வெள்ளிக்கிழமைப்‌ புதுமை 


இஃது 
யேசு சபைக்‌ குருவாகிய 
ரெ ஈஸ்கியென்னும்‌ 
சின்ன சவேரியார்‌ சுவாமியார்‌ அவர்களால்‌ 
இயற்றப்பெற்றது. ப 


10-ஆம்‌ பதிப்பு 


3 


200.2 


மிஷன்‌ அச்சகம்‌, புதுவை. 


இந்த அரிய நூலை இயற்றிய அடிகளாரின்‌ 
வாழ்க்கைக்‌ குறிப்பு 


பிறப்பு 
சேசு சபையில்‌ சேர்ந்தது 


மதுரை மிஷனுக்கு வந்தது 
இறப்பு 


சிறப்பு 


அருட்திரு ஜேம்ஸ்‌ தாமஸ்‌ தெ 
ரோஸ்சி அடிகளார்‌ (சே.ச) 
1701-ம்‌ ஆண்டு, நாலாவூர்‌, 
அப்பூலியா மறைமாவட்டம்‌, 
இத்தாலி. 

1721-ம்‌ ஆண்டு 

1736-ம்‌ ஆண்டு 


1774-ம்‌ ஆண்டு_சருகணி, சிவகங்கை 
மறைமாவட்டம்‌ (ராமநாதபுரம்‌ 
மாவட்டம்‌) 

புனித பிரான்சிஸ்‌ சவேரியாரின்‌ 
அடியொற்றி மறைப்பணி ஆற்றிய 
தால்‌ இவர்‌ “சின்ன சவேரியார்‌ 
என்று மக்களால்‌ போற்றப்பட்டார்‌. 
இறையியல்‌ நூல்களையும்‌ இயற்றி 
யுள்ளார்‌. மறவ நாட்டில்‌ பல்வேறு 
பங்குகளில்‌ பணியாற்றியதுடன்‌ 
மதுரை மிஷன்‌ தலைவராகவும்‌ 
(Provincial, Madura Mission) விளங்கி 
யுள்ளார்‌. சருகணியில்‌ இவரது 
கல்லறை மீது மணிமண்டபம்‌ 
கட்டப்பட்டுள்ளது. 

தவத்திரு ரோஸ்சி அடிகளார்‌ தம்‌ 
மறைவுக்குப்‌ பின்‌ ஒரு நாள்‌ விசுவாசி 
ஒருவரது கனவில்‌ காட்சி கொடுத்த 
அற்புதப்‌ படம்‌. ஆண்டுதோறும்‌ 
அந்நாள்‌ (௮அக்‌.[0) அவரது 
திருநாளாகக்‌ கொண்டாடப்படுகிறது. 


முன்னுரை 


மெய்யான சர்வேசுரனும்‌, மெய்யான தேவனும்‌ 
ஒன்றாய்‌ இருக்கிற யேசுகிறிஸ்து பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ 
அனைவருக்கும்‌ பக்தி ' உண்டாகும்‌ படியாக பெரிய 
ஆல்பேர்த்‌ என்பவர்‌ கூறியதாவது: "ஒருவன்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ வேறு கறி பதார்த்தம்‌ இல்லாமல்‌ தண்ணீரும்‌ 
சோறும்‌ ஒருவேளை மட்டும்‌ உண்டு இப்படி ஒரு. வருடம்‌ 
முழுதும்‌ ஒருசந்தியாய்‌ இருப்பதும்‌, ஒரு வருடம்‌ தனது 
சரீரத்தை இரத்தம்‌ புறப்படும்‌ மட்டும்‌ சங்கிலியால்‌ 
நாள்தோறும்‌ அடித்துக்‌ கொள்வதும்‌, ஒருவருடம்‌ முழுதும்‌ 
நாள்‌ ஒன்றுக்கு மூன்றுமணி நேரம்‌ செபம்‌ செய்வதும்‌ 
ஆகிய இந்த மூன்று புண்ணியங்களினால்‌ ஆன்மாவுக்கு 
மிகவும்‌ பயன்‌ உண்டாகும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ஆனால்‌ 
இதைவிட ஒரேயொரு முறை யேசுநாதர்‌ பட்ட பாடுகளைப்‌ 
பற்றி தியானம்‌ செய்தால்‌ ஆன்மாவுக்கு அதை விட மிகவும்‌ 
அதிகமான ஞானப்‌ பலன்‌ உண்டாகும்‌." 


இதுவுமன்றி யேசுதாமே ஜெர்த்ரூத்தம்மாளுக்குக்‌ 
காட்சி தந்து "நம்‌ பாடுபட்ட சுரூபத்தைப்‌ பக்தியோடு 
ஒருவன்‌ எத்தனை முறை பார்ப்பானோ அத்தனை முறையும்‌ 
நாம்‌ மகா பட்சத்தோடு நம்முடைய அளவில்லாத கருணை 
பொழியும்‌ திருக்கண்ணாலே அவனைப்‌ பார்ப்போம்‌" என்று 
திருவுளம்பற்றினார்‌. 

ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, உங்கள்‌ ஆன்மாவுக்கு 
இப்படிப்பட்ட உத்தம ஞானப்பயன்‌ உண்டாகும்படி 


* 


6 


வியாகுல அன்னையின்‌ ஆசிரால்‌ வெள்ளிக்கிழமைதோறும்‌ 
யேசுநாதர்‌ பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ முடிந்தவரை 
தியானிக்கத்தக்க காரியங்களை எடுத்துக்‌ கூறுவோம்‌. ஒரு 
வருடத்தில்‌ ஐம்பத்திரண்டு வெள்ளிக்கிழமைகள்‌ வருகிற 
தினாலே ஐம்பத்திரண்டு தியானங்களாக அவைகளைத்‌ 
தொகுத்துள்ளோம்‌. ஆகையால்‌ நீங்கள்‌ பராக்கில்லாமல்‌ 
பக்தியோடு கேட்டால்‌, வாசித்துத்‌ தியானித்தால்‌, முன்பு 
கூறியபடி நாள்தோறும்‌ ஒருசந்தியாயிருந்தாலும்‌, உங்கள்‌ 


சரீரத்தை அடித்துக்‌ கொண்டாலும்‌, நாள்‌ ஒன்றுக்கு மூன்று | 


மணி நேரம்‌ செபம்‌ செய்வதாலும்‌ இவைகளால்‌ உங்கள்‌ 
ஆன்மாவுக்கு வருகின்ற நன்மைகளைவிட இப்போது 
கேட்கிற வாசித்துச்‌ செய்கிற தியானத்தினால்‌ அதிக நன்மை 
உண்டாகும்‌. 

சிலர்‌ ஒருசந்தி இருப்பதால்‌ பலனில்லை என்று கூறுவர்‌, 
மற்றும்‌ சிலர்‌ தங்கள்‌ பாவத்துக்குத்‌ தங்கள்‌ சரீரத்தை 
அடித்துக்‌ கொள்வதற்கு மனதில்லை. வேறு சிலர்‌ நீண்ட 
நேரம்‌ செபம்‌ செய்யத்‌ தங்களுக்கு நேரமில்லை என்று 
சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ கொஞ்ச நேரம்‌ யேசுநாதர்‌ 
பட்டபாடுகளைச்‌ சந்திப்பதற்குச்‌ சாக்குபோக்குச்சொல்ல 
இடமில்லை. யேசுநாதர்‌ பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ தியானம்‌ 
செய்தால்‌ ஆன்மாவுக்கு ஏராளமான நன்மை உண்டாகும்‌, 

யேசுநாதருடைய உயிர்‌ பிரியும்‌ வேளையில்‌ சில 
புதுமைள்‌ சம்பவித்தன. அதேப்போல்‌ இந்தத்‌ தியானத்‌ 
தினால்‌ உங்கள்‌ ஆன்மாவிலும்‌ அநேகப்‌ புதுமைகள்‌ 
நடை பெறும்‌, யேசுநாதர்‌ உயிர்விடும்போது பூமி நடுங்கிற்று 
அப்படியே நமது ஆண்டவராகிய கிறிஸ்து மாசு மறுவற்ற 
செம்மறி, நம்மைப்‌ பாவத்தில்‌ இருந்து விடுவிக்க எவ்வளவு 
நிந்தை, அவமான நிர்ப்பந்தங்களை அனுபவித்தாரென் று 
இந்தத்‌ தியானத்தின்‌ மூலம்‌ சிந்தித்தால்‌ பாவத்துக்குப்‌ பயந்து 
உன்‌ ஆன்மாவும்‌ உடலும்‌ நடுங்குமே. மேலும்‌ யேசு உயிர்‌ 
விடும்போது கற்கள்‌ ஒன்றோடொன்று மோதி உடைந்து 


போயின. இதன்படி சாவான பாவத்தினால்‌ கல்லைப்‌ 
போன்று இருக்கிற சிலரின்‌ மனது இப்போது இந்தத்‌ 
தியானத்தின்‌ வழியாகத்‌ தாங்கள்‌ செய்த பாவத்துக்கு 
மனஸ்தாபப்பட்டால்‌ அந்த மனஸ்தாபத்தினாலே மனம்‌ 
உருகிப்‌ போகுமே. இதுவும்‌ தவிர யேசு உயிர்விட்ட போது 
அநேகக்‌ கல்லறைகள்‌ திறக்கப்பட்டு, மரித்த பலர்‌ 
எழுந்திருந்தார்கள்‌. அது போலவே, பாவத்தினால்‌ மரித்த 
ஆன்மாக்களுக்கு இந்தத்‌ தியானத்தின்‌ போது படுகிற 
உத்தம மனஸ்தாபத்தைக்‌ கொண்டு, ஞான உயிராகிய 
அருள்‌ அளிக்கப்படவே பாவமாகிய மரணத்தை விட்டு 
யேசுவோடு கூட எழலாம்‌. ஆகையால்‌ இந்தத்‌ தியானத்தில்‌ 
இப்படிப்பட்ட மேலான நன்மை கிடைக்கும்‌ என்று 
நினைத்து தகுந்த ஆசையோடு இந்த தியானத்தை கேட்டு, 
வாசித்துப்‌ பயன்‌ அடையுங்கள்‌. 


முதல்‌ புதுமை 


யேசுநாதர்‌ பாடுபடுவதற்கு முன்‌ தமது திருத்‌ 
தாயாரிடம்‌ அனுமதி பெற்றுக்‌ கொண்டது. 


பெரிய வியாழக்கிழமை இரவு யேசுநாதர்‌ துக்கத்தோடு 
தம்‌ தாயை அணுகி "அம்மா உமது அனுமதி பெற்றுக்‌ 
கொள்ள உம்மிடத்தில்‌ வந்தோம்‌. மனிதர்‌ செய்தபாவங்‌ 
களுக்குப்‌ பிதாவாகிய சர்வேசுரனுடைய நீதிக்குச்‌ சரியாய்‌ 
உத்தரிக்க நாம்‌ சிலுவையில்‌ மரணத்துக்கு ஆயத்தமாயிருக்‌ 
கிறோம்‌. ஆதலால்‌ உமக்கு அதிகமான வியாகுலம்‌ 
உண்டாகும்‌. நாம்‌. சிலுவையில்‌ அறையுண்டு அதுபவிக்கும்‌ 
துயரத்தைவிட, நீர்படும்‌ வியாகுலத்தினால்‌ நமக்கு அதிகத்‌ 
துயரம்‌ உண்டாகும்‌. நாம்‌ உம்மைவிட்டுப்‌ பிரியும்‌ போது 
அதிக வியாகுலப்படுவோம்‌. உம்மை விட்டுப்பிரிந்த 
போதிலும்‌ நமது நினைவின்‌ வழியாக உமது அருகில்‌ 
இருப்போம்‌. என்‌ அம்மா, தைரியமாயிரும்‌. நீர்‌ இச்சமயத்தில்‌ 
நம்முடைய தாயென்று சகல மனிதருக்கும்‌ அடைபாளம்‌ 
காண்பிக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌, எண்ணப்படாத சகல 
நிந்தை அவ்மானங்களையும்‌ அனுபவித்து மரிக்க நாம்‌ சித்த 
மாயிருக்கிறது போல்‌ அந்த வேதனையெல்லாம்‌ நீர்‌ 
கண்ணாலே கண்டு மரிக்காமல்‌ வியாகுலப்பட தைரிய 
மனதுடன்‌ இருக்க வேண்டும்‌. நம்முடைய சீடர்களையும்‌, 
திருச்சபையையும்‌ நீர்‌ விசாரிக்க வேண்டும்‌. பயப்படு 
கிறவர்களுக்கு நீர்‌ தைரியமும்‌, துயரப்படுகிறவர்களுக்கு 
ஆறுதலுமாய்‌ இருக்கவேண்டும்‌. நம்முடைய இருதயத்துக்கு 
அதிக துக்கம்‌ வராதபடிக்கு இவ்வளவு நாம்‌ சொன்னது 
போதும்‌, நமக்குச்‌ செய்த உபகாரங்களுக்கு உமக்கு 
நன்‌ றியளிக்கிறோம்‌". இவை முதலிய சில வார்த்தைகளைச்‌ 
சொல்லியிருப்பார்‌. பிறகு தாயைவிட்டுப்‌ பிரிந்து பூங்கா 
வனத்திற்குச்‌ சீடர்களோடு போனார்‌. 


9 


கிறிஸ்துவ சகோதரர்களே, யேசுநாதர்‌ தம்‌ தாயின்‌ 
மேல்‌ எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்‌ என்று வார்த்தை 
யினால்‌ எடுத்தியம்பவும்‌ கூடுமோ? இப்படி யிருக்கையில்‌ 
நமக்காக யேசுநாதர்‌ தமது அன்னையை விட்டுப்‌ பிரிகிற 
துயரத்தைப்‌ பொருட்படுத்தாமல்‌ அவர்களை விட்டுப்‌ 
பிரிந்தார்‌. ஆகையால்‌ மனிதர்மீதும்‌ திரவியம்‌ முதலான 
பொருட்கள்‌ மீதும்‌ பாவத்தோடு கூடியபட்‌ சமாயிருக்‌ 
கிறவர்கள்‌ அந்தத்‌ தகாத பற்றுதலை விடுவதற்கு மிகக்‌ 
கடினமாயிருந்தாலும்‌ யேசுநாதரைக்‌ குறித்து அதை விட 
வேண்டும்‌. 

இதுவுமன்றி யேசுநாதர்‌ தமது தாயை விட்டுப்பிரிவதற்கு 
எத்தகைய துயரத்தை அநுபவித்தார்‌ என்று நம்மால்‌ கண்டுப்‌ 
பிடிக்க முடியாதிருந்தாலும்‌, அதை சில உவமைகளில்‌ 
ஓரளவிற்கு விளக்குவோம்‌. அதெப்படியென்றால்‌ ஒரு மகன்‌ 
தனது தாயை விட்டுத்‌ தொலைநாட்டிற்குப்‌ போய்ப்‌ பெரிய 
சம்பாதனையுடன்‌ உத்தியோகஞ்‌ செய்யக்கூடூமானால்‌ தமது 
தாய்மீது கொண்டுள்ள அன்பினால்‌, தன்‌ தாயை விட்டுப்‌ 
பிரியும்போது அழாமல்‌ இருக்கமாட்டான்‌. இருப்பினும்‌ 
இந்தப்‌ பிள்ளை மரிப்பதற்கு போகவில்லை, மீண்டும்‌ தம்‌ 
தாயைக்‌ காணலாமே. ஆனால்‌, எல்லாப்‌ பிள்ளைகளும்‌ 
தங்கள்‌ தாய்‌ மீது கொண்டுள்ள அன்பைவிட யேசுநாதர்‌ 
தம்‌ தாய்மேல்‌ அதிக அன்பு கொண்டிருந்தார்‌. 


இதுவுமன்றி தம்‌ தாயிடம்‌ . அனுமதி பெறும்போது 
திரும்ப வந்து முன்பிருந்தது போல்‌ தம்‌ தாயுடன்‌ இருக்கப்‌ 
போவதில்லை என்று அவருக்கு நன்றாகத்‌ தெரிந்திருந்தது. 
இதனால்‌ யேசுநாதருக்கு அதிக வருத்தம்‌ உண்டாயிற்று. 
ஆனால்‌ அவர்‌ அவற்றையெல்லாம்‌ நமக்காக முழு 
மனதோடு அநுபவித்தார்‌. ஆதலால்‌ யேசுநாதர்‌ நம்மீது 
வைத்த அன்பை அறிந்து நாமனைவரும்‌ அவரை நேசிக்க 
வேண்டாமா: 


இவற்றையெல்லாம்‌ நினைத்து அந்நேரத்தில்‌ தேவமாதா 
எவ்வளவு துயரத்தை அனுபவித்திருப்பார்களென்று சற்று 


10 


சிந்திப்போம்‌. ஒரு மான்குட்டியை வேட்டைக்காரன்‌ 
எடுத்துக்‌ கொண்டு போனால்‌ அதன்‌ தாய்‌ எப்படி 
கதறுகிறதென்று உங்களுக்கு நன்றாகத்‌ தெரியுமே. அந்த 
மானானது இடைவிடாமல்‌ கூப்பிட்டு அலறி இளைப்பாய்‌ 
வெகுநாள்‌ திரியுமே. அது மிருகமாயிருந்தாலும்‌ தன்‌ 
குட்டியின்‌ மீது இவ்வளவு அன்பு காண்பிக்குமேயாகில்‌, 
அதைவிட மேலான நிலையில்‌ படை க்கப்பட்ட மனிதர்களுக் 
குள்ளே தாய்மார்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ மீது எவ்வளவு 
அன்பு காட்டமாட்டார்கள்‌. ஆனால்‌ தாய்மார்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ மீது கொண்டுள்ள அன்பைக்‌ காட்டிலும்‌ 
தேவமாதா தன்‌ மகன்‌ பேரில்‌ அதிக அன்பு கொண்டிருந்‌ 
தாள்‌. ஏனென்றால்‌ தேவமாதாவுக்கு அந்த ஒரே 
பிள்ளையல்லாமல்‌ படைத்த வேறு பிள்ளையில்லை. மேலும்‌ 
அந்தப்‌ பிள்ளை தேவமாதாவைப்‌ படைத்த ஆண்டவராய்‌ 
இருந்ததல்லாமல்‌ அவருடைய ஆன்மாவிலும்‌ உடலிலும்‌ 
குறையற்ற நன்மைகள்‌ இருந்தன. இதனால்‌ யேசுநாதர்‌ 
மீது தேவமாதா எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்‌ என்று 
வார்த்தையால்‌ விளக்கவும்‌ கூடுமோ? எவ்வளவுக்கு நேசம்‌ 
மிகுந்ததோ அவ்வளவுக்கு வியாகுலம்‌ உண்டாயிற்று. 
ஆகையால்‌ தேவமாதா எப்படிப்பட்ட வியாகுலம்‌ அநுபவித்‌ 
தார்கள்‌ என்று நினைத்து நாமும்‌ தேவமாதாவினுடைய 
வியாகுலத்தின்‌ பேரில்‌ பக்தியாய்‌ இருக்க வேண்டும்‌. 


ஆகையால்‌ யேசுநாதருக்கும்‌ அவருடைய தாய்க்கும்‌ 
மகிழ்ச்சியை அளிக்க நாம்‌. முயல வேண்டும்‌. இதனால்‌ 
யேசுநாதர்‌ நமக்குக்‌ காட்டின இந்த மேலான அன்பைக்‌ 
கண்டு .யேசுநாதர்‌ எந்தப்‌ புண்ணியத்தின்‌ மேல்‌ அதிக 
விருப்பம்‌ கொள்கிறாரோ அந்தப்புண்ணியத்தை நாமும்‌ 
அநுசரிக்க முயலுவோம்‌. அவருக்குப்‌ பிரியமான புண்‌ ணியம்‌ 
எதுவென ஒரு புதுமையினால்‌ எடுத்துக்‌ கூறுவோம்‌. 


ஆஸ்திரியா தேசத்தில்‌ புண்ணிய வாழ்வு வாழ்ந்த ஒரு 
சந்நியாசியார்‌ வனத்தில்‌ அநேக வருடம்‌ தபசு செய்து 
கொண்டு வரும்போது சர்வேசுரனை ஒருவரம்‌ கேட்டுக்‌ 


11 


கொண்டு வந்தார்‌. என்‌ யேசுவே! சகல புண்ணியங்‌ 
களுக்குள்ளே தேவரீருக்கு எந்தப்‌ புண்ணியத்தின்‌ மேல்‌ 
அதிகப்‌ பிரியமாயிருக்குமோ; அதை நான்‌ அறிய ஆசையாய்‌ 
இருக்கிறேன்‌ என்று மகா பக்தியோடு அநேக வருடம்‌ 
செபித்து வந்தார்‌. இப்படி அநேக நாள்‌ செபித்து வந்ததால்‌ 
ஒரு நாள்‌ அந்தச்‌ சந்நியாசி தியானத்திலிருக்கிற போது 
ஒரு காட்சிக்‌ கண்டார்‌. அதாவது ஒரு மனிதன்‌ ஆடை 
யின்றி உடலெல்லாம்‌ ஒரே காயமாக, அதிலிருந்து இரத்தம்‌ 
ஓடத்‌ தன்‌ தோள்மீது சிலைவை சுமந்திருக்கக்‌ கண்டார்‌. 
உடனே இரக்கப்பட்டு நீர்‌ யாரென்று கேட்டார்‌. நான்‌ 
தான்‌ மனிதனை மீட்க வந்த யேசு. எந்தப்‌ புண்ணியத்தின்‌ 
மேல்‌ நாம்‌ பிரியமாய்‌ இருக்கிறோம்‌ என்பதை நீ அறிய 
விரும்பி அநேக நாட்களாக என்னிடத்தில்‌ மன்றாடினா 
யல்லவா? அதனால்‌ நாம்‌ இப்போது காட்சி தந்தோம்‌. 
யாராகிலும்‌ ஒருவர்‌ நாம்‌ சிலுவையை சுமந்து கொண்டு 
போவதற்கு உதவியாக இருந்தால்‌ அந்தப்‌ புண்ணியத்தின்‌ 
பேரில்‌ நாம்‌ அதிகப்‌ பிரியமாய்‌ இருப்போம்‌ என்று 
மொழிந்தார்‌. அதற்கு சந்நியாசியார்‌ யேசுவே! நான்‌ எப்படி 
இந்தப்‌ புண்ணியத்தைச்‌ செய்வது என்றுக்‌ கேட்டதற்கு, 
யேசுநாதர்‌ நாம்‌ மனிதருக்காக அனுபவித்த நிந்தை அவமான 
நிர்ப்பாக்கியங்களையெல்லாம்‌ நீ அடிக்கடி நினைத்து நம்மீது 
இரக்கமாயிருந்தால்‌ நமது சிலுவையை சுமப்பதற்கு உதவி 
செய்தாற்போல்‌ ஆகும்‌ என்று மறுமொழி கூறி மறைந்து 
போனார்‌. இந்தப்‌ புதுமை ஜெர்மனி தேசத்தில்‌ பிறந்த 
லுதோல்‌போ என்கிற மகாத்துமாவானவர்‌ எழுதி 
வைத்தார்‌. 


ஆகையால்‌ கிறிஸ்துவ மக்களே! உங்கள்‌ பேரில்‌ 
யேசுநாதருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு யேசுநாதருக்கு 
மிகவும்‌ பிரியமான புண்ணியம்‌ இன்னதென்று இந்தப்‌ 
புதுமையைக்‌ கொண்டு தெரிந்து கொண்டீர்களே. 
ஆகையால்‌ நீங்கள்‌ யேசுநாதர்‌ பட்ட பாடுகளை அடிக்கடி 
சிந்தித்து அவர்மீது இக்கமாயிருந்தால்‌ உங்கள்‌ மீது 
யேசுநாதர்‌ அன்பாக இருப்பார்‌. 


12 
2-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ ஒலிவேத்‌ மலைப்‌ பூங்காவனத்தில்‌ 
செபிக்கிறது 


யேசுநாதர்‌ தமது தாயிடம்‌ அநுமதிபெற்றுக்‌ கொண்ட 
பிறகு பதினொரு சீடர்களோடு ஒலிவேத்‌ மலைப்‌ 
பூங்காவனத்திற்குப்‌ போனார்‌. அங்கே சென்ற பின்‌ எட்டுச்‌ 
சீடர்களை ஒர்‌ இடத்தில்‌ தங்கச்‌ சொல்லி, புனித இராயப்பர்‌, 
அருளப்பர்‌, யாகப்பர்‌ ஆகிய மூவறையும்‌ சற்று அப்பால்‌ 
அழைத்துச்‌ சென்று சோதனைக்கு உட்படாதபடி 
விழித்திருந்து செபியுங்கள்‌ என்று மொழிந்துவிட்டு தாம்‌ 
சிறிதுதூரம்‌ சென்று முகங்குப்பற விழுந்து செபித்தார்‌. 
அப்போது மனிதருடைய பாவங்களையும்‌, தாம்‌ அனுபவிக்கப்‌ 
போகிற கடின பாடுகளையும்‌, அதன்‌ பேரில்‌ அநேகருடைய 
நன்றி கெட்ட தனத்தையும்‌ கண்டு மகா சலிப்பும்‌, பயமும்‌, 
துக்கமும்‌ பட்டுத்‌ திரும்ப எழுந்து மூன்று சீடர்கள்‌ அருகே 
வந்து அவர்களைப்‌ பார்த்து “என்‌ ஆன்மா சாவுக்கு 
ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது. இங்கே தங்கி என்னுடன்‌ 
விழித்திருங்கள்‌' என்று சொல்லி முன்பு தான்‌ சென்ற 
இடத்திற்குச்‌ சென்று முகம்‌ தரையில்பட விழுந்து “என்‌ 
தந்தையே, கூடுமானால்‌ இத்துன்பக்கலம்‌ என்னைவிட்டு 
அகலட்டும்‌. எனினும்‌ எனது விருப்படி அன்று, உமது 
விருப்பப்படியே ஆகட்டும்‌ என்றுச்செபித்தார்‌. மீண்டும்‌ 
தமது சீடரிடம்‌ வந்து, அவர்கள்‌ தூங்கிக்‌ கொண்டிருப்‌ 
பதைக்‌ கண்டு இராயப்பரை நோக்கி “என்ன, ஒரு மணி 
நேரம்‌ என்னுடன்‌ விழித்திருக்க உங்களால்‌ முடிய 
வில்லையா? சோதனைக்கு உட்படாத படி விழித்திருந்து 
செபியுங்கள்‌” என்று சொல்லி இரண்டாம்‌ முறையும்‌ அதே 
இடத்திற்குச்‌ சென்று மீண்டும்‌ அதே செபத்தை செபித்தார்‌. 
மீண்டும்‌ வந்து அவர்கள்‌ தூங்குவதைக்‌ கண்டு, அவர்களை 


13 


எழுப்பாமல்‌ அவர்களை விட்டு மீண்டும்‌ சென்று மூன்றாம்‌ 
முறையாக அதே செபத்தைச்‌ செபித்த போது மகாத்‌ 
துக்கமும்‌, பயமும்‌, சலிப்பும்‌ கொண்டார்‌. 


இதற்குக்‌ காரணம்‌ ஏதென்றால்‌, தாம்‌ சகல 
மனிதர்களுகாகவும்‌ வருணிக்க முடியாத அவமானமும்‌ 
துன்பங்களையும்‌ அனுபவித்து, கடைசியாய்‌ ஒரு கள்வனைப்‌ 
போல்‌ சிலுவையில்‌ அறையுண்டு மரணத்தை அடைந்தாலும்‌, 
மனிதரில்‌ அநேகர்‌ தம்முடைய வேதத்தையும்‌, தம்முடைய 
அன்பையும்‌ அறியாமல்‌ அஞ்ஞானிகளாய்‌ இருக்கிறதும்‌ தவிர 
வேதம்‌ அறிந்தவர்களுக்குள்ளே அநேகர்‌ தாம்‌ அநுபவித்த 
பாடுகளை சட்டைப்‌ பண்ணாமல்‌ தமக்குத்‌ துரோகம்‌ 
செய்வார்கள்‌ என்று நினைத்துத்‌ துக்கமாயிருந்தார்‌. 


இதுவுமன்றி நமது ஆண்டவர்‌ பாடுகள்‌ பூங்கா 
வனத்தில்‌ தானே ஆரம்பித்தது. அது எப்படியெனில்‌ நமது 
முதல்‌ பெற்றோர்‌ சிங்காரத்தோப்பில்‌ விலக்கப்பட்ட 
மரத்தின்‌ பழத்தை உண்ட அந்நேரத்தில்‌ பாவம்‌ 
மனிதரிடையே துவங்கியது. அதற்கு நிகராய்‌ யேசுநாதர்‌ 
பூங்காவனத்தில்‌ தமது வேதனையை அநுபவிக்கத்‌ 
தொடங்கினார்‌. யேசுநாதர்‌ பாடுபடுவதற்கு முன்‌ தமது 
பிதாவைப்‌ பார்த்துச்‌ செபித்தார்‌. அவ்வாறே நாம்‌ 
அனைவரும்‌ அந்தந்தக்‌ காரியத்தைத்‌ துவக்கும்‌ முன்பு 
காரியம்‌ அநுகூலமாக சர்வேசுரனைப்‌ பார்த்துச்‌ செபிக்க 
வேண்டும்‌. யேசுநாதர்‌ பூங்காவனத்தில்‌ தமது சீடர்களைப்‌ 
பார்த்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து செபி 
யுங்கள்‌ என்றார்‌. எனவே நம்முள்‌ எவனொருவன்‌ பசாசின்‌ 
தந்திரத்தில்‌ அகப்பட்டு செபம்‌ செய்யாததினாலே அந்த 
மோசம்‌ வந்தது. செபம்‌ செய்யும்‌ போது நித்திரைக்கு இடம்‌ 
கொடுப்பதும்‌ பராக்காய்‌ இருப்பதும்‌ தகாது. 


யேசுநாதர்‌ பிதாவாகிய சர்வேசுனுக்குப்‌ பிரிய மகனாய்‌ 
இருந்த போதிலும்‌ அவர்‌ செபிக்கும்‌ போது மிகுந்த 


14 


தாழ்ச்சியோடு மண்டியிட்டு முகம்‌ தரையில்பட ஆராதனை 
செலுத்திச்‌ செபிக்கிறார்‌. சில கிறிஸ்துவர்கள்‌ செபிக்கும்‌ 
போது முழங்காலில்‌ இராமல்‌ சப்பணங்கூட்டி: அமர்ந்து 
ஆ சாரக்‌ குறைவாகவும்‌ சோம்பலாகவும்‌ செபம்‌ 
செய்வார்கள்‌. நீ அடிமையாய்‌ இருக்க, ஆண்டவர்‌ சந்நிதியில்‌ 
இந்தக்‌ கோலத்தில்‌ செபம்‌ செய்யலாமோ? யேசுநாதர்‌ 
என்விருப்பப்படி ஆக வேண்டாம்‌, உமது விருப்பப்படி 
ஆகட்டும்‌ என்று கடைசியில்‌ செபித்தார்‌. அவ்வாறே நாமும்‌ 
செபிக்க வேண்டும்‌. யேசுநாதர்‌ தமது பிதாவை ஒருமுறை 
மன்றாடின பிறகு பதில்‌ வராததினால்‌ இரண்டாம்‌ முறை 
மூன்றாம்‌ முறையும்‌ செபிக்கிறார்‌. சிலர்‌ இரண்டொரு முறை 
செபித்த பிறகு கேட்ட மன்றாட்டு உடனே கிடைக்காத 
தினால்‌ சலித்து முறையிடுகின்றனர்‌. இது என்ன மதியீனம்‌! 
சர்வேசுரனுக்கு உகந்த அந்த மனிதன்‌ வேண்டுதலில்‌ 
அவ்வளவு தாழ்ச்சியும்‌, பொறுமையும்‌ விளங்கினதென்றால்‌, 
அடிமைகளான நாம்‌ செபம்‌ செய்கையில்‌ இவ்வளவு 
ஆசாரக்‌ குறைவு ஆகுமோ? சர்க்காரிடம்‌ ஒரு ஊரார்‌ ஒரு 
விண்ணப்பம்‌ சமர்ப்பிக்க வேண்டுமானால்‌ எத்தனை நாள்‌ 
காத்திருந்து கெஞ்ச வேண்டுமென்று உங்களுக்கு நன்றாகத்‌ 
தெரியுமே. ஆதலால்‌ அரசருக்கெல்லாம்‌ அரசராகிய சர்வே 
சுரனுடைய சமூகத்தில்‌ கேட்கும்‌ மன்றாட்டு அநுகூலமாக 
தாழ்ச்சியோடு பலமுறை மன்றாட வேண்டும்‌. 


கடைசியில்‌ நமது ஆண்டவராகிய யேசு பூங்கா 
வனத்தில்‌ செபம்‌ செய்கிற போது மரணத்திற்கு ஏதுவான 
கலக்கமுற்றிருந்தாரென்று கூறினோமே, அந்தத்‌ துயரம்‌ 
யேசுநாதருக்கு நம்மாலே வந்ததென்று அறிந்து நாமனை 
வரும்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ மகா இரக்கமாயிருக்க வேண்டியது 
மன்றி, தகாத சந்தோஷம்‌ வந்தால்‌ அதற்கு இடம்‌ 
கொடுக்கக்‌ கூடாது. உன்னைப்‌ பெற்ற தந்தை உனக்காக 
அழுது கவலையோடிருக்க நீ சந்தோஷமாயிருப்பாயோ? 


15 


ஆஸ்திரியா இராச்சியத்தில்‌ உயர்ந்த கோத்திரத்தில்‌ 
பிறந்த சந்தொசால்‌ கத்தரீன்‌ என்ற இளம்‌ நங்கை யொருத்தி 
இருந்தாள்‌. இவளது முகம்‌ எவ்வளவு சவுந்தரியம்‌ 
உள்ளதென்று வாக்கினால்‌ சொல்லக்கூடாது. இதனால்‌ 
அவளுக்கு மிதமிஞ்சின ஆங்காரம்‌ இருந்தது. அவளுடைய 
சவுந்தரியத்தைக்‌ கண்டு அநேக துரைமக்கள்‌ அவளை 
மணந்து கொள்ள ஆசித்தார்கள்‌. அவள்‌ சவுந்தரியத்துக்கு 
தகுதியான மாப்பிள்ளை இல்லையென்று எண்ணி அநேக 
நாள்‌ மணம்புரிந்து கொள்ளாமலே இருந்தாள்‌. ஒரு நாள்‌ 
அவள்‌ கண்ணாடியைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌ 
தன்னைப்‌ போன்ற அழகி எவளுமில்லையென நினைத்து 
மகிழ்ச்சி அடைந்தாள்‌. இப்படி அவள்‌ சந்தோஷப்படுகிற 
போது பராக்காய்த்‌ திரும்பும்‌ போது அருகிலிருந்த யேசுநாதர்‌ 
பாடுபட்ட சுரூபத்தைத்‌ திடீரெனக்‌ கண்டாள்‌. அந்தச்‌ 
சுரூபத்தின்‌ முகம்‌ மிகுந்த துக்கமாயிருக்கிறதைக்‌ கண்ட 
போது அவளுக்கு எழுந்த எண்ணமாவது: எனக்காக 
யேசுநாதர்‌ இவ்வளவு துக்கமாயிருக்கிறார்‌. அவர்‌ இப்படி 
இருக்கையில்‌ நான்‌ தகாத சந்தோஷப்படுவேனோ! இந்த 
தகாத சந்தோஷத்தைத்‌ தள்ளி யேசுநாதர்‌ பேரில்‌ முழு 
மனதோடு என்‌ நேசமெல்லாம்‌ வைப்பேன்‌ என்று நினைத்‌ 
தாள்‌ அவள்‌ நினைத்தப்படியே தன்னுடைய இருதயத்தில்‌ 
இருந்த ஆகாத சந்தோஷத்தையெல்லாம்‌ தள்ளி யேசுநாதர்‌ 
பேரில்‌ மகா பக்தியாயிருந்தாள்‌. தன்மேல்‌ பிறருக்குப்‌ 
பொல்லாத பற்று உண்டாகாதபடிக்கு ஒருசந்தியினாலேயும்‌ 
தன்‌ சரீரத்தை அடிக்கிறதினாலேயும்‌ அடிக்கடி முகத்தை 
வெயிலில்‌ கருக்கப்‌ பண்ணுகிறதினாலேயும்‌ இது முதலிய 
உபாயங்களினாலே தனது முகத்தின்‌ அழகைக்‌ குலைப்‌ 
பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டாள்‌. இறுதியில்‌ அர்ச்‌. 
தெரேசம்மாள்‌ சபையில்‌ போய்ச்சேர்ந்து அதில்‌ மரண 
மட்டும்‌ கன்னியாஸ்திரியாயிருந்தாள்‌. அங்கே இருக்கும்‌ 
போது தன்னுடைய நினைவு பேச்சு, வார்த்தை, நேசம்‌ 
எல்லாம்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ வைத்தாள்‌. “யேசுவின்‌ 


16 


கத்தரினாள்‌' என்று தன்னை அழைக்குமாறு எல்லோரையும்‌ 
கேட்டுக்‌ கொண்டாள்‌. 


சகோதரரே, இந்தக்‌ கத்தரீன்‌ தகாத சந்தோஷப்பட்ட 
போது யேசுநாதர்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ முகத்தில்‌ 
துயரத்தின்‌ அடையாளங்களைக்‌ கண்டமாத்திரத்தில்‌ 
அவளுக்கு நல்ல மனம்‌ வந்தது. அவ்வாறே உங்களுக்கும்‌ 
ஆக வேண்டும்‌. அதெப்படியென்றால்‌, நீங்கள்‌ இப்போது 
கேட்ட தியானத்தில்‌ பூங்காவனத்தில்‌ நமக்காக யேசுநதார்‌ 
அனுபவித்த துயரத்தை அறிந்து, மனதிலிருந்து ஆகாத 
சந்தோஷத்தைத்‌ தள்ளி யேசுநாதர்‌ பேரில்‌ மகா பக்தி 
நேசமாயிருக்க வேண்டும்‌. 


3-ம்‌ புதுமை 


பூங்காவனத்தில்‌ யேசுநாதருக்கு துக்கமிகுதியால்‌ 
இரத்த வியர்வை 


யேசுநாதர்‌ பூங்காவனத்தில்‌ மூன்றாம்‌ முறையும்‌ 
பிதாவைப்‌ பார்த்து மகா துக்கத்தோடு மன்றாடியபிறகு 
மோட்சத்திலிருந்து ஒருவானத்தூதன்‌ பிதாவின்‌ 
பிரதிநிதியாக வந்து, ஆ றுதலான வார்த்தைகள்‌ சொன்னார்‌. 
அப்போது யேசுநாதர்‌ துயர மிகுதியால்‌ மரண 
அவஸ்தைப்பட்டு அதிகமாய்ச்‌ செபித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
மிதமிஞ்சிய துயரத்தினால்‌, அவருடைய திருச்சரீர 
மெல்லாம்‌ இரத்த வேர்வையாக வேர்த்தது; இத்திரு இரத்தம்‌ 
துளித்துளியாகத்‌ தரையில்‌ விழுந்தது. 
கிறீஸ்துவர்களே, வானதூதர்‌ யேசுநாதருக்கு 
ஆறுதலான வார்த்தை சொன்னார்‌ என்று கேட்டீர்களே. 
அதேதென்றால்‌ அந்த சம்மனசு யேசுநாதரைப்‌ பார்த்து 


17 


தேவரீர்‌ பாடுபடப்போகிறதினால்‌ பிதாவாகிய சர்வே 
சுரனுக்குத்‌ தோத்திரமும்‌ மனிதருக்குப்‌ பிரயோசனமும்‌ வரும்‌ 
என்ற கருத்துகள்‌ அடங்கிய வார்த்தைகளைச்‌ சொல்லி 
யிருத்தல்‌ வேண்டும்‌. இந்த வார்த்தைகளையெல்லாம்‌ 
யேசுநாதர்‌ தாழ்ச்சியோடு கேட்டுக்‌ கொண்டார்‌. ஆகையால்‌ 
உனக்குக்‌ கீழ்த்தரமாயிருக்கிறவன்‌ ஒரு சமயத்தில்‌ உனக்குப்‌ 
புத்தி சொன்னால்‌ எனக்கு கீழானவன்‌ எனக்குப்‌ புத்தி 
சொல்வதா! நீ சொல்லுகிற புத்தி நான்‌ அறிவேன்‌ என்று 
சொல்லாமல்‌ தாழ்ச்சியோடே கேள்‌. அதேதென்றால்‌, 
யேசுநதாருக்கும்‌, வானத்தூதர்களுக்கும்‌ அளவில்லாத 
வித்தியாசம்‌ இருந்தாலும்‌, வானதூதர்‌ சொன்னதெல்லாம்‌ 
யேசுநாதர்‌ முன்னமே அறிந்திருந்தாலும்‌ அவர்‌ 
தாழ்ச்சியோடு கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. அவ்வாறே 
நீங்களும்‌ நடக்க வேண்டும்‌. 


நமக்காக யேசுநாதர்‌ இந்தத்‌ துக்கம்‌ அநுபவித்தார்‌ 
என்று நினைத்து நாம்‌ அனைவரும்‌ இறைவனின்‌ 
விருப்பத்திற்கு அமைந்து நடக்க, அவரவர்‌ மனதில்‌ வந்த 
கோபத்தையும்‌, தகாத சிநேகத்தையும்‌ தள்ளுகிறதற்கு 
எடுக்கும்‌ முயற்சியால்‌ உடல்‌ நெகிழ்ந்தாலும்‌ பெரிதல்ல. 
நமக்காக அல்லவோ யேசுநாதருக்கு இரத்தம்‌ புறப்பட்ட து. 
இரத்தவேர்வை வந்ததினால்‌ எவ்வளவு சோர்வு ஏற்பட்ட 
தென்று நாம்‌ சிந்திக்கிறோமா? சில சமயத்தில்‌ நீ மிகுந்த 
வேலை செய்து வேர்வைத்‌ திரளாய்‌ புறப்படுவதினாலே 
உனக்கு அதிக சோர்வு ஏற்படுமே. ஆனால்‌ உன்னுடைய 
வேர்வை சாதாரண வேர்வையே. ஆண்டவருக்கு 
அப்படியல்லவே. அந்த வேர்வை முழுதும்‌ இரத்தமாகவே 
வியர்த்தது. அதுவும்‌ கொஞ்சமல்லவே; ஆடை அனைத்தும்‌ 
நனைந்து தரையில்‌ விழுந்ததெனில்‌ அதனால்‌ 
யேசுநாதருடைய திருச்சரீரத்தில்‌ எவ்வளவு சோர்வு 
ஏற்பட்டிருக்கும்‌. 


18 


இதுவுமன்றி, யேசுநாதர்‌ முகங்‌ குப்புறக்‌ கீழே கிடக்கிற 
போது அந்த இரத்தத்தைத்‌ துடைக்கவும்‌ உதவி செய்யவும்‌ 
ஒருவருமில்லை. தேவமாதா அங்கேயில்லை. சீடர்களோ 
தூக்கத்திலிருந்தார்கள்‌. அந்நேரத்தில்‌ யேசுநாதர்‌ இருந்த 
பரிதாபமான நிலையை என்னென்பது! அந்நேரத்தில்‌ நீ 
பூங்காவனத்தில்‌ இருந்தால்‌ சந்தேகமில்லாமல்‌ யேசு 
நாதருக்கு உதவி செய்வாயே. இப்போது இயேசுநாதரைக்‌ 
குறித்து வியாதிக்காரருக்கும்‌ பிச்சைக்காரருக்கும்‌ உதவி 
சகாயம்‌ செய்தால்‌ அது யேசுநாதருக்கு உதவி செய்தாற்‌ 
போல்‌ ஆகும்‌. 


பூங்காவனத்தில்‌ ஆண்டவருடைய சரீரத்தில்‌ புறப்பட்ட 
இரத்தத்துக்குக்‌ குத்து வெட்டு அடி காயங்கள்‌ காரணமல்ல. 
முதல்‌ பெற்றோர்‌ காலந்துவக்கி, உலகம்‌ முடியுமட்டும்‌ 
உண்டாகிற சகல மனிதருடைய பாவதோஷங்களும்‌ அவரு 
டைய அகக்‌ கண்முன்‌ தோன்றின. அந்தப்‌ பாவங்களுக் 
குண்டான பொல்லாத .விஷமெல்லாம்‌ அவர்‌ நன்றாய்‌ 
அறிந்திருந்தார்‌. அந்தப்‌ பாவங்களின்‌ நிமித்தமாக வெகு 
துயரப்பட்டார்‌. அளவில்லாத சகல நன்மைகளையும்‌ நிரம்பப்‌ 
பெற்ற பிதாவாகிய கடவுளுக்கு சாவான பாவம்‌ பொருந்தாத 
படியினாலே அந்தப்‌ பாவத்துக்கு அளவில்லாத விஷம்‌ 
இருக்கிறது. இறைவனுடைய மகிமையை மனிதர்‌ நன்கு 
உணராததினாலே பாவத்துக்கு உண்டான விஷத்தையும்‌ 
நன்கு உணரமாட்டார்கள்‌. புனித லூயிஸ்‌ போன்ற சில 
புனிதர்கள்‌ அற்பக்குற்றத்துக்கு முதலாய்‌ மனஸ்தாபப்பட்டு 
துயர மிகுதியால்‌ மயங்கி கீழே விழுந்தார்கள்‌. யேசுநாதரோ 
தமது தந்தையின்‌ மட்டில்லாத மகிமையை நன்கு அறிந்த 
தினாலே சகல மனிதருடைய எண்ணப்படாதப்‌ பாவத்‌ 
தோஷங்களுக்கு உண்டான பொல்லாப்பைத்‌ தெளிவாய்க்‌ 
கண்டு, அதனால்‌ உத்தம மனஸ்தாபமாயிருந்து குப்புற 
தரையில்‌ விழுந்தவுடனே அந்த மனஸ்தாபத்தினால்‌ இதோ 
இரத்தம்‌ கொதித்து உரோமத்‌ துவாரங்கள்‌ வழியாய்ப்‌ 
புறப்பட்ட து. 


19 


இதை அறிந்ததும்‌ நீங்கள்‌ செய்த பாவங்களுக்காக 
மனஸ்தாபப்படாதிருப்பீர்களோ. ஐயோ! சில பாவிகள்‌ 
தாங்கள்‌ செய்த பாவங்களைச்‌ சங்கீர்த்தனஞ்‌ செய்கிற போது 
கதைகள்‌ சொல்வது போல்‌ அற்ப மனஸ்தாபம்‌ முதலாய்‌ 
இல்லாமல்‌ சொல்லுவார்கள்‌. ஆனால்‌ தங்கள்‌ பிள்ளைகள்‌ 
மரித்த செய்தியாவது, ஆடு, மாடு, உடைமை ஊர்‌ சேதமான 
செய்தியாவது சொல்லும்போதோவெனில்‌ அழுகையோடு 
சொல்லுவார்கள்‌. நீங்களோ இப்படி நடக்க வேண்டாம்‌. 
பாவசங்கீர்த்தனம்‌ செய்யும்‌ முன்பே உங்கள்‌ பாவங்களினால்‌ 
யேசுநாதருக்கு துரோகம்‌ செய்ததை நினைத்து மிகுந்த 
மனஸ்தாபப்பட வேண்டும்‌. அதன்‌ அவசியத்தை நீங்கள்‌ 
கண்டு உணரத்தக்கதாக பிரான்ஸ்‌ தேசத்தில்‌ சம்பவித்த 
ஒரு காரியத்தைக்‌ கேளுங்கள்‌. 

புறொவான்ஸ்‌ என்கிற நாட்டிலிருந்து ஒரு 
கிறிஸ்துவன்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட ஸ்தலங்களைத்‌ தரிசிப்‌ 
பதற்காகக்‌ கப்பலேறிப்‌ பயணமாகி பாலஸ்தீன்‌ நாட்டைச்‌ 
சேர்ந்தான்‌. பிறகு யேசுநாதர்‌ சஞ்சரித்த ஸ்தலங்களை 
யெல்லாம்‌ மகாபக்தியோடு சேவித்துக்‌ கபால மலைக்குச்‌ 
சென்றான்‌. செல்லும்‌ வழியில்‌ 'இந்த இடத்தில்‌ யேசுநாதர்‌ 
குப்புற விழுந்தார்‌. இந்த இடத்தில்‌ தேவமாதா யேசுவைச்‌ 
சந்தித்தார்கள்‌” என்று இவ்வாறு அவன்‌ அழுகையோடு 
தியானித்தபடி கபால: மலைமேல்‌ ஏறினான்‌. மேலே ஏறின 
பிறகு அவனைக்‌ கூட்டிக்‌ கொண்டு போனவர்கள்‌ 
"யேசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையுண்டு மரணத்தை அடைந்த 
இடம்‌ இதோ" என்று காண்பித்தார்கள்‌. அப்போது அவன்‌ 
அந்த ஸ்தலத்தைப்‌ பார்த்து சொல்லுவதாவது: "என்‌ 
யேசுவே, நான்‌ இந்த ஸ்தலத்திற்கு வருவதற்குமுன்னே 
தேவரீர்‌ பிறந்த இடத்தைக்‌ கண்டேன்‌, தேவரீர்‌ புதுமைகள்‌ 
செய்த இடங்களையும்‌ பார்த்தேன்‌. தேவரீர்‌ சுகிர்த 
பிரசங்கங்கள்‌ சொன்ன இடங்களையும்‌ அழுது கொண்டு 
தரிசித்தேன்‌. ஆனால்‌ தேவரீர்‌ என்‌ பாவத்தினால்‌ 


20 


மரணமடைந்த இடத்தை சாகாமல்‌ காணமாட்டேன்‌. 
ஐயோ! நான்‌ செய்த பாவத்தினால்‌ இவ்விடத்தில்‌ மரண 
மடைந்த யேசுநாதருக்கு அல்லவா துரோகம்‌ செய்தேன்‌" 
என்று நினைத்து மனஸ்தாப மிகுதியால்‌ மயங்கிக்‌ கீழே 
விழுந்து அங்கே தானே மரித்தான்‌. அவனோடு 
சென்றவர்கள்‌ அவன்‌ மயக்கத்தால்‌ கீழே விழுந்தானென்று 
எண்ணி கூப்பிட்டார்கள்‌. பிறகு அவனுக்கு மருந்து 
கொடுக்கப்‌ பிரயாசைப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அவன்‌ மரண 
மடைந்ததை எண்ணி ஆச்சரியப்பட்டார்கள்‌. 
மேற்கூறியது போல்‌ சிலர்‌ தாங்கள்‌ செய்த பாவத்தின்‌ 
மேல்‌ உத்தம மனஸ்தாபமாய்‌ இருந்து அந்த மனஸ்தாபத்‌ 
தினால்‌ திடீரென்று விழுந்து மரித்ததால்‌ நித்திய பாக்கியம்‌ 
அடைந்தார்கள்‌. இப்படிப்பட்ட கிறீஸ்துவர்கள்‌ மனஸ்தாபம்‌ 
வந்தது போல்‌ உங்கள்‌ பாவத்தின்‌ மேல்‌ உங்களுக்கு 
மனஸ்தாபம்‌ வந்தால்‌ உங்கள்‌ ஆன்மாவிற்கு நன்மை வரும்‌. 
ஆகவே, நீங்கள்‌ .பாவசங்கீர்த்தனம்‌ செய்யும்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ செய்வதற்கு முன்பு யேசுநாதர்‌ பாடுபட்ட 
சுரூபத்தின்‌ முன்னால்‌ முழங்காலில்‌ இருந்து நினைக்க 
வேண்டியதாவது: “சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்கிற யேசு 
சகல மனிதரையும்‌ படைத்தவர்‌. நான்‌ அவருடைய 
அடிமையாய்‌ இருக்கையில்‌ அவர்‌ தமது அளவில்லாத 
தயையினால்‌ பல்வேறு துன்பங்களை அநுபவித்த என்னை 
மீட்பதற்காகக்‌ கைகால்களில்‌ இருப்பாணிகளால்‌ காயமான 
சரீரமெல்லாம்‌ அடியினாலே காயமாகி கடைசியில்‌ ஒரு 
கள்ளனைப்‌ போல்‌ சொல்லப்படாத நிந்தை அவமானத்‌ 
தோடு சிலுவையிலே மரணத்தை அடைந்தார்‌”. இப்படியாக 
வருக்குத்தானே நீங்கள்‌ செய்த பாவத்தினால்‌ துரோகம்‌ 
செய்தீர்கள்‌ என்று நினைத்தால்‌ சந்தேகம்‌ இல்லாமல்‌ 
நீங்கள்‌ செய்த பாவத்தின்‌ மேல்‌ உங்களுக்கு மனஸ்தாபம்‌ 
வரும்‌. 


21 
4-ம்‌ புதுமை 


யூதாஸ்‌ யேசுநாதரைக்‌ காட்டிக்‌ கொடுக்கிறது. 


யேசுநாதருடைய பன்னிரெண்டு சீடர்களுள்‌ 
துரோகியான யூதாஸ்‌ முப்பது வெள்ளி நாணயங்களுக்காக 
யேசுநாதரை விற்று விரோதிகள்‌ கையில்‌ ஒப்புக்‌ கொடுக்க 
அநேக படைவீரரைப்‌ பூங்காவனத்திற்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
வருகிற போது படைவீரரைப்‌ பார்த்து யூதாஸ்‌ பூங்கா 
வனத்தில்‌ உள்ளவர்களுக்குள்ளே நான்‌ யாரை முத்தஞ்‌ 
செய்து காட்டிக்‌ கொடுக்கிறேனோ அவர்‌ தான்‌ யேசுநாதர்‌ 
என்றுச்‌ சொல்லி, அவர்களை விட்டு முன்னே வந்தான்‌. 
வந்தவுடனே ஒன்றுமறியாதவன்‌ போல யேசுநாருக்கு 
வணக்கம்‌ செய்து கன்னத்தில்‌ முத்தமிட்டான்‌. அப்போது 
ஆண்டவர்‌ “என்‌ நண்பா, ஏன்‌ என்னை முத்தமிட்டுக்‌ 
காட்டிக்கொடுக்கிறாய்‌' என்று சொன்னார்‌. அச்சமயத்தில்‌ 
படைவீரர்‌ ஆண்டவரைப்‌ பிடிக்க வந்தார்கள்‌. 


யேசுநாதர்‌ அவர்களைப்‌ பார்த்து, நீங்கள்‌ யாரைத்தேடி 
வந்தீர்கள்‌ என்று கேட்டார்‌. அதற்கு அவர்கள்‌ நாசரேத்தூர்‌ 
யேசுவைத்‌ தேடிவந்தோம்‌ என்றுச்‌ சொல்லவே, அவர்‌ 
நான்தான்‌ என்று திருவுளம்பற்றினார்‌. அந்த வார்த்தையைக்‌ 
கேட்டவுடனே படைவீரர்‌ அனைவரும்‌ பயந்து 
மல்லாக்காய்த்‌ தரையில்‌ விழுந்தார்கள்‌. இப்படி யேசு மூன்று 
முறை கேட்டார்‌. கடைசியில்‌ அவர்களை எழச்செய்து 
நம்மைப்‌ பிடிக்க வேண்டுமானால்‌ பிடியுங்கள்‌; என்‌ 
சீடர்களைப்‌ போகவிடுங்கள்‌ என்று சொன்னார்‌. அப்போது 
யேசுநாதரைப்‌ படைவீரர்‌ பிடிக்கிற சமயத்தில்‌ இராயப்பர்‌ 
கத்தியை உருவி மால்க்குஸ்‌ என்பவனை வெட்டினார்‌.அந்த 
வெட்டினால்‌ அவனுடைய வலது காது அறுந்து தரையில்‌ 
விழுந்தது. அப்போது ஆண்டவர்‌ அந்தக்‌ காதை எடுத்துப்‌ 
பழையபடி ஒட்ட வைத்து இராயப்பருக்குப்‌ புத்தி 
சொன்னார்‌. 


22 


யேசுநாதர்‌ இவ்வளவு நேசம்‌ அவர்களுக்குக்‌ காண்பித்த 
போதிலும்‌ அவர்கள்‌ கோபம்‌ தணியாமல்‌ வெறிகொண்ட 
ஒனாய்கள்‌ செம்மறியாட்டுக்‌ குட்டியின்‌ மேல்‌ விழுவது 
போல்‌ மிகுந்த நிஷ்டூரத்தோடு யேசுநாதரைப்‌ பிடித்துக்‌ கீழே 
தள்ளி, காலால்‌ மிதித்து, தடியால்‌ அடித்தார்கள்‌. அதில்‌ 
ஒருவன்‌ யேசுநாதருடைய தலை முடியை வெகு பலத்தோடு 
இழுத்துக்‌ கையில்‌ சுற்றுகிற போது அநேக தலைமயிர்‌ 
அவன்‌ கையோடு வந்தது. 


வேறொருவன்‌ யேசுநாதருடைய குரல்வளையை 
அழுத்திப்பிடித்து நெருக்கினதினாலே யேசுநாதர்‌ மூச்சுவிட 
முடியாமலிருந்தார்‌. மற்றொருவன்‌ ஆண்டவருடைய 
இரண்டு மணிக்கட்டையும்‌ இறுக வரிந்து கட்டினதினால்‌ 
நகம்‌ எல்லாம்‌ கருத்து நகக்கண்ணால்‌ இரத்தம்‌ புறப்பட்டது. 
மணிக்கட்டுக்கட்டியிருக்க வேறொருவன்‌ பின்புறமாக 
இழுத்துப்‌ பின்‌ கட்டு முறியாகக்‌ கயிற்றினால்‌ கட்டினான்‌. 
இதல்லாமல்‌ இரும்புச்‌ சங்கிலி ஒன்றை இடுப்பில்‌ கட்டி 
னான்‌. இரும்புத்‌ தகடு ஒன்றைக்‌ கழுத்தில்‌ பூட்டினார்கள்‌ 
என்றும்‌ புனித பெர்நார்துவும்‌, புனித ஆஞ்சேல்மும்‌ 
எழுதியிருக்கின்றனர்‌. 
நீங்கள்‌ இப்போது கேட்ட விவரங்களால்‌ இரக்கம்‌ 
வருமே, ஆனால்‌ அடுத்த நிமிடத்தில்‌ இதெல்லாம்‌ நீங்கள்‌ 
மறந்துவிடக்கூடும்‌. அப்படிச்‌ செய்யாமல்‌ இரக்கமாய்‌ 
இருக்கவேண்டியது. நிந்தை அவமானம்‌ திரும்பி வராத 
படிக்குப்‌ பாவஞ்‌ செய்யாமல்‌ இருக்க வேண்டும்‌. 
இதுவுந்தவிர உங்களுடைய பாவத்தின்‌ காரணமாக நமது 
ண்டவர்‌ படைவீரர்‌ காலின்‌ கீழே தள்ளப்பட்ட 
அவமானத்தைக்‌ குறித்து உங்களுக்கு மற்றவர்களால்‌ வருகிற 
நிந்தை அவமானத்துக்குப்‌ பழிவாங்காமல்‌ பொறுமையாய்‌ 
இருக்க வேண்டும்‌. 


23 


நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருவன்‌ பேரில்‌ குற்றம்‌ 
உன்டானதினால்‌ பிடித்தாலும்‌ பின்கட்டு முறியாகக்‌ 
கட்டுகிறது கனமான அவமானம்‌ என்று அனைவருக்கும்‌ 
தெரியுமே. யேசுகிறிஸ்துநாதர்‌ அனைவரையும்‌ விட பெரிய 
ஆண்டவராயிருக்க அந்தச்‌ சமயத்தில்‌ அவரைக்‌ கட்டினக்‌ 
கட்டினால்‌ அவருக்கு எவ்வளவு அவமானம்‌ வந்ததென்று 
யோசிக்க வேண்டும்‌. பின்னும்‌ பசாசு தன்‌ அடிமையாகப்‌ 
பாவமென்கிற கட்டினால்‌ உன்னைக்‌ கட்டியிருக்கிறதை 
யேசுநாதர்‌ அவிழ்க்க தாம்‌ கட்டப்பட்டார்‌. ஆகையால்‌ 
- மறுபடியும்‌ பாவமென்கிற கட்டிலே நீ அகப்பட வேண்டாம்‌. 


யேசுநாதர்‌ அருகில்‌ இருந்த பிரதம சீடர்களுக்குள்ளே 
ஒருவன்‌ சாவான பாவத்துக்குப்‌ பயந்து நடக்க வேண்டும்‌. 
' யாதொருவன்‌, நான்‌ நரகத்திற்குப்‌ போவேனோ பழைய 
கிறிஸ்துவன்‌ அல்லவோ, எத்தனைப்‌ பூசை கண்டிருக்‌ 
கிறேன்‌. எத்தனை ஞானப்பிரசங்கங்களைக்‌ கேட்டிருக்‌ 
கிறேன்‌ என்றுச்‌ சொல்லி பாவத்தை செய்து கொண்டிருந்‌ 
தால்‌ அவனுக்கு கனமான கேடுவரும்‌. யூதாஸ்‌ யேசு 
நாதருடைய சீடனாயிருந்தாலும்‌, அவருடைய அமிர்தப்‌ 
பிரசங்கங்களை அவன்‌ அநேகமுறைக்‌ கேட்டிருந்தாலும்‌, 
பாவத்தினால்‌ கெட்டுப்போனான்‌. முப்பது வெள்ளி 
நாணயங்கள்‌ முகாந்தரமாக இந்த மோசம்‌ அவனுக்கு வந்தது. 
இப்படிப்பட்ட மோசம்‌ உனக்கு வராதபடிக்கு பணத்தின்‌ 
பேரில்‌ முறை தவறிய ஆசை வேண்டாம்‌. இதுவுமன்றி 
யூதாஸ்‌ ஆண்டவருக்குத்‌ துரோகம்‌ செய்து முத்தமிட்ட 
போது அவர்‌ அவனைத்‌ தள்ளாமல்‌ அவனுக்கு நல்ல 
வார்த்தைச்‌ சொன்னார்‌. வர்ம மனஸ்தாப முகாந்தரமாக 
மாதக்‌ கணக்கில்‌ பேசாமலிருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு 
அழகல்ல. ஒரு நாளும்‌ அப்படியிருக்கலாகாது. 

யேசுநாதர்‌ படைவீரரைப்‌ பார்த்து நாம்தாமே என்ற 
போது அவர்களெல்லோரும்‌ பயந்து மல்லாக்காய்‌ 
விழுந்தார்கள்‌ என்று சொன்னோமே. அந்த வீரர்‌ ஆயுத 


24 


பாணிகளாயிருந்தபோதிலும்‌ யேசுநாதர்‌ சொன்ன ஒரு 
வார்த்தையினால்‌ அவ்வளவு பயம்‌ அவர்களுக்கு வந்தது, 
இது அவருடைய வல்லமையின்‌ அற்புதம்‌ தான்‌. இந்தப்‌ 
பயத்தைவிட நடுத்தீர்க்கிற நாளில்‌ சம்மன சுகளுடைய 
சேனைகளோடு கூட யேசுநாதர்‌ பாவிகளைப்‌ பார்த்து 
நீங்கள்‌ செய்த பாவத்தினால்‌ நிந்திக்கப்பட்ட வர்‌ நாமே 
என்று சொல்லும்‌ போது அவர்களுக்கு எத்தனையோ 
நடுக்கம்‌ வரும்‌. 


பெரு என்கிற தேசத்தில்‌ புறவினத்தானாகிய ஒரு 
பெரிய அரசன்‌ கிறிஸ்துவர்கள்‌ தங்களுடைய தேவனாகிய 
யேசுநாதருடைய கிருபையினால்‌ அநேகமுறை வெற்றிக்‌ 
கொண்டார்கள்‌ என்று அறிந்து இத்திவ்விய பாடுபட்டச்‌ 
சுரூபத்தைக்‌ காண ஆசையாய்‌ இருந்தான்‌. ஒரு கிறிஸ்துவன்‌ 
வீட்டில்‌ பாடுபட்ட சுரூபம்‌ இருக்கிறதை அரசன்‌ அறிந்து 
- ஒரு சேவகனை அனுப்பி அந்தச்‌ சுரூபத்தைத்‌ தன்‌ 
அரண்மனைக்குக்‌ கொண்டுவரச்‌ சொன்னான்‌. அப்படியே 
தன்‌ சிம்மாசனத்தில்‌ அமர்ந்திருக்க முந்நூறு பிரபுக்கள்‌ 
சூழந்திருக்க, கொண்டுவந்த சுரூபத்தைத்‌ தன்‌ கையில்‌ 
வாங்கி ஆச்சரியத்தோடு பார்த்து: கிறிஸ்துவர்களுடைய 
பெரிய தெய்வம்‌ இதுதானா! இதைக்‌ கொண்டா 
கிறிஸ்‌ துவர்களுக்கு அநேகமுறை வெற்றி கிடைத்தது. இந்த 
சுரூபம்‌ பலன்‌ இல்லாத பிச்சைக்காரனென்று சொல்லிச்‌ 
சிரித்து இதோ துப்புகிறேன்‌ என்றுத்‌ துப்பி, சுரூபத்தைக்‌. 
கொண்டு வந்தவன்‌ கையில்‌ அதைக்‌ கொடுக்கிற போது 
அருகிலிருந்த முந்நூறு பிரபுக்களும்‌ அந்தச்‌ சுரூபத்தைப்‌ 
பரிகாசஞ்‌ செய்தனர்‌. உடனே ஒரு பெரிய ஆச்சரியம்‌ 
நிகழ்ந்தது. பாடுபட்ட சுரூபம்‌ திடீரென தலையை 
அசைத்துக்‌ கண்களைத்‌ திறந்து கோபத்தோடு அரசனையும்‌ 
பிரபுக்களையும்‌ சுற்றிப்பார்த்தது. அப்போது அரசனும்‌, 
பிரபுக்களும்‌ மற்றும்‌ அங்கிருந்தவர்களும்‌ பயத்தினால்‌ 
மூர்ச்சையடைந்து மயங்கி மல்லாக்காய்‌ விழுந்தார்கள்‌. 


25 


அரண்மனையெங்கும்‌ அரசன்‌ செத்துப்போனான்‌ என்று 
அழுதார்கள்‌. மூன்று மணி நேரத்திற்குப்‌ பிறகு அரசனும்‌ 
மற்றவர்களும்‌ மூர்ச்சைத்‌ தெளிந்து, அவர்கள்‌ எழுந்த 
பிற்பாடு அரசனும்‌ மற்றவர்களும்‌ சொன்னதாவது: 
கிறிஸ்துவர்கள்‌ வணங்குகிற யேசநாதர்‌ மகா பெரிய தேவன்‌. 
அவர்‌ மகா வணக்கமுள்ள மகிமைக்கு பாத்திரமுள்ளவர்‌ 
என்பதற்குச்‌ சந்தேகமில்லை. இனி யாதொருவர்‌ பாடுபட்டச்‌ 
சுரூபத்தைப்‌ பரிகாசம்‌ செய்தால்‌ அவர்களைக்‌ கொன்று 
போடக்‌ கட்டளையிட்டோம்‌ என்றார்கள்‌. இதன்றி அரசன்‌ 
நேர்த்தியான ஒரு கோயில்‌ கட்டி அந்தச்‌ சுரூபத்தை மகா 
மகிமையோடு ஸ்தாபிக்கக்‌ கட்டளையிட்டான்‌. சிறிது 
நாட்களுக்குப்‌ பிறகு அரசனும்‌ அவனைச்‌ சேர்ந்த சிலரும்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 

இந்தப்‌ புதுமையில்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ 
வழியாக அந்த அரசனுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ இத்தனை 
பயம்‌ வந்தது. ஆனால்‌, நடுத்தீர்க்கிற நாளில்‌ யேசுநாதரின்‌ 
திரு முகத்தையும்‌ கண்டு கடுமையான வார்த்தையையும்‌ 
கேட்கப்‌ பாவிகளுக்கு எத்தனையோ பயம்‌ வருமென்று 
தியானித்து, அப்போது அந்தப்‌ பயத்தினாலே நீங்கள்‌ 
அகப்படாதபடிக்கு இப்போது தானே பாவத்துக்குப்‌ பயந்து 
எச்சரிக்கையாய்‌ நடந்து வாருங்கள்‌. 


ல 26 
ஓஃம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ அன்னாஸ்‌ என்பவனின்‌ 
அரண்மனைக்குக்‌ கொண்டு போகப்படுவது. 


நமது ஆண்டவராகிய யேசுகிறிஸ்துவை படைவீரர்‌ 
பிடித்தவுடனே அவருடைய சீடர்கள்‌ அவரை கைவிட்டு 
ஒடிப்போனார்கள்‌. அச்சமயத்தில்‌ யேசுநாதரைக்‌ கட்டின 
கட்டோடு கூட்டிக்கொண்டு போகிற போது அவர்‌ 
ஓடிப்போவார்‌ என்று அவரை கட்டியிருந்த கயிற்றின்‌ 
நுனியை ஒரு சேவகன்‌ முன்னே இழுத்துக்‌ கொண்டுப்‌ 
போக, வேறு ஒரு கயிற்றை மற்றொருவன்‌ பின்னே 
இழுத்துப்‌ பிடித்துக்‌ கொண்டு போகிற வழியில்‌ ஒரு 
பாலமிருந்தது. அந்த பாலத்தின்‌ மேல்‌ சேவகர்‌ ஏறிப்‌ 
போகையில்‌ ஒருவன்‌ திடீரென யேசுநாதரைத்‌ தண்ணீரில்‌ 
தள்ளினான்‌. அத்தனைப்‌ பேர்களுள்‌ ஒருவனாகிலும்‌ 
யேசுநாதரைக்‌ கைக்கொடுத்துத்‌ தூக்காமல்‌, அவரை 
கரைமட்டும்‌ இழுத்துக்‌ கடைசியில்‌ சுண்டி இழுத்தார்கள்‌. 
அப்போது இயேசுநாதர்‌ ஒரு கல்லில்‌ மோதினதினால்‌ 
மோதினமட்டும்‌ சேற்றில்‌ பதிந்தாற்போல்‌ கல்லில்‌ பதிந்து 
போயிற்றென்று மகாத்துமாவான பரொனியுஸ்‌ என்பவர்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 
இந்தக்‌ கோலமாய்‌ அவர்கள்‌ யேசுநாதறைத்‌ 
துன்புறுத்திக்‌ கூட்டிக்கொண்டு எருசலேம்‌ சேர்ந்தவுடனே, 
தாங்கள்‌ பெரிய ஜெயங்கொண்டவர்களைப்‌ போல்‌ 
கொக்கரித்து கூக்குரலிட்டு ஆரவாரத்தோடு நகருக்குள்ளே 
சென்றார்கள்‌. தூக்கத்திலிருந்த பட்டணத்து மக்கள்‌ இந்தச்‌ 
சப்தத்தினால்‌ விழித்து, பிடிப்பட்டவர்‌ இன்னாரென்று 
அறிந்து ஆச்சரியப்பட்டதினால்‌ யேசுநாதருக்கு வெட்க 
மாயிற்று. பிறகு யேசுநாதரை அன்னாஸ்‌ என்பவன்‌ 


27 


வீட்டிற்குக்‌ கொண்டு போனவுடனே, அன்னாஸும்‌ மற்ற 
யூத குருக்களும்‌ யேசுநாதரைக்‌ கட்டியிருக்கிறதைக்‌ கண்டு 
மகிழ்ச்சி அடைந்தார்கள்‌. அப்போது அன்னாஸ்‌ 
யேசுநதாரைப்‌ பார்த்து மகா ஆங்காரத்தோடு கேட்டதாவது: 
நீ எந்த ஞானத்தைப்‌ போதித்தாய்‌, உன்னுடைய சீடர்கள்‌ 
எங்கே? என்றான்‌. இதற்கு யேசுநாதர்‌ நான்‌ மக்களுக்குப்‌ 
போதித்த ஞானம்‌ இரசசியமான இடத்தில்‌ சொல்லவில்லை. 
கோயிலிலே அனைவர்‌ முன்னிலையில்‌ சொன்னேன்‌. 
ஆகையால்‌ ஏன்‌ அங்கிருந்தவர்களைக்‌ கேட்டால்‌ தெரியுமே 
என்றார்‌. யேசுநாதர்‌ இப்படிச்‌ சொன்னவுடனே அருகில்‌ 
நின்ற படைவீரர்களுள்‌ உரோசக்காரனான ஒருவன்‌ 
இருப்புச்சோடு அணிந்தத்‌ தன்‌ கையினால்‌ மகாபலத்தோடு 
யேசுநாதருடைய திருக்‌ கன்னத்தில்‌ அறைந்தான்‌. அந்த 
அடிப்பட்டவுடனே யேசுநதாருடைய திருமுகம்‌ வீங்கி 
நாடியில்‌ இரத்தம்‌ புறப்பட்டது என்று புனித பெர்நார்து 
எழுதியுள்ளார்‌. இதுவும்‌ தவிர அந்த அடியின்‌ பலத்தால்‌, 
யேசுநாதர்‌ கீழே விழுந்தார்‌ என்று புனித வின்சென்ட்‌ 
பெறேரியார்‌ எழுதியுள்ளார்‌. அந்த சேவகனுடைய ஐந்து 
விரலும்‌ யேசுநாதருடைய திருக்கன்னத்தில்‌ அடையாள 
மாகப்‌ பதிந்தது. புனித வெரோணிக்கம்மாள்‌ . ஆண்ட 
வருடைய திருமுகத்தைத்‌ துடைத்தத்‌ துண்டு சீலையிலும்‌ 
அந்த அடையாளம்‌ இருந்தது. 

கிறிஸ்துவ சகோதரர்களே, யேசுநாதருடைய 
திருமுகத்தின்‌ சவுந்தரியத்தைப்‌ பார்க்க வேண்டுமென்று, 
புறமதத்தினருள்‌ அநேகர்‌ தூரப்பயணத்திலிருந்து வந்து 
பார்த்தவுடனே மகா சந்தோஷப்பட்டு சர்வேசுரனை 
ஆராதிப்பர்‌. இதுவுமன்றி துக்கமாயிருக்கிறவர்கள்‌ யேசுநாதர்‌ 
அருகில்‌ வந்து அவருடைய திருமுகத்தைக்‌ கண்டவுடனே 
துக்கம்‌ நீங்கிச்‌ சந்தோஷம்‌ அடைவார்கள்‌. 

இப்படி இருக்கையில்‌ அந்தச்‌ சபை நடுவில்‌ ஒரு 
கல்நெஞ்சனான பாவி ஆண்டவருடைய திரு முகத்தில்‌ 


28 


அறைந்தான்‌. இதனால்‌ அவருக்கு எத்தகைய அவமானம்‌ 
வந்ததென்று எடுத்துக்‌ கூறவும்‌ வேண்டுமோ. நீயாதொரு 
முகத்தைக்‌ கண்டபோது உனக்கு வந்த தகாத ஆசை 
களினால்‌ கட்டிக்கொண்ட பாவங்களைப்‌ பரிகரிக்கத்தக்க 
தாக யேசுநாதர்‌ தம்முடைய திரு முகத்தின்‌ வழியாக 
இவ்வளவு நிந்தை அவமானத்தையும்‌ அநுபவித்தார்‌. மேலும்‌, 
நீ உன்னுடைய கையினால்‌ செய்கிற பாவங்கள்‌ யேசு 
நாதருடைய திருமுகத்தில்‌ அடிவிழுவது போல்‌ இருக்குமென்‌ 
கிறதினால்‌ கையினால்‌ பாவம்‌ செய்யாதே. ஒருவன்‌ 
உன்னை அநியாயமாய்‌ அடித்தாலும்‌ பழிவாங்காமல்‌ யேசு 
நாதருடைய பொறுமையைப்‌ பார்த்து நீயும்‌ பொறுமை 
யாயிருக்க வேண்டும்‌. 
யேசு வழியில்‌ வருகிற போது கொடிய சேவகரால்‌ 
மிகுந்த நிந்தை அவமானங்களை அநுபவித்தாரென்று 
சொன்னோமே. நீங்கள்‌ பாவ வழியில்‌ நடக்கிற போது 
நீங்கள்‌ எடுத்துவைத்த அடி இறைவனுக்குப்‌ பொருந்தாத 
படியினால்‌ அதைத்‌ தீர்க்கத்‌ தக்கதாக யேசுநாதர்‌ 
மகாதுயரத்தோடு வழியில்‌ நடந்து போனார்‌. இதுவுமன்றி 
நீங்கள்‌ புண்ணிய வழியில்‌ நடக்கிறபோ து உங்களுக்கு 
அதனால்‌ துன்பம்‌ நேரிட்டால்‌ யேசுநாதர்‌ அநுபவித்தத்‌ 
துயரத்தைப்‌ பார்த்து பொறுமையோடு அத்துன்பத்தை 
அநுபவிக்க வேண்டும்‌. 
படை வீரா்‌ யேசுநாதரைப்பிடிக்கிற போது, சீடர்கள்‌ 
ஓடிப்போன ர்கள்‌ என்று கேட்டீர்களே. 
களுக்கு ஏதேனும்‌ துன்பம்‌ நேரிடுகையில்‌ நீங்கள்‌ 
அன்ற ட்ரஸ்‌ வேண்டாம்‌. சிலர்‌ அணிப்‌ அடி 
ஆக்கினைக்குப்‌ பயந்து யேசுநாதரைக்‌ கைவிட்டுப்‌ பசாசுக்கு 
ஊழியஞ்‌ செய்வார்கள்‌. சிலர்‌ தகாத பற்றுதல்களினாலேயும்‌, 
சிலர்‌ வர்மத்தினாலேயும்‌ யேசுநாதரைக்‌ கைவிடுவார்கள்‌. 
ஒரு பிரபு சில சேவகர்‌ பேரில்‌ பட்சமாயிருந்து சகாயஞ்‌ 


29 


செய்தால்‌ அவர்கள்‌ போர்க்களத்தில்‌ அவரைக்‌ கைவிட 
மாட்டார்கள்‌. சரீரம்‌ துண்டு துண்டாய்‌ விழமட்டும்‌ 
வெட்டப்பட்டுச்‌ சாகத்‌ துணிகிறார்களல்லவா. அப்படி 
யிருக்கச்‌ சகல மனிதர்களுக்குள்ளே யேசுநாதரைப்‌ போல்‌ 
உங்கள்‌ பேரில்‌ பட்சமாயிருக்கிறது யார்‌? அவரைப்‌ போல்‌ 
சகாயஞ்‌ செய்வது யார்‌? இதனால்‌ எந்தச்‌ சமயத்திலும்‌ 
யேசுநாதரைக்‌ கைவிடாதபடிக்கு உங்கள்‌ பிரமாணிக்கக்‌ 
கடனை செலுத்த வேண்டுமென்பதை மனதிலிருத்தி : 
உங்களுக்கு வருகிற துன்பங்களையெல்லாம்‌ பொறுமை 
யோடு அநுபவிக்க வேண்டும்‌. சிலர்‌ சொல்லுவதாவது: 
உண்மையில்‌ நான்‌ வேதத்தை விடவில்லை. நாலு பேருக்குப்‌ 
பயந்து வாயினால்‌ மாத்திரம்‌ விட்டேனென்று சொல்லு 
வார்கள்‌. இதுவும்‌ ஆகாது. யேசுகிறிஸ்துநாதரைச்‌ சீடர்கள்‌ 
மனதினால்‌ விடாதிருந்தாலும்‌ ஓடிப்போனது ஆகாதென்று 
உங்களுக்குத்‌ தோன்றுகிறது அல்லவா? 

ஆஸ்திரியா தேசத்தில்‌ பூர்வகாலத்தில்‌ ஒரு ஊரில்‌ 
கிறிஸ்துவர்களும்‌ புறமதத்தினரும்‌ புறமதத்தினரும்‌ கூடி 
இருக்கிறபோது அதில்‌ கிறிஸ்துவன்‌ சவுந்தரியமுள்ள 
புறமதத்தைச்‌ சார்ந்த ஒரு பெண்ணைக்‌ கண்டு அவளைத்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ள ஆசித்தான்‌. ஒரு நாள்‌ அந்தப்‌ 
பெண்ணுடைய தகப்பனிடத்தில்‌ இந்தக்‌ கிறிஸ்துவன்‌ போய்‌ 
உன்னுடைய மகளை எனக்குத்‌ திருமணம்‌ செய்து 
தரவேண்டுமென்று கேட்டான்‌. பெண்ணின்‌ தகப்பன்‌ தன்‌ 
பூசாரியிடத்தில்‌ போய்‌, கிறிஸ்‌ துவமதத்தைச்‌ சார்ந்தவனுக்கு 
என்‌ மகளைத்‌ திருமணம்‌ செய்து கொடுக்கலாமா 
கொடுக்கக்‌ கூடாதா? என்று கேட்டான்‌. அப்போது பூசாரி 
கோயிலுக்குப்‌ போய்‌ தான்‌ வழிப்பட்டு வந்த பசாசை 
அழைப்பித்துத்‌ திருமணச்‌ செய்தியைச்‌ சொன்னான்‌. அதற்கு 
அந்தப்‌ பசாசு அந்தக்‌ கிறிஸ்துவன்‌ தன்னுடைய மதத்தை 
விட்டுவிட்டால்‌ அப்போது பெண்‌ கொடுக்கலாம்‌ என்று 
சொல்லிற்று. இந்தச்‌ செய்தியைப்‌ பூசாரி பெண்ணின்‌ 


30 


தகப்பனுக்குத்‌ தெரிவிக்கவே அதை அவன்‌ கிறிஸ்துவனிடம்‌ 
சொன்னான்‌. இவனோவெனில்‌ அந்தப்‌ பெண்‌ மேல்‌ மிகுந்த 
ஆசையாயிருந்ததினால்‌ யேசுநாதரையும்‌ அவரது 
வேதத்தையும்‌ விடச்‌ சம்மதித்து பெண்ணின்‌ தகப்பனைப்‌ 
பார்த்து நீர்‌ சொன்னபடியே யேசுநாதரையும்‌ அவருடைய 
வேதத்தையும்‌ விட்டுவிட்டேன்‌. பெண்ணைத்‌ தரவேண்டு 
மென்று கேட்டான்‌. பெண்ணின்‌ தகப்பன்‌ திரும்ப 
பூசாரியிடம்‌ போய்‌ அந்தக்‌ கிறிஸ்துவன்‌ வேதத்தை விட்டு 
விட்டான்‌ பெண்‌ கொடுக்கலாமோ என்று கேட்டான்‌. 
அதற்கு பூசாரி கோயிலுக்குப்‌ போய்த்‌ திரும்பவும்‌ பசாசை 
அழைப்பித்து இந்த செய்தியைச்‌ சொன்னான்‌. அப்போது 
பசாசு அவன்‌ தன்னுடைய தேவனையும்‌ வேதத்தையும்‌ 
விட்டுவிட்டது மெய்தான்‌: ஆனால்‌ அவனுடைய 
தேவனாகிய யேசுநாதர்‌ அவனை இன்னும்‌ முழுவதும்‌ 
விடவில்லை என்பதால்‌ பெண்‌ கொடுக்க வேண்டாமென்று 
சொல்லிற்று. பெண்ணின்‌ தகப்பன்‌ இந்தச்‌ செய்தியை 
அந்தக்‌ கிறிஸ்துவனிடம்‌ தெரிவித்துப்‌ பெண்‌ கொடுக்கிற 
தில்லை என்று சொல்லிவிட்டான்‌. 


அதைக்கேட்டு கிறிஸ்துவன்‌ ஆச்சரியப்பட்டு மனம்‌ 
உருகினான்‌. தான்‌ யேசுநாதரை முழுவதும்‌ விட்டு 
விட்டாலும்‌ அவர்‌ தன்னை முழுதும்‌ கைவிடவில்லை. 
ஆகையால்‌ அவருக்கு எவ்வளவோ அன்பும்‌ எவ்வளவோ 
தயாள குணமும்‌ இருக்கிறதென்று நினைத்து தன்‌ பாவத்துக்‌ 
காக அழுது மனஸ்தாபப்பட்டு பெண்‌ கொள்ளுகிற 
விசாரத்தை விட்டு மனந்திரும்பித்‌ தான்‌ செய்த 
பாவத்துக்காக சாகுமட்டும்‌ தபசு செய்தான்‌. இவ்விதமே 
பாவத்தின்‌ பேரில்‌ மெய்யான ஆரோசிகம்‌ உங்களுக்கு 
வரவேண்டும்‌. யேசுநாதருக்கு இப்படிப்பட்ட தயை 
இருக்கிறதென்று அறிந்திருந்தும்‌ விட்டுவிடலாமோ. 
வேதத்தை விட்டுவிடுகிறதைப்‌ பார்க்கிலும்‌ உயிரை இழப்பதே 
மேலானது. 


31 
6-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ கைப்பாஸ்‌ என்பவனிடத்தில்‌ 
கொண்டு போகப்‌ படுவது. 


யேசுநாதர்‌ அன்னாஸ்‌ வீட்டில்‌ அடிப்பட்ட பிறகு 
அவரைக்‌ கட்டின கட்டோடு தன்‌ மருமகனாகிய கைப்பாஸ்‌ 
வீட்டிற்கு அனுப்பினான்‌. அந்த ஆண்டில்‌ கைப்பாஸ்‌ 
என்பவனுக்குப்‌ பெரிய குரு என்ற பட்டம்‌ வந்திருந்ததால்‌ 
யேசுநாதரை அங்கே கொண்டு போவது நியாயமே என்று 
சேவகர்‌ எண்ணி யேசுநாதரை அவனிடத்தில்‌ கொண்டு 
போய்‌ விட்டார்கள்‌. 

அங்கே சேர்ந்த பின்பு பொய்ச்சாட்சிகளைக்‌ கொண்டு 
யேசுநாதர்‌ மீது குற்றஞ்‌ சுமத்த யூதர்‌ முயற்சித்தனர்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ சாட்சி பொய்‌ என்று அனைவருக்கும்‌ விளங்கிற்று. 
பிறகு அந்த குரு யேசுநாதரைப்‌ பார்த்து நீ சர்வேசுரனுடைய 
மகன்‌ அல்லவா என்று இறைவனின்‌ ஆணையாற்‌ சொல்‌ 
என்று கேட்டான்‌. அதற்கு யேசு நான்‌ கடவுளுடைய 
மகன்‌ தான்‌. பரலோகத்திலிருந்து வானத்தூதர்களோடு மகா 
மகிமையோடு வரப்போவதை காண்பீர்கள்‌ என்று 
திருவுளம்பற்றினார்‌. யேசுநாதர்‌ உண்மையான சேதி 
சொன்னாலும்‌, அவர்‌ முன்பு செய்த புதுமைகளை அந்தக்‌ 
குருக்கள்‌ அறிந்திருந்தாலும்‌ பிதாவாகிய கடவுளுக்கு உகந்த 
மகன்‌ மனித அவதாரம்‌ செய்வாரென்று வேதத்தில்‌ 
எழுதியிருக்கிறதை அவர்கள்‌ படித்திருந்தாலும்‌ உலகத்தை 
மீட்கிற அடையாளங்களை யேசுநாதரிடத்தில்‌ கண்டிருந் 
தாலும்‌ பெரிய குருவாய்‌ இருக்கிற கைப்பாஸ்‌ யேசுநாதர்‌ 
சொன்ன வார்த்தையை விசுவாசியாமல்‌ மற்றவர்களைப்‌ 
பார்த்து இனி நமக்குச்‌ சாட்சி எதற்குச்‌ தேவை. நான்‌ 
தானே தேவ தூஷணனஞ்்‌ சொல்லுகிறனே. உங்களுடைய 


32 


அப்பிராயம்‌ என்ன? என்று கேட்டான்‌. இவன்‌ மனிதனா 
யிருக்க தன்னைக்‌ கடவுளென்று சொல்லுகிறது மாபெரும்‌ 
குற்றமல்லவோ. இவன்‌ மரணத்தண்டனைக்குரியவன்‌ 
என்று யூதர்கள்‌ கூறி அன்றிரவு முழுதும்‌ யேசுநாதருக்கு 
அநேக நிந்தை அவமானங்களை வருவித்தார்கள்‌. 


திவ்விய யேசுவைச்‌ சூழந்து நின்றவர்களுள்‌ சிலர்‌ 
அவரைப்‌ பரிகாசம்‌ செய்தார்கள்‌. சிலர்‌ முகத்தில்‌ 
துப்பினார்கள்‌, சிலர்‌ அடித்தார்கள்‌, சிலர்‌ அவருடைய 
திருமுகத்தில்‌ ஒரு சீலையைக்‌ கட்டி கூட்டத்திலே ஒரு 
பாம்பை அடிப்பதுபோல்‌, ஆண்டவரின்‌ திருமுகத்திலும்‌ 
தலையிலும்‌ அடித்து யேசுவே, உன்னை அடித்தவன்‌ 
யாரென்று கேட்டார்கள்‌. யேசுநாதரோவெனில்‌ அவர்கள்‌ 
வழியாக சொல்லிடங்காத நிந்தை அவமானங்களை 
அனுபவித்தாலும்‌ அவர்களை சற்றாகிலும்‌ கோபித்துக்‌ 
கொள்ளாமல்‌ பொறுமையாயிருந்தார்‌. 


யேசுநாதர்‌ சொன்ன புத்திமதி பிரசங்கங்களையும்‌ 
செய்த புதுமைகளையும்‌ அவருடைய விரோதிகள்‌ சற்றும்‌ 
சட்டைப்‌ பண்ணாமலும்‌ நியாயத்துக்கு இடங்கொடாமலும்‌ 
வர்மத்தினால்‌ அவருக்கு இத்தகைய துன்பம்‌ வருவித்தார்கள்‌ 
அல்லவா. சில கிறிஸ்துவர்கள்‌ இவ்விதமே நடக்கிறார்கள. 
அதெப்படியென்றால்‌ பழிவாங்காமலும்‌, களவு செய்யாமலும்‌, 
களவாடிய சொத்துக்களை அபகரித்து வைக்காமலும்‌ 
பிறத்தியாருக்குப்‌ பொல்லாப்பு வருத்தாமலும்‌, புறத்தியார்‌ 
பேரில்‌ தகாத பட்சமில்லாமல்‌ இருக்கவேண்டுமென்பதி 
நியாயமுள்ள தேவகட்டளை தானே. சிலர்‌ தங்கள்‌ 
இச்சைகளின்‌ படி, தங்கள்‌ கோபத்தின்‌ படி, நடக்க விரும்பி 
முன்‌ சொல்லப்பட்ட ஞானத்தை மறுத்து மிருகத்தைப்‌ 
போல்‌ நடப்பார்கள்‌. மிருகத்துக்கப்‌ பகுத்தறிவு இல்லாததால்‌ 
தன்‌ இச்சைப்படியே, கோபத்தின்படியே நடந்து கொள்கிறதி. 
ஆனால்‌ மனிதருக்கு பகுத்தறிவும்‌ பக்தியும்‌ இருக்கிறதினால்‌ 
தகாத ஆசை, கோபத்தைத்‌ தள்ளி நியாயத்தின்‌ படியே 
நடக்க வேண்டும்‌. 


33 


சேவகர்‌ யேசுநாதருடைய முகத்தில்‌ துப்பினதினாலே 
அவருக்கு மகா அவமானம்‌ வந்தது. நீங்கள்‌ வாக்கினாலே 
கட்டிக்கொள்ளுகிற சண்டை, சரசம்‌, கோள்‌, குண்டுணி, 
புறணி இவை முதலான பொல்லாத பாவங்கள்‌ 
யேசுநாதருடையத்‌ திருமுகத்தில்‌ நீங்கள்‌ துப்பும்‌ உமீழ்‌ நீருக்கு 
ஒப்பாகும்‌ என்பதால்‌ அத்தகைய பாவங்களை விலக்குங்கள்‌. 
சேவகர்‌ யேசுநாதருடைய திருமுகத்திலே அடிக்கிற போது 
அவர்‌ தேவமகன்‌ என்று நினைக்காமல்‌ அடித்தார்கள்‌. 
ஆனால்‌ கிறிஸ்துவர்கள்‌, யேசு நாதர்‌ மெய்யான இறைவன்‌ 
என்பதை அறிந்திருந்தும்‌ தாங்கள்‌ செய்கிற பாவத்தினால்‌ 
யேசுநாதரை அடிக்கலாமோ? இதனால்‌ கிறிஸ்துவர்‌ 
களுடைய பாவம்‌ அவர்கள்‌ பாவத்தை விட கனமான 
பாவமாயிருக்கும்‌. ஏனெனில்‌, அதிகாரியை அறியாத 
ஒருபரதேசி அவரை அடித்தக்‌ குற்றத்தைக்‌ காட்டிலும்‌ அந்த 
அதிகாரியிடம்‌ சொந்த ஊழியக்காரன்‌ அடித்தால்‌ இந்தக்‌ 
குற்றம்‌ கனமான குற்றமாகுமல்லவா. கிறிஸ்துவர்கள்‌ 
யேசுநாதர்‌ மெய்யான இறைவனென்று அறிந்திருப்பதால்‌ 
ஆண்டவருடைய மகிமையையும்‌ அறிந்திருக்கிறார்கள்‌; 
அவர்கள்‌ பாவஞ்‌ செய்தால்‌ அவர்களுடைய பாவம்‌ 
அதிகமாகும்‌. 

ஆண்டவருடைய திருமுகத்தை ஒரு துணியினால்‌ 
மறைத்து தங்களுக்குள்ளே அடித்தவனை யேசுநாதர்‌ அறிய 
மாட்டார்‌ என்று நினைத்து, மனம்போல்‌ அடித்தார்கள்‌. 
கிறிஸ்துவர்கள்‌ பாவஞ்‌ செய்கிற போது இறைவன்‌ 
பார்த்துக்கொண்டி ருக்கிறார்‌ என்று அறிந்தும்‌ அஞ்சாமல்‌ 
பாவம்‌ செய்கிறார்கள்‌. ஆதலால்‌ யூதர்களுடைய 
பாவத்தைவிட, இவர்கள்‌ பாவம்‌ கனமான தாயிருக்கும்‌. 
யேசுநாதர்‌ தமது திருமுகத்திலே பட்ட அடி, நிந்தை, 
அவமானம்‌, உமிழ்நீர்‌ ஆகியவற்றைப்‌ பொறுமையோடு 
அநுபவித்தார்‌ என்று சொன்னோமே. அந்தப்‌ பொறு 
மையைப்‌ பார்த்து, நமக்கு வருகிற துன்ப ஆபத்துக்களில்‌ 


34 


பொறுமையாயிருக்க வேண்டும்‌. இந்தப்‌ புத்தி உங்கள்‌ 
மனதில்‌ இருக்கத்தக்கதாக சம்பவித்த ஒரு புதுமையை 
கேளுங்கள்‌: 


ஆஸ்திரியா தேசத்தில்‌ அறியான்‌ என்ற ஊரில்‌ இருந்த 
புனித எல்செயார்‌ என்கிற பிரபு, தமக்கு அநேக முறை 
வந்த துன்பங்களைப்‌ பொறுமையோடு அனுபவித்தார்‌. இவர்‌ 
மிகுந்த செல்வாக்குள்ளவராக இருந்ததால்‌, தமக்கு துன்பம்‌ 
வருவிக்கறவர்களை நன்றாய்த்‌ தண்டிக்க வேண்டுமானால்‌ 
விக்கினமில்லாமல்‌ தண்டிக்கலாம்‌. அப்படியிருந்தும்‌ 
தம்முடைய கோபத்தை எப்போதும்‌ அடக்கி வந்ததுமன்றி, 
தம்முடைய பொறுமையை மிகவும்‌ விளங்கப்‌ பண்ணினார்‌. 
இதனால்‌ அவருடைய மனைவியாகிய புனித தெல்‌ஃபீன்‌ 
தன்‌ கணவரின்‌ பொறுமையைப்பார்த்து அவரிடம்‌ போய்‌ 
தாழ்ச்சியோடு கேட்டதாவது: உங்களுக்கு கனமான துன்பம்‌ 
வருவிக்கிறவர்களையும்‌ கோபித்துக்‌ கொள்ளாமல்‌ 
இருக்கிறதினால்‌ நீங்கள்‌ உயிரில்லாதவர்கள்‌ போல்‌ 
ஆனிர்கள்‌. நீங்கள்‌ பிரபுவாய்‌ புத்தியும்‌ பலமும்‌ உள்ளவரு 
மாய்‌ இருக்கையில்‌ அவர்களைத்‌ தண்டிப்பதற்கு வகை 
தெரியாதா? அல்லது பலமில்லையா? என்று கேட்டாள்‌. 
அதற்கு அவர்‌ சொன்னதாவது: தெல்ல்பீன்‌, உனக்கு ஒரு 
இரகசியம்‌ சொல்லுகிறேன்‌. அதாவது, யாதொருவர்‌ நமக்குப்‌ 
பொல்லாப்புகளை வருவித்தால்‌ அவர்களைத்‌ தண்டிப்‌ 
பகற்குக்‌ கோபம்‌ வருகிறது மெய்தான்‌. ஆனால்‌ அந்த 
கோபத்தை அமர்த்துவதற்கு நான்‌ ஒரு நல்ல உபாயத்தைச்‌ 
கையாண்டு வருகிறேன்‌. யேசுநாதரை சேவகர்‌ முகத்தில்‌ 
துப்பி, அடித்து நிந்தித்ததையெல்லாம்‌ அவர்‌ மகா 
பொறுமையோடு அநுபவித்தாரென்று நினைத்தால்‌ 
நம்முடைய கோபம்‌ அமர்ந்திருக்கும்‌. திரும்பச்‌ சற்று 
நேரத்திற்குப்‌ பிறகு கோபம்‌ வரும்‌. மீண்டும்‌ யேசுநாதருடைய 
பொறுமையை நினைக்கவே கோபம்‌ அமரும்‌. இப்படியே 
அந்தக்‌ கோபம்‌ முழுதும்‌ அமருமட்டும்‌ கர்த்தருடைய 


35 


பொறுமையை நினைப்போம்‌. சோறு கொதிக்கும்‌ போது, 
தண்ணீர்‌ விட்டால்‌ எப்படி கொதிப்பு அமருமோ, அப்படியே 
கோபம்‌ அமரும்‌ மட்டும்‌ யேசுநதாருடைய பொறுமை 
என்கிற குளிர்ந்த நீரை உட்கொள்ள வேண்டும்‌ என்று 
சொன்னார்‌. 


புனித தெல்‌ஃபீன்‌ அம்மையார்‌ தன்‌ கணவர்‌ கூறிய 
வற்றையெல்லாம்‌ மகா சந்தோஷமாய்க்‌ கேட்ட துமல்லாமல்‌ 
தனக்குக்‌ கோபம்‌ வந்த சமயத்தில்‌ யேசுநாதருடைய 
பொறுமையை நினைத்து கோபத்தை அடக்கினார்‌. 
இவ்வண்ணமே நீங்களும்‌ நடக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ 
யாதொரு எசமான்‌ தனக்கு வந்த துன்பத்தைப்‌ பொறுமை 
யோடு அநுபவிக்கிறதை அவருடைய ஊழியன்‌ கண்டால்‌, 
அடிமையானவன்‌ தனக்கு வந்த கொஞ்ச துன்பத்தையும்‌ 
அநுபவிப்பதற்கு பொறுமை இல்லாதிருப்பானோ ஆகையால்‌ 
நீங்கள்‌ தெய்வத்திற்கடிமையாயிருக்க உங்களுடைய 
ஆண்டவராகிய யேசுநாதருடைய பொறுமையை அறிந்து 
அதைக்‌ குறித்துப்‌ பொறுமையாய்‌ இருங்கள்‌. 


7-ம்‌ புதுமை 


இராயப்பர்‌ யேசுநாதரை அறியேனென்று 
மறுதலிக்கிறது 


யேசுநாதரை வியாழக்கிழமை இரவு முழுதும்‌ கைப்பாஸ்‌ 
வீட்டில்‌ சேவகர்‌ நிறுத்திக்‌ கொண்டும்‌ பரிகாசம செய்து 
கொண்டும்‌ இருந்தனர்‌. அந்த இரவில்‌ யேசு அநுபவித்த 
துன்பம்‌, வருத்தம்‌, நிந்தை அவமானங்களை எல்லாம்‌ 
முந்தின தியானத்தில்‌ சொல்லவில்லையாதலால்‌, அந்த 
நிர்பந்தங்களுக்குள்ளே இன்னும்‌ சிலவற்றை வெளிப்படுத்து 
வோம்‌. சேவகர்‌ தங்களுக்கு அந்த இரவில்‌ தூக்கம்‌ 


36 


வராதபடிக்கு விளையாட்டுக்காக யேசுநாதரைப்‌ 
பலவகைகளில்‌ பரிகாசம்‌ செய்தார்கள்‌. அவைகளை முழுதும்‌ 
நாம்‌ இப்போது அறியக்‌ கூடாதிருந்தாலும்‌, நடுத்தீர்க்கிற 
நாளில்‌ யேசுநாதர்‌ அந்த இரவில்‌ மனிதருக்காக அனுபவித்த 
வேதனை அவமானங்களை முழுதும்‌ சகல மனிதரும்‌ அரியச்‌ 
செய்வாரென்று புனித எரோணிமுஸ்‌ திருவுளம்‌ 
பற்றியுள்ளார்‌. ஆனால்‌ சேவகர்‌ வழியாக அந்த இரவில்‌ 
யேசுநாதருக்கு வந்த அவமானங்களைவிட அவருடைய 
சீடராகிய இராயப்பர்‌ வழியாக வந்த அவமானம்‌ 
அதிகமாயிருந்தது. யேசுநாதர்‌ கைப்பாஸ்‌ வீட்டில்‌ பற்பல 
துன்பங்களையும்‌ அவமானங்களையும்‌ அநுபவிக்கிற 
சமயத்தில்‌ இராயப்பர்‌ உள்ளே போனதினால்‌ யேசுவுக்கு 
ஆறுதல்‌ வந்ததென்று நீங்கள்‌ நினைக்கக்‌ கூடும்‌. 
அப்படியல்ல இராயப்பர்‌ அங்கே சென்றதால்‌ யேசுநாதருக்கு 
அதிக அவமானமும்‌ துக்கமும்‌ வந்தது. அது எவ்வாறெனில்‌ 
இராயப்பர்‌ பூங்காவனத்தில்‌ யேசுநாதரை விட்டு ஓடிப்‌ 
போயிருந்தாலும்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ அதிக பட்சம்‌ வைத்‌ 
திருந்ததினால்‌ அவருக்கு என்ன சம்பவித்ததென்று அறிய 
ஆவல்‌ கொண்டவராய்‌ கைப்பாஸ்‌ வீட்டுக்கு வந்தார்‌. அவ்‌ 
விடத்தில்‌ ஒரு ஊழியக்காரி இவன்‌ இன்று பிடிபட்டிருக்‌ 
கிறவனுடைய சீடன்‌ என்று அங்கே. இருந்தவர்களிடத்தில்‌ 
சொன்னாள்‌. இராயப்பர்‌ பயந்து அவரை நான்‌ அறியேன்‌ 
என்றார்‌. அங்கே இருந்தவர்கள்‌ இதை மறுத்து நீ 
அவனுடைய சீடன்‌ அல்லவென்று ஒளித்தாலும்‌ உன்‌ 
பேச்சே உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார்‌ 
கள்‌. அதற்கு இராயப்பர்‌ ஆணையிட்டு அவரை நான்‌ 
அறியேன்‌ என்றார்‌. 

கிறிஸ்துவர்களே! அந்த இராத்திரியில்‌ யேசுநாதர்‌ 
மிகுந்த கஸ்தி அனுபவித்தாரென்று கேட்டீர்களே. சில 
போர்கள்‌ வெளிச்சத்தில்‌ பாவம்‌ செய்கிறதைவிட இருட்டில்‌ 
அதிகப்‌ பாவங்களைச்‌ செய்வார்கள்‌. இவைகளைத்‌ 


37 


தீர்க்கிறதற்கு யேசுநாதர்‌ இராத்திரியில்‌ அதிக துன்பம்‌ 
அநுபவித்தார்‌. இதனால்‌ இராக்காலத்தில்‌ உங்களுக்கு எந்த 
வகையான சோதனை ஏற்பட்டாலும்‌ ஆண்டவர்‌ அன்றிரவு 
முழுதும்‌ பட்ட துன்பங்களையும்‌ அவமானங்களையும்‌ 
ஞாபகத்திற்குக்‌ கொண்டுவந்து, அவருடைய உதவியை நாடி 
அந்தச்சோதனையை செயிக்கப்‌ பிரயாசைப்‌ படவேண்டும்‌. 


இராயப்பர்‌ கர்த்தருடைய சீடராயிருந்தாலும்‌, 
யேசுநாதர்‌ அவருக்கு எவ்வளவோ பட்சங்‌ காண்பித்திருந்‌ 
தாலும்‌, ஒரு வேலைக்காரிக்குப்‌ பயந்து கர்த்தரை 
மறுதலித்துவிட்டார்‌. ஆதித்தகப்பன்‌ ஒரு பெண்‌ வழியாக 
ஆண்டவருடைய கட்டளையை மீறி, அவர்‌ விலக்கின 
கனியைத்தின்று பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. 
பெண்கள்‌ வழியாக உங்கள்‌ ஆத்துமத்துக்கு மோசம்‌ 
வராதபடிக்கு எச்சரிக்கையாய்‌ நடக்க வேண்டும்‌. இதன்றி 
திருச்சபையைத்‌ தாங்குகின்ற ஒரு தூணாகிய இராயப்பர்‌ 
பாவத்தில்‌ விழுந்தாரென்கையில்‌ துரும்பைப்‌ போல்‌ இருக்கிற 
நீங்கள்‌ பாவத்தில்‌ விழமாட்டேனென்று உங்கள்‌ சொந்த 
பலத்தை நம்பலாமோ? நீங்கள்‌ பழைய கிறிஸ்துவர்களா 
யிருந்தாலும்‌ யேசுநாதர்‌ உங்களுக்கு அனேக உபகாரங்‌ 
களைச்‌ செய்திருந்தாலும்‌ உங்கள்‌ பலத்தை நம்பாமல்‌ 
பாவத்திற்கும்‌ பாவத்திற்கு ஏதுவான சந்தர்ப்பங்களுக்கும்‌ 
பயந்து நடக்க வேண்டும்‌. 

இராயப்பர்‌ பாவிகளான யூதருக்கிடையே போன 
தினால்‌ இப்படி மோசம்‌ வந்தது. அப்படிப்‌ பொல்லாதவர்‌ 
களைக்‌ கண்டால்‌ நீங்கள்‌ எத்தனை தூரம்‌ விலகிப்‌ 
போவீர்களோ அவ்வளவிற்கும்‌ உங்களுக்கு நன்மை வரும்‌. 
தக்க காரணமின்றி நாத்திகர்களோடு கூட அல்லது ஒழுக்க 
மில்லாதவர்கள்‌ கூட்டத்தில்‌ பேசுவானேன்‌? இந்த 
எச்சரிக்கை சிலருக்கு இல்லாததினால்‌ விபூதி வாங்கி, 
தேவதைகளுக்குப்‌ படைத்த சோறு, பலகாரம்‌, தேங்காய்‌, 
முதலிய பண்டங்களைத்‌ தின்று, சாஸ்திர சகுனம்‌ 


38 


கோணங்கிக்‌ குறி கேட்டு பசாசைக்‌ கும்பிட்டு பற்பல 
பாவங்களில்‌ விழுவார்கள்‌. 


இராயப்பர்‌ அந்தப்பாவத்தில்‌ விழுந்த பிறகு, யேசுநாதர்‌ 
தம்முடைய சீடர்‌ தமக்கு வருவித்த அவமானத்தைப்‌ 
பார்க்கிலும்‌, அந்த இராத்திரியில்‌ அளவற்ற கஸ்தி அனுபவிக்‌ 
கிறதைப்‌ பொருட்படுத்தாமல்‌ இராயப்பர்‌ மனது திரும்பத்‌ 
தக்கதாகத்‌ தம்முடைய கிருபையின்‌ கடைக்கண்ணால்‌ 
அவரைத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. உடனே இராயப்பர்‌ தாம்‌ 
செய்த குற்றத்தை உணர்ந்து மனம்‌ திரும்பினார்‌. ஆகை 
யால்‌ பாவியே, யேசுநாதர்‌ உன்னைத்‌ தமது கடைக்‌ 
கண்ணால்‌ பார்த்தால்‌ நீயும்‌ மனந்திரும்புவாய்‌. இதனால்‌ 
கர்த்தர்‌ உன்னைப்‌ பார்க்கத்தக்கதாக நீ பக்தியோடு அவர்‌ 
பாடுபட்ட சுரூபத்தைப்‌ பார்க்க வேண்டும்‌. கர்த்தர்‌ தாமே 
அர்ச்‌. ஜெர்த்ருத்தம்மாளுக்குக்‌ காண்பித்து யாதொருவன்‌ 
நமது பாடுபட்ட சுரூபத்தைப்‌ பக்தியோடு எத்தனை முறை 
பார்ப்பானோ அத்தனை முறையும்‌, நாமும்‌ பட்சத்தோடு 
நம்முடைய அளவில்லாத தயாளமுள்ள திருக்கண்ணால்‌ 
அவனைப்‌ பார்ப்போம்‌ என்று திருவுளம்பற்றினார்‌. 


இது தவிர யேசுநாதருடைய கிருபையால்‌ இராயப்பர்‌ 
மனந்திரும்பினவுடனே பாவம்‌ வந்த இடத்தையும்‌, அப்போது 
கூட இருந்தவர்களையும்‌ விட்ட துமல்லாமல்‌, பிற்பாடு அந்த 
இடத்துக்கும்‌, அவர்கள்‌ மத்தியிலும்‌ ஒருக்காலும்‌ போக 
வில்லை. அவ்வண்ணமே நீங்களும்‌ நடக்கவேண்டும்‌. 


அதெப்படியென்றால்‌ நீ அந்த வீட்டில்‌, அந்தக்‌ 
காட்டில்‌, அந்த மரத்தின்‌ கீழ்‌, அந்த ஏரிக்கரையில்‌ போய்‌ 
பாவத்தில்‌ விழுந்த பிற்பாடு அந்த இடத்துக்கு அவசர 
மில்லாமல்‌ ஏன்‌ போகிறாய்‌? இன்னாரின்னார்‌ துர்ப்புத்தி 
சொன்னதினால்‌ பாவம்‌ செய்தேன்‌ என்பாய்‌. அப்படிப்‌ 
பட்டவர்கள்‌ கூட்டத்தில்‌ ஏன்‌ அடிக்கடி போகிறாய்‌, 
அவசரமில்லாமல்‌ ஏன்‌ தங்குகிறாய்‌? பொல்லாதவர்களையும்‌ 


39 


பொல்லாத இடத்தையும்‌ விட்டுவிட வேண்டியதல்லாமல்‌ 
மறுபடியும்‌ அங்கே போகாதிருக்க வேண்டும்‌. இராயப்பர்‌ 
மனந்திரும்பின பிறகு, தாம்‌ செய்த பாவத்தை யேசுநாதர்‌ 
பொறுத்தாரென்று அறிந்தாலும்‌, சாகுமட்டும்‌ அந்தப்‌ 
பாவத்துக்காக அவர்‌ அழுத கண்ணீர்‌ அடிக்கடி ஓடினதால்‌ 
அவர்‌ முகத்தில்‌ இரண்டு பக்கமும்வாய்க்கால்‌ போலாயிற்று. 
ஒரு பாவ முகாந்தரமாக அவரிடத்தில்‌ எத்தனை அழுகை, 
எம்மாத்திரங்‌ கண்ணீர்‌ உண்டாயிருந்தது. சிலர்‌ செய்த 
பாவங்களுக்கு எண்ணிக்கையில்லை. இப்படியிருக்கையில்‌ 
அப்படிப்பட்ட மனிதருக்கு ஒரு கண்ணீர்த்‌ துளி முதலாய்‌ 
இல்லை. ஐயையோ! அவர்கள்‌ நிர்ப்பாக்கியமுள்ள வர்கள்‌. 
நீங்கள்‌ செய்த பாவங்களைப்‌ பாவசங்கீர்த்தனத்தில்‌ 
சொன்னாலும்‌ சர்வேசுரன்‌ நீங்கள்‌ செய்த பாவங்களைப்‌ 
பொறுத்தாரோ இல்லையோ தெரியாது. ஏனெனில்‌ 
உங்களுக்கு நல்ல மனஸ்தாபம்‌ இருந்ததோ இல்லையோ 
என்று தெரியாது. பொறுத்தல்‌ அடைந்த சேதி தெரிந்தாலும்‌ 
சாகுமட்டும்‌ வருந்த வேண்டும்‌. இந்த மனஸ்தாபத்தை 
நீங்கள்‌ உணரத்தக்கதாக ஒரு புதுமையைக்‌ கேளுங்கள்‌. 
ஒரு குருவானவர்‌ கோயிலில்‌ பிரசங்கம்‌ செய்யும்‌ 
போது ஒரு பாவி கோவிலுக்குள்ளே வருகிறதைக்‌ கண்டார்‌. 
அந்தப்‌ பாவி அவர்‌ கண்ணுக்குத்‌ தென்பட்ட வகையாவது: 
அவன்‌ அநேக பெரிய பாவங்களைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
வெகு காலமாய்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யாததினால்‌ தலை 
துவக்கி கால்‌ மட்டும்‌ சங்கிலியால்‌ கட்டப்பட்ட வனுமாய்‌ 
பசாசுகள்‌ அவனைச்‌ சுற்றிக்‌ கொண்டு ஒரு வேட்டை 
நாயை இழுத்துக்‌ கொண்டு வருகிறாற்போல்‌ வருகிறதைக்‌ 
கண்டார்‌. அவன்‌ வந்து பிரசங்கம்‌ கேட்கிற போது 
சர்வேசுரனுடைய உதவியைக்‌ கொண்டு தான்‌ செய்த 
பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டான்‌. அந்த மனஸ்தாபத்‌ 
தினால்‌ மெத்தவும்‌ அழுகிற ஒரு துளிக்கண்ணீர்‌ அவன்‌ 
கட்டியிருந்த சங்கிலியின்‌ மேல்‌ விழவே, சங்கிலியெல்லாம்‌ 


1. 


டத அ 


இயேசுநரதர்‌ பாடுகளின்‌ பாதையை விளக்கும்‌ ஜெருசலேம்‌ நகரம்‌ 


இராப்போசன சாலை 
ஜெத்சமனி பூங்கா 
அன்னாஸ்‌ அரண்மனை 
கைப்பாஸ்‌ அரண்மனை 
பிலாத்து அரண்மனை 
எரோதன்‌ அரண்மனை 


படத்தின்‌ விளக்கம்‌ 


| ர ர்‌ 


7. பிலாத்து அரண்மனை 

8. கல்வாரி மலை 

9. கல்லறை 

10. ஜெருசலேம்‌ தேவாலயம்‌ 
11. அசல்தமா (இரத்த நிலம்‌) 
12. ஒலிவேத்‌ மலை 


40 


துண்டு துண்டாய்த்‌ தெறித்து விழுந்து போயிற்று. அவனைச்‌ 
சூழ்ந்திருந்த பாசாசுகள்‌ அவனைக்‌ கோபத்தோடு விட்டு 
அவன்‌ கண்ணீர்‌ சிந்தியதைப்பற்றி தூஷணஞ்‌ சொல்லி 
ஓடிவிட்டன. இவையெல்லாம்‌ அந்தக்‌ குருவானவர்‌ கண்டு 
மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார்‌. 

ஆகையால்‌ பாவிகளே! உங்கள்‌ பாவச்‌ சங்கிலிகள்‌ 
எல்லாம்‌ துண்டுத்‌ துண்டாய்ப்‌ போக நீங்கள்‌ செய்த பாவங்‌ 
களுக்காகக்‌ கண்ணீர்‌ விட்டு அழுது உத்தம 
மனஸ்தாபப்படுங்கள்‌. 


8-ம்‌ புதுமை 


யேசுநாதருக்கு மரணத்‌ தீர்வையிடும்படி யூதர்கள்‌ 
பிலாத்திடம்‌ கேட்பது 


யேசுநாதரை யூதர்களின்‌ குருவான கைப்பாஸ 9ம்‌ 
மற்றவர்களும்‌ வெள்ளிக்கிழமை காலையில்‌ தங்கள்‌ சபையில்‌ 
கொண்டுவரக்‌ கட்டளையிட்டார்கள்‌. சேவகர்‌, 
சிறைச்சாலையிலிருந்த யேசுநாதரைக்‌ கட்டின கட்டோடு 
கைப்பாஸ்‌ முன்பாகக்‌ கூட்டி வந்தார்கள்‌. ஆனால்‌ அன்று 
இராத்திரி கர்த்தர்‌ அநுபவித்த வேதனையினால்‌ அவருடைய 
திருமுகம்‌ உருமாறியிருந்தது. அவுறியேர்‌ என்கிறவர்‌ 
எழுதிவைத்த படியே சேவகர்‌ அந்த இராத்திரி தங்கள்‌ 
மனம்போல்‌ யேசுநாதருடைய தலையின்‌ மேல்‌ அடித்த 
அடிகளினால்‌ இரண்டு கண்ணும்‌ இரத்தஞ்‌ சுரந்திருந்தது. 
அவர்‌ திருமுகத்தில்‌ பட்ட அடிகளால்‌ இரண்டு கன்னமும்‌ 
வீங்கி இரத்தமாய்‌ போயிற்று. சேவகருடைய அசுத்த உமிழ்‌ 
நீரினால்‌ கர்த்தருடைய திருமுகம்‌ அழுக்கு அடைந்திருந்தது. 
தலைமயிரை இழுத்துப்‌ பிய்த்ததினால்‌ மயிர்‌ அறுபட்டு 


41 


சின்னாபின்னமாயின. பார்வைக்கு அலங்கோலமுள்ள 
அவருடைய தாடியைச்‌ சேவகர்‌ நிஷ்டூரத்தோடு இழுத்துப்‌ 
பிய்த்து எறிந்ததினால்‌ அது கலகலத்துப்‌ போயிற்று. இந்த 
ரூபமாகப்‌ பின்‌ கட்டு முறியாய்க்‌ கட்டப்பட்டு நிற்கிற யேசு 
நாதரைக்‌ கைப்பாஸும்‌ மற்றப்‌ பாவிகளான யூதர்களும்‌ 
பார்த்து இவன்‌ மரணத்‌ தண்டனைக்குத்‌ தகுதியுடையவன்‌ 
என்று தீர்வை யிட்டார்கள்‌. 

பிறகு யூதர்கள்‌ பெரியதோர்‌ வீதி வழியாகக்‌ 
கள்ளனைக்‌ கொண்டு போகிறாற்‌ போல்‌ யேசுநாதரைப்‌ 
பிலாத்து என்கிற அதிகாரியிடம்‌ இழுத்துச்‌ சென்றனர்‌. 
இப்படிக்‌ கொண்டு போகிறபோது நகர்வாசிகள்‌ இந்தக்‌ 
குற்றவாளி யாரென்று கேட்டு யேசுநாதரென்று அறிந்து, 
இவர்‌ எத்தனையோ புதுமைகளைச்‌ செய்தார்‌. இவருக்கு 
இப்படி வந்ததென்ன என்று ஆச்சரியப்பட்டார்கள்‌. 
அப்போது யேசுநாதருக்கு எவ்வளவு வெட்கம்‌ வந்ததென்று 
சொல்லவும்‌ வேண்டுமோ. யூதர்கள்‌ பிலாத்து வீட்டை 
யடைந்ததும்‌ அவன்‌ உள்ளே இருந்ததினால்‌, தாங்கள்‌ வந்த 
சேதியை சொல்லியனுப்பினார்கள்‌. அப்போது பிலாத்து 
வெளியில்‌ வந்து இவர்பேரில்‌ குற்றம்‌ என்னவென்று 
கேட்டான்‌. அதற்கு யூதர்கள்‌ பொய்‌ சாட்சியாக: இவன்‌ 
அறசனுக்கு வரி கொடுக்க வேண்டாம்‌ என்று 
மக்களிடையே கிளர்ச்சி செய்தான்‌ என்று இது முதலான 
அநேகக்‌ குற்றங்களைச்‌ சொன்னார்கள்‌. 


அதற்கு ஆண்டவர்‌ பதிலொன்றுங்‌ கூறாமல்‌ 
இருக்கிறதைக்‌ கண்டு பிலாத்து கர்த்தரைப்‌ பார்த்து: 
உன்பேரில்‌ இவர்கள்‌ இத்தனைக்‌ குற்றஞ்‌ சொல்ல நீ ஏன்‌ 
பதில்‌ சொல்லாதிருக்கிறாய்‌? என்று கேட்டான்‌. அந்த 
வார்த்தைகளுக்கும்‌ யேசுநாதர்‌ சுவாமி மறுமொழி 
சொல்லாமல்‌ மெளனமாய்‌ இருக்கிறதைக்‌ கண்டு ஆச்சரியப்‌ 
பட்டு, அவர்கள்‌ சொன்னதெல்லாங்‌ கேட்டு 'இவன்‌ பேரில்‌ 
குற்றங்‌ காணேன்‌' என்றான்‌. ஆனால்‌ அவன்‌ குற்றம்‌ 


42 


இல்லை என்று சொன்னாலும்‌ அங்கேயிருந்த பொல்லாத 
யூதர்‌ 'யேசு மரணத்தண்டனைக்குத்‌ தகுதியுடையவன்‌ 
என்று வர்மத்தினால்‌ கூவினார்கள்‌. 

அந்தச்‌ சமயத்தில்‌ துரோகியான யூதாஸ்‌ தான்‌ செய்த 
துரோகத்தை உணர்த்தும்‌ அந்தப்‌ பொல்லாத யூதர்கள்‌ 
கையில்‌ வாங்கின முப்பது வெள்ளி நாணயங்களை அவர்கள்‌ 
முன்பாகத்‌ தூக்கி எறிந்து விட்டு, மாசற்றவரைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்தேன்‌ என்று சொல்லி, அவ்விடத்தைவிட்டு அப்புறம்‌ 
போய்‌ மனம்‌ நொந்து செத்து நரகத்துக்குப்‌ போனான்‌. 

சகோதரர்களே, பாவத்தின்‌ வழியாக பாவிக்கு 
பொல்லாப்பு வருகிறதேயன்றி, கடுகளவும்‌ நன்மை. 
வரப்போவதில்லை. துரோகஞ்‌ செய்து யூதருக்கு வந்த 
பயங்கர முடிவைப்‌ பற்றிச்‌ சற்று சிந்திப்போம்‌. அவன்‌ சொற்ப 
தொகைக்காக யேசுநாதருக்குத்‌ துரோகஞ்‌ செய்தான்‌. அந்தப்‌ 
பணத்தைத்‌ தானும்‌ அனுபவகிக்காமல்‌ அதனால்‌ தனக்கு 
ஒரு பிரயோசனமும்‌ இல்லாமல்‌ செத்தான்‌. இப்படி 
சிலபேருக்கு வரும்‌. ஆகையால்‌ யாதோர்‌ பாவத்தினால்‌ 
சந்தோஷம்‌, மகிமை, சிலாக்கியம்‌, ஆதாயம்‌ வரும்‌ என்று 
பசாசு துர்ப்புத்தி சொன்னாலும்‌ நீங்கள்‌ ஏமாந்து விட 
வேண்டாம்‌. துரோகியான யூதாஸைப்‌ பசாசு ஏய்த்து 
விட்டது போல உங்களையும்‌ ஏய்த்துவிடும்‌. 


துரோகியான யூதாஸ்‌ தான்‌ செய்த பெரிய பாவத்தை 
யேசுநாதர்‌ பொறுக்கமாட்டார்‌ என்று நினைத்து 
அவநம்பிககை என்கிற பாவத்தினால்‌ கெட்டுப்‌ போனான்‌. 
அவன்‌ இராயப்பர்‌ செய்தாற்போல்‌ செய்திருந்தால்‌ இப்படிப்‌ 
பட்ட மோசம்‌ அவனுக்கு வந்திராது. இராயப்பர்‌ பாவத்தைக்‌ 
கட்டிக்‌ கொண்டபிற்பாடு, தன்னுடைய பாவத்தைப்‌ 
பொறுக்க யேசுநாதர்‌ அளவில்லாத தயையுள்ளவர்‌ என்று 
நினைத்து, அதன்‌ பேரில்‌ கெட்டியான நம்பிக்கை வைத்து 
தான்‌ செய்த பாவத்தைக்‌ குறித்து அழுதார்‌. அதனால்‌, 


43 


அந்தப்‌ பாவத்தை யேசுநாதர்‌ பொறுத்தார்‌. இப்படி யூதாசும்‌ 
செய்திருந்தால்‌, அவனுக்கும்‌ பாவப்பொறுத்தல்‌ கிடைத்‌ 
திருக்கும்‌. இதனால்‌ நீங்கள்‌ எந்தப்‌ பாவத்தைக்‌ கட்டிக்‌ 
கொண்டாலும்‌ நீங்கள்‌ செய்த பாவங்களால்‌ கனமான 
தோஷம்‌ ஏற்பட்டது என்று நீங்கள்‌ நினைத்தாலும்‌ 
மெய்யான மனஸ்தாபம்‌ உங்களுக்குண்டானால்‌ நீங்கள்‌ 
செய்த பாவங்களையெல்லாம்‌ யேசுநாதர்‌ பொறுப்பார்‌ என்று 
முழு நம்பிக்கையாயிருந்து அவநம்பிக்கையாகிற பாவத்தை 
தூர விலக்க வேண்டும்‌. அதேதென்றால்‌, பாவிகளை 
இரட்்‌சிப்பதற்காகவே யேசுநாதர்‌ அவ்வளவு கஷ்ட 
துன்பங்களை அனுபவித்தார்‌. இதனால்‌ பாவியானவன்‌ 
தான்‌ செய்த பாவத்துக்கு மெய்யான மனஸ்தாபப்பட்டு, 
அறிந்தும்‌ அறியாமற்‌ செய்தேனென்று சொன்னால்‌, 
அளவில்லாத தயை நிறைந்த கர்த்தர்‌ அந்தப்‌ பாவங்களைப்‌ 
பொறுத்துக்‌ கொள்ளுவார்‌. பின்‌ வரும்‌ புதுமை இதை 
உங்களுக்கு விளக்க ஏதுவாயிருக்கும்‌. 


அர்ச்‌. காற்பு என்கிற புனிதவாளர்‌ காலத்தில்‌ ஒருவன்‌ 
சர்வேசுரனுடைய வேதத்தை பற்றிக்‌ கொண்ட பிறகு 
வேறொரு புறமதத்தான்‌ துர்ப்புத்தி சொன்னதினால்‌ சத்திய 
வேதத்தை விட்டுக்‌ கெட்டுப்போனான்‌. இந்தச்‌ சேதியை 
அர்ச்‌. காற்பு அறிந்து மெத்த கஸ்தி அநுபவித்ததினால்‌ 
அவருக்கு வியாதி வந்தது. அந்த வியாதியோடு இராத்திரி 
படுத்துக்‌ கொண்டு நடுச்சாமத்தில்‌ எழுந்திருந்து 
தியானத்தில்‌ இருக்கிற போது புதுக்கிறிஸ்துவன்‌ கெட்டுப்‌ 
போனதை நினைத்துச்‌ சர்வேசுரனைப்‌ பார்த்து பொல்லாத 
வார்கள்‌ சீவனோடு இருக்கிறது ஞாயமல்ல. அவர்களைச்‌ 
கடத்ததக்கதாகப்‌ பரலோகத்திலிருந்து நெருப்பை 
அனுப்புங்கள்‌ என்று வேண்டிக்கொண்டார்‌. அப்போது 
அவர்‌ கண்ட காட்சியாவது: பூமி பிளக்க பாதாளமான 
ஒரு குழியைக்கண்டார்‌. அந்தக்‌ குழிவாய்‌ ஓரத்தில்‌ முன்‌ 
சொன்ன கெட்ட கிறிஸ்துவனும்‌, அவனைக்‌ கெடுத்த 


44 


புறமதத்தானும்‌ குழிக்குள்ளே விழப்போகுந்தருணத்‌ 
திலிருக்கிறதைக்‌ கண்டார்‌. இதன்றி பெரிய பாம்புகள்‌ 
குழிக்குள்ளே இருந்து குழியின்‌ வாயிலில்‌ வந்து அவர்களைக்‌ 
கடித்துக்‌ குழிக்குள்ளே இழுக்க முயல்கிறதையும்‌, பசாசுகள்‌ 
அப்படியே வந்து அந்த இரண்டு பேரையும்‌ உள்ளே 
இழுக்கப்‌ பிரயாசைப்படுகிறதையும்‌ கண்டார்‌. இவர்‌ அந்த 
இரண்டு பேர்‌ மேல்‌ கோபமாயிருந்து இவர்கள்‌ இந்தமட்டும்‌ 
கீழே விழாமல்‌ இருக்கிறது ஏதென்று சொல்லி நானே 
அங்கே போய்‌ அவர்களைத்‌ தள்ளுவேன்‌ என்று 
நினைத்தார்‌. 

இப்படியிருக்கையில்‌ பரலோகம்‌ திறந்து யேசுநாதர்‌ 
அங்கே மகாமகிமையோடு வீற்றிருக்கிறதைக்‌ கண்டார்‌. 
அப்போது யேசுநாதர்‌ எண்ணப்படாத சம்மனசுகளோடு 
கூட மேலே இருந்து அந்தக்‌ குழிவாய்‌ அருகில்‌ வந்து 
அந்த இரண்டு பேரும்‌ பாம்புகளிடையிலும்‌, பசாசுகளிடை 
யிலும்‌ விழாதபடிக்குத்‌ தம்முடைய திருக்கையினால்‌ தாமே 
அவர்களைப்‌ பட்சத்தோடு கூட்டிச்‌ சென்று சம்மனசு 
களோடு விடுகிறதைக்‌ கண்டார்‌. பின்பு யேசுநாதர்‌ அர்ச்‌. 
காற்பை பார்த்துத்‌ திருவுளம்‌ பற்றினதாவது: உன்‌ 
கையினால்‌ தானே எம்மைத்‌ தள்ளு. நாம்‌ இரண்டாம்‌ 
முறையும்‌ பாவிகளுக்காகப்‌ பாடுபடவேண்டியிருந்தால்‌ 
பாடுபடச்சித்தமாயிருக்கிறோம்‌. அந்த இரண்டு பேரும்‌ 
பசாசுகள்‌ மத்தியிலும்‌ பாம்புகள்‌ மத்தியிலும்‌ இருக்கிறதை 
விட சம்மனசுகளிடையே இருக்கிறது நல்லதென்று 
உனக்குத்‌ தோன்றவில்லையோ என்று சொல்லி மறைந்து 
போனார்‌. யேசுநாதருக்கு இத்தனை தயவு இருக்கிறதினால்‌ 
யூதாஸ்‌ அவநம்பிக்கைப்‌ பட்டாற்‌ போல்‌ நீங்கள்‌ 
அவநம்பிக்கைப்பட்டால்‌ எப்போதும்‌ முக்கியமாக சாகிற 
சமயத்தில்‌ யேசுநாதருடைய தயையின்‌ பேரில்‌ உங்கள்‌ 
நம்பிக்கையெல்லாம்‌ வைக்க வேண்டும்‌. 


45 
9-ம்‌ புதுமை 


ஏரோதன்‌ கட்டளையால்‌ யேசுநாதர்‌ பட்ட 
அவமானம்‌ 


துரோகியான யூதாஸ்‌ பாவிகளான யூதர்களிடத்தில்‌ 
போய்‌ குற்றம்‌ இல்லாதவரை அறியாமல்‌ காட்டிக்‌ 
கொடுத்தேன்‌ என்று சொல்லியிருந்தாலும்‌, அவன்‌ செய்த 
துரோகத்தினால்‌ இறந்து போனான்‌ என்று அவர்கள்‌ 
அறிந்திருந்தாலும்‌, பிலாத்து யேசுநாதர்‌ பேரில்‌ குற்றங்‌ 
காணேன்‌ என்று சொன்னாலும்‌ யூதர்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ 
உண்டான வர்மத்தை விடாததினால்‌ இந்த இராச்சியந்‌ 
துவக்கிக்‌ கலிலேயா இராச்சியமட்டும்‌ இவன்‌ கலகம்‌ செய்து 
திரிகிறான்‌ என்று பற்பல பொய்க்குற்றங்களைப்‌ பிலாத்திடம்‌ 
சொன்னார்கள்‌. பிலாத்து யேசுநாதரிடத்தில்‌ குற்றமில்லை 
என்று உணர்ந்தாலும்‌ துஷ்டர்களைப்‌ பகைத்துக்‌ கொள்ள 
விரும்பாததால்‌ யேசுநாதரை விட்டுவிடாமல்‌ போகச்‌ 
சொல்லி, அவரை ஏரோதன்‌ என்கிற அரசனிடத்தில்‌ 
அனுப்பினான்‌. அவன்‌ கட்டளையின்படியே பாவிகளான 
யூதர்‌ கர்த்தரை ஏரோதனிடம்‌ கூட்டிப்‌ போனார்கள்‌. 
போகிற போது வீதியில்‌ இருக்கிறவர்கள்‌ யேசுநாதரை 
இன்னாரென்று அறிந்து, அவருக்கு ஆசாரியர்கள்‌ 
மரணத்தீர்வை இட்டதினால்‌ அவரவர்‌ மனதின்படியே 
அவர்‌ பேரில்‌ பலவிதமாய்ப்‌ பேசினார்கள்‌. இதனால்‌ திவ்விய 
கர்த்தருக்கு வெட்கத்துக்குரிய அவமானம்‌ உண்டாயிற்று. 


யேசுநாதர்‌ முன்னர்‌ செய்த புதுமைகளை அறிந்திருந்த 
ஏரோதன்‌ மாளிகையில்‌ யூதருங்‌ கர்த்தரும்‌ சேர்ந்த பிற்பாடு 
இப்போது தன்‌ முன்னே யாதொரு புதுமை செய்வாரென்று 
நினைத்து அவரைக்கண்டு சந்தோஷப்பட்டான்‌. இதனால்‌ 
அவன்‌ கர்த்தரைப்‌ பார்த்துப்‌ பற்பல அபத்த விஷயங்களைக்‌ 
கேட்டான்‌. 


46 


அதற்கு ஆண்டவர்‌ பதில்‌ சொல்லாமல்‌ இருந்தார்‌. 
அந்தச்சமயத்தில்‌ யூதர்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ அநேகங் 
குற்றங்களை அநியாயமாகச்‌ சொன்னார்கள்‌. இதெல்லா 
வற்றிற்கும்‌ யேசுநாதர்‌ ஒன்றுஞ்‌ சொல்லாமல்‌ மெளனமாய்‌ 
இருக்கிறதை ஏரோதன்‌ கண்டு அவரைப்‌ பைத்தியக்காரன்‌ 
என்று நினைத்து அண்டையில்‌ இருந்த படைச்‌ சேவகரோடு 
கூடப்‌ பைத்தியக்காரனுக்குச்‌ செய்யத்தக்க அவமானத்தை 
யேசுநாதருக்குச்‌ செய்தான்‌. 


பரிகாசமான ஒரு வெள்ளைச்‌ சட்டையைக்‌ கர்த்தருக்கு 
அணிவித்து அந்தக்‌ கோலத்தில்‌ திரும்பப்‌ பிலாத்தண் டைக்கு 
அவரை அனுப்பினான்‌. போகிறபோது வீதியில்‌ இருந்தவர்‌ 
கள்‌ யேசுநாதர்‌ மீது பைத்தியக்காரந்‌ அடையாளமாயிருந்த 
வெள்ளைச்சட்டையைக்‌ கண்டு முதலில்‌ சிறு பிள்ளைகள்‌ 
அவரருகில்‌ சுருக்காய்‌ ஓடி பரிகாசம்‌ செய்தது மல்லாமல்‌ 
சேறு சகதியை அள்ளி பைத்தியக்காரன்‌ மீது எறிகிறாற்‌ 
போல யேசுநாதர்‌ மீது எறிந்தார்கள்‌ என்று ஆண்டவர்‌ 
தாமே ஒரு மகாத்துமாவுக்குத்‌ திருவுளம்‌ பற்றினார்‌. 


கிறிஸ்துவர்களே, யேசுநாதர்‌ அளவில்லாத ஞான 
முள்ள வராயிருந்ததாலும்‌ உங்களுக்காகப்‌ பைத்தியக்‌ 
காரனாக நிந்திக்கப்பட்டார்‌ என்று அறிந்திருக்கிறீர்களே. 
நீங்கள்‌ சர்வேசுரனுடைய வேதத்தைப்‌ பற்றிக்‌ கொண்ட 
முகாந்தரமாக உலகத்தார்‌ உங்களைப்‌ பைத்தியக்காரர்கள்‌, 
புத்தியில்லாதவர்கள்‌ என்று நிந்தித்தால்‌ அதைச்‌ சட்டைப்‌ 
பண்ணாமல்‌ இருக்க வேண்டும்‌. இதல்லாமல்‌ நீங்கள்‌ 
சர்வேசுரனுடைய வேதத்தின்‌ படியே நடக்க விரும்பினால்‌, 
பழி வாங்காமலும்‌ களவாடாமலும்‌ இருங்கள்‌. மேலும்‌ 
பொல்லாப்பு செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்‌. நீங்கள்‌ 
பைத்தியக்காரரைப்‌ போல்‌ நடக்கிறீர்களென்று உலகத்தார்‌ 
சொன்னாலும்‌ உங்களுடைய நல்ல நடத்தையைக்‌ 
கைவிடாதீர்கள்‌. அதேனென்றால்‌ அந்த வார்த்தையைச்‌ 


47 


சொல்கிறவர்கள்தான்‌ மோசம்‌ போகிறார்கள்‌. நடுத்தீர்க்கிற 
நாளில்‌ யார்‌ பைத்தியக்காரர்‌ என்று தெரியவரும்‌. 


இதன்றி நீங்கள்‌ பூசை காண்கிற போது குரு தம்மீது 
வெள்ளைச்‌ சட்டையை அணிந்திருக்கிறதைக்கண்டு அது 
ஏரோதன்‌ அரண்மனையில்‌ யேசுநாதருக்குப்‌ பரிகாசமாக 
அணிவித்த வெள்ளைச்‌ சட்டையின்‌ அடையாளமே என்று 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 

கர்த்தர்‌ முன்பு எத்தனையோ புதுமைகளைச்‌ 
செய்திருந்தாலும்‌ ஏரோதன்‌ முன்பாக ஒரு புதுமையாகிலுஞ்‌ 
செய்யச்‌ சித்தமில்லை. ஒரு புதுமை அவன்‌ முன்னே 
செய்திருந்தால்‌ ஏரோதன்‌ வழியாக யேசுநாதருக்கு 
அவமானம்‌ வந்திராது: அவரைச்‌ சந்தேகமில்லாமல்‌ அவன்‌ 
விடுதலை செய்திருப்பான்‌. ஆனால்‌ கர்த்தர்‌ உனக்காகச்‌ 
சாகிறதற்கு மெத்த ஆசையாயிருந்ததினால்‌ அவன்‌ முன்பாக 
புதுமை செய்யவில்லை. இதைக்‌ குறித்து நாம்‌ நமது 
நன்றியையும்‌ அன்பையும்‌ யேசுநாதருக்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. இது தவிர கர்த்தர்‌. பிலாத்துக்கு மறுமொழி 
சொல்லியிருக்கையில்‌ ஏரோதன்‌ முன்பாக ஒரு வார்த்தை 
யாகிலும்‌ பேசவில்லை. ஏரோதன்‌ மோக விகாரத்தில்‌ 
அதிகமாக மூழ்கியிருந்ததினால்‌ தன்னுடைய அண்ணன்‌ 
மனைவியை அண்ணன்‌ உயிரோடு இருக்கிறபோது தானே 
வைப்பாட்டியாய்‌ வைத்திருந்தான்‌. அவளை விட்டுவிட 
வேண்டுமென புனித ஸ்நாபக அருளப்பர்‌ அவனுக்குப்‌ புத்தி 
சொன்னதினால்‌ அவன்‌ ஸ்நாபக அருளப்பரின்‌ தலையை 
வெட்டுவித்தாள்‌. அந்த மோக பாவத்தால்‌ அவனுக்கு ஆகாத 
குணம்‌ இருந்ததினால்‌ யேசுநாதர்‌ அவன்‌ முன்பாக ஒன்றும்‌ 
போசாமலிருந்தார்‌. ஆகையால்‌ உன்‌ ஆத்துமத்துக்குப்‌ 
பிரயோசனமாக யேசுநாதருடைய திருவாக்கை நீ கேட்க 
வேண்டுமானால்‌ மோக பாவத்தைப்‌ பற்றி அருவருப்பு 
கொண்டிருக்க வேண்டும்‌. 


48 


இதன்‌ றியே முன்‌ சொல்லப்பட்டவர்கள்‌ யேசுநாதரைப்‌ 
பைத்தியக்காரனாக நிந்தித்து தூஷணஞ்‌ சொல்லி 
சகதியையும்‌ மண்ணையும்‌ வாரி எறிந்தார்கள்‌ என்று 
கேட்டீர்களே. அந்தக்‌ கஸ்தி அவமானங்களை எல்லாம்‌ 
நீங்கள்‌ அடிக்கடி நினைக்க வேண்டும்‌. இந்த வழியாக 
உங்களுக்கு யேசுநாதர்‌ பேரில்‌ மிகவும்‌ இரக்கமும்‌ 
வேதனையும்‌ வரும்‌. இதை நீங்கள்‌ உணரத்தக்கதாகச்‌ 
சம்பவித்த ஒரு புதுமையைக்‌ கேளுங்கள்‌. 

அர்ச்‌. ஐந்து காய வரம்‌ பெற்ற பிரான்சீஸ்கு ஒரு 
சமயத்தில்‌ பொர்சியோங்க்குலா என்கிற தேவமாதாவின்‌ 
கேயில்‌ பக்கமாய்ப்‌ போகிறபோது அவர்‌ வாய்விட்டு அழுது 
ஐயோ என்கிறதை ஒருவன்‌ கேட்டான்‌. பிராஞ்சீஸ்கு பெரிய 
மகாத்துமாவென்று அவன்‌ அறிந்ததினால்‌ அவர்‌ 
துக்கத்தோடு அழுகிறதைக்‌ கண்டு அவருக்கு ஏதாகிலும்‌ 
பொல்லாப்பு நேர்ந்ததோவென்று நினைத்து அவன்‌ 
அவரிடத்தில்‌ போய்‌ ஏன்‌ வேதனைப்படுகிறீரென்று 
கேட்டான்‌. அதற்கு அவர்‌ மெத்தவும்‌ விம்மி அழுதுக்‌ 
கொண்டு சொன்னதாவது: நம்முடைய மாசில்லாத 
யேசுநாதருக்கு பாவிகளான யூதர்கள்‌ வருவித்த அவமான, 
துன்ப, நிர்ப்பந்தங்களை நினைத்து நான்‌ அழுகிறேன்‌. 
இதல்லாமல்‌ யேசுநாதருடைய துன்பத்துக்குக்‌ காரண 
மாயிருந்த மனுஷன்‌ அந்தப்‌ பாடுகளை மறந்து போனதைப்‌ 
பற்றியும்‌ நான்‌ அழுகிறேன்‌ என்று சொன்னார்‌. நீங்கள்‌ 
அர்ச்‌. பிராஞ்சீஸ்குவைப்போல்‌ யேசுநாதர்‌ அனுபவித்த 
வேதனை களை நினைத்தால்‌ அதனால்‌ உங்களுக்கு 
வேதனை வருகிறதும்‌ அல்லாமல்‌ யேசுநாதர்‌ மீது அதிக 
சிநேகம்‌ வரும்‌. 


49 
10-ம்‌ புதுமை 


யேசுநாதருக்கு விடுதலையளிக்காமல்‌ பரபாசை 
விடுவிக்க வேண்டுமென்று யூதர்கள்‌ கோருவது 


ஏரோதன்‌ அரண்மனையில்‌ அவனும்‌ அவனுடைய 
படைச்‌ சேவகரும்‌ யேசுநாதரைப்‌ பயித்தியக்காரனென்‌ று 
நினைத்து, பரிகாசமாக அவருக்கு ஒரு வெள்ளைச்‌ 
சட்டையை அணிவித்து அந்த வேஷத்தோடு அவரைத்‌ 
திரும்பப்‌ பிலாத்துவிடம்‌ அனுப்பினான்‌. யேசுநாதர்‌ 
பயித்தியக்கார வேஷத்தோடு வருகிறதைப்‌ பிலாத்தன்‌ கண்டு 
பரிதாபப்பட்டு யூதர்களைப்‌ பார்த்து இந்த மனுஷன்‌ பேரில்‌ 
குற்றமில்லாததினால்‌ ஏரோது அரசர்‌ இவனைத்‌ திரும்ப 
என்னிடத்தில்‌ அனுப்பினார்‌ என்று சொன்னான்‌. இதற்கு 
அவர்கள்‌ கர்த்தர்‌ பேரில்‌ அநியாயமாய்‌ அநேகக்‌ குற்றங்‌ 
களைச்‌ சொன்னார்கள்‌. அப்போது யேசுநாதர்‌ ஒன்றும்‌ 
மறுத்துப்‌ போசாதிருப்பதைப்‌ பார்த்த பிலாத்து ஆச்சரியப்‌ 
பட்டான்‌. அந்த குற்றங்கள்‌ பொய்யென்று நிச்சயித்து 
அவரை விட்டுவிடுகிறதற்கு ஓர்‌ யுத்தியைக்‌ கையாள 
நினைத்தான்‌. அது எப்படியென்றால்‌ யூதசனங்கள்‌ 
தங்களுடைய ஆசாரத்தின்‌ படியே பாஸ்கு திருநாளில்‌ 
சர்க்காரின்‌ அநுமதிப்பெற்று காவலில்‌ இருக்கிறவர்களுக் 
குள்ளே தாங்கள்‌ குறித்த ஒருவனை விட்டுவிடுவார்கள்‌. 
இந்த வழக்கத்தையொட்டி யேசுநாதரை விடுவதற்குப்‌ 
பிரயாசைப்பட்டான்‌. அதெப்படியென்றால்‌ காவலிலே 
யிருந்த கைதிகளுக்குள்ளே அவனவனுடைய குற்றங்களை 
விசாரித்து வெறெந்த கைதியையும்‌ விட மிகப்‌ பொல்லாத 
வனாகிய பரபாஸ்‌ என்கிறவனைத்தான்‌ நினைத்த 
காரியத்துக்குக்‌ குறித்தான்‌. 


இந்த பரபாஸ்‌ நாடறிந்த கள்ளனாயிருந்ததுமல்லாமல்‌ 
பல பேர்களைக்‌ கொன்று போட்டதினால்‌ யூதரெல்லோரும்‌ 


50 


இவன்‌ பேரில்‌ வர்மமாயிருந்ததால்‌ இவனை விட்டுவிடாமல்‌ 
அவர்கள்‌ யேசுநாதரை விடுவார்கள்‌ என்று பிலாத்து 
நினைத்து யூதரைப்பார்த்து உங்களுக்குப்‌ பாஸ்குத்‌ திருநாள்‌ 
வந்திருக்கிறதினால்‌ இத்திருநாளில்‌ பரபாஸ்‌ என்கிறவனை 
விட வேண்டுமா? கிறிஸ்து என்கிறவனை விடவேண்டுமா? 
என்று கேட்டான்‌. இதற்கு பொல்லாத யூதர்கள்‌ 
யேசுவென்கிறவன்‌ ஜனங்களுக்கு துர்ப்புத்தி சொன்ன 
தினால்‌ பரபாஸ்‌ என்கிறவனை விடவேண்டுமென்‌ றும்‌ 
யேசுநாதரை விடவேண்டாமென்றும்‌ வர்மத்தினால்‌ 
கூவினார்கள்‌. 

கிறிஸ்துவர்களே, பரபாஸ்‌ என்கிற கள்ளன்‌ மகா 
பொல்லாதவனாயிருந்தும்‌ யேசுநாதரிடத்தில்‌ சகல 
புண்ணியங்களும்‌ நிறைந்திருந்தாலும்‌ பாவிகளான யூதர்கள்‌ 
யேசுநாதரை விட்டுவிடுவதை விட பரபாஸ்‌ என்கிறவன்‌ 
பிழைத்துப்‌ போகட்டுமென்று நினைத்து, ஆண்டவரைக்‌ 
கொல்லவும்‌, பரபாசை விடுதலையாக்கவும்‌ பிரயாசைப்‌ 
பட்டது அநியாயமென்று நினைத்திருக்கிறீர்கள்‌. அது 
மெய்தான்‌. ஆனால்‌ கிறிஸ்துவர்கள்‌ சாவான பாவம்‌ 
புரிகையில்‌ யூதர்‌ செய்த அநியாயத்தைவிட இவர்‌ செய்வது 
அதிக அநியாயமாயிருக்கும்‌. அதேனென்றால்‌ யூதர்‌ 
யேசுநாதரை மாசில்லாதவர்‌ என்று நினைக்காமல்‌ தங்கள்‌ 
வர்மத்தினால்‌ குற்றமுள்ளவரென்று நினைத்தார்கள்‌. 
கிறிஸ்துவர்களோவெனில்‌ யேசுநாதர்‌ மெய்யான 
சர்வேசுரனென்றும்‌. தங்கள்‌ ஆண்டவரென்றும்‌, தகப்ப 
னென்றும்‌, மாசில்லாதவரென்றும்‌ அறிந்திருந்தாலும்‌ 
தங்களுடைய தகாத இச்சைகள்‌, கோபம்‌, பழிவாங்க அவா 
முதலியவற்றிற்கு இடங்‌ கொடுக்கத்தக்கதாக தங்களிடத்தில்‌ 
யேசுநாதருடைய இஷ்டப்பிரசாதத்தைக்‌ கொல்லுகிறதற்குத்‌ 
துணிந்திருக்கிறார்கள்‌. 


உலகம்‌, பசாசு, சரீரம்‌, பரபாஸ்‌ என்கிறவனை போல்‌ 
ஒரு பக்கத்தில்‌ இருக்க யேசுநாதருடைய இஷ்டப்பிர சாதம்‌ 


51 


அன்பும்‌ வேறொரு பக்கத்திலிருக்கிறது. சாவான பாவம்‌ 
செய்கிறவன்‌ முன்‌ சொன்ன மூன்று விரோதிகளுக்குச்‌ 
சந்தோஷம்‌ வரச்செய்து யேசுநாதருடைய இஷ்டப்‌ 
பிரசாதத்தை வேண்டாம்‌ என்று தள்ளுகிறான்‌. ஆகையால்‌ 
யூதர்‌ செய்த அநியாயத்தை விட இது பெரிய அநியாயம்‌ 
என்கிறதற்குச்‌ சந்தேகமில்லை. உலகம்‌ பசாசு சரீரம்‌ 
உங்களுக்காக மரணமடையவுமில்லை. வேதனை 
அனுபவிக்கவுமில்லை. யேசுநாதர்‌ உங்களுக்காக 
எத்தனையோ துன்பம்‌ அவமானம்‌ அநுபவித்தாரென்று 
நீங்கள்‌ விசுவசித்தும்‌ யேசுநாதரைவிட உலகம்‌ பசாசு 
சரீரத்தைச்‌ சினேகித்தீர்கள்‌. இதற்கொத்த அநியாய 
முண்டோ? எனவே அக்காலத்தில்‌ யூதர்கள்‌ செய்த 
பாவத்தைவிட கிறிஸ்துவர்களுடைய பாவம்‌ அதிக 
கனமாயிருக்கும்‌. 


அர்ச்‌. மக்காரியார்‌ ஒருநாள்‌ வனத்தில்‌ உலாவுகிறபோது 
கீழேகிடக்கிற ஒரு மண்டையோட்டைக்‌ கண்டு தனது 
ஊன்றுக்கோலால்‌ தள்ளினார்‌. அந்தக்‌ கபாலம்‌ புதுமை 
யாகப்‌ பேசினதைக்‌ கண்டு ஆச்சரியப்பட்டு நீ யாரென்று 
£ கேட்டார்‌. அப்போது அந்த ஓடு, இங்கே முந்திக்‌ குடியிருந்த 
புறவினத்தாருள்‌ நான்‌ பூசாரி. அவர்களும்‌ நானும்‌ நரக 
நெருப்புக்குள்ளே இருக்கிறோம்‌ என்று வேதனையோடு 
சொல்லிற்று. மக்காரியார்‌ நீயும்‌ மற்ற புறவினத்தாரும்‌ 
அநுபவிக்கிற வேதனைகளை விட அதிக வேதனை 
அனுபவிக்கிறவர்கள்‌ நரகத்தில்‌ இருக்கிறார்களா என்று 
கேட்டார்‌. அதற்கு அந்தக்‌ கபாலஞ்‌ சொன்னதாவது: உண்டு 
அதாவது: அங்கே புறவினத்தாராகிய நாங்கள்‌ அநுபவிக்கிற 
வேதனைகளைவிட கெட்டுப்போன கிறிஸ்துவர்கள்‌ அதிக 
வேதனை அநுபவிக்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ எங்களுக்குக்‌ கீழே கிடக்கிறார்கள்‌. இதனால்‌ 
அவர்களுக்கு மிகுந்த நெருப்பும்‌ அதிக வேதனையும்‌ உண்டா 
யிருக்கிறது. அதேனென்றால்‌, யேசுநாதர்‌ மனுஷருக்காக 


52 


அநுபவித்த பாடுகள்‌ புறவினத்தாராகிய எங்களுக்குத்‌ 
தெரியாதிருந்தது. கெட்ட கிறிஸ்‌ துவர்களோவெனில்‌, 
யேசுநாதர்‌ தங்களுக்காக ௮ நுபவித்த பாடுகளையெல்லாம்‌ 
மறந்து உலகம்‌, பசாசு, சரீரம்‌ தேவலை என்று நினைத்துச்‌ 
சாவான பாவமாகிற தங்களுடைய பொல்லாத இச்சைகள்‌ 
கோபம்‌ முதலியவற்றிற்கு இடங்கொடுத்து யேசுநாதருடைய 
இஷ்டப்பிரசாதத்தைத்‌ தங்களிடத்தில்‌ கொன்று 
போட்டார்கள்‌ என்று சொல்லிற்று. 
இவ்விஷயங்களையெல்லாம்‌ மக்காரியார்‌ கேட்ட 
பிற்பாடு கிறிஸ்துவர்களுக்குப்‌ புத்தி வரத்தக்கதாகத்‌ தாம்‌ 
கேள்விப்பட்ட விஷங்களை வெளிப்படுத்தினார்‌. ஆகையால்‌ 
கிறிஸ்துவர்களே, யேசுநாதர்‌ உங்களுக்காக அனுபவித்த 
பாடுகளெல்லாம்‌ அறிந்துள்ள நீங்கள்‌, செய்த பாவங்‌ 
களினால்‌ விசேஷமாய்ப்‌ பாடுபட்டாரென்று யோசித்து 
உங்களுடைய பாவம்‌ புறவினத்தாருடைய பாவத்தைவிட 
அதிகமென்று நினைத்துப்‌ பயந்து நடக்க வேண்டும்‌. 


11-ம்‌ புதுமை 


யேசுநாதரைச்‌ சிலுவையில்‌ அறையும்‌ படி 
யூதர்கள்‌ கேட்பது 


பாவிகளான யூதர்கள்‌ யேசுநாதரை விடாமல்‌ பரபாஸ்‌ 
என்கிறவனை விடச்‌ சொன்ன பிறகு பிலாத்து யூதர்களைப்‌ 
பார்த்து கிறிஸ்து என்கிற யேசு விஷயமாக நான்‌ என்ன 
நடவடிக்கை எடுக்கவேண்டுமென்று நீங்கள்‌ விரும்பு 
கிறீர்கள்‌? என்று கேட்டான்‌. அதற்கு அவர்கள்‌ : இவனைச்‌ 
சிலுவையில்‌ அறைய ஆக்கினையிடும்‌ என்று சொன்‌ 
னார்கள்‌. அப்போது பிலாத்து இவன்‌ என்ன குற்றம்‌ 
செய்தான்‌ என்று திரும்பக்கேட்டதற்கு, பாவிகளான 


53 


யூதர்கள்‌ இவனைச்‌ சிலுவையில்‌ அறைய ஆக்கினையிடும்‌ 
என்று திரும்பவும்‌ உரக்கக்‌ கத்தினார்கள்‌. இந்தவிதமாக 
அவர்கள்‌ கத்திக்கலகஞ்‌ செய்து கொண்டிருப்பதைப்‌ 
பிலாத்து கண்டு அதிகமான கலகம்‌ வராதபடிக்கு 
மகாப்பாவியாகிற பரபாஸ்‌ என்கிறவனை விட்டுக்‌ 
குற்றமில்லாத யேசுநாதரை அடிக்கக்‌ கட்டளையிட்டான்‌. 


கிறிஸ்துவர்களே, பாவிகளான யூதர்‌ யேசுநாதரை முதற்‌ 
தடவை பிலாத்துவின்‌ சமூகத்தில்‌ விட்டவுடனே பிலாத்து 
யூதர்கள்‌ சொன்ன சேதியெல்லாம்‌ கேட்டுக்‌ கர்த்தர்‌ பேரில்‌ 
குற்றமில்லை என்று தீர்த்ததினால்‌, நியாயத்தின்‌ படியே 
அவரை விட வேண்டும்‌. ஆனால்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ 
பகையுள்ள விரோதிகளுக்கு தன்மீது வெறுப்பு ஏற்படாத 
படிக்கு யேசுநாதரை அநியாயமாய்‌ ஏரோதனிடத்தில்‌ 
அனுப்பினான்‌. பிற்பாடு ஏரோதன்‌ கர்த்தர்‌ பேரில்‌ குற்ற 
மில்லாததினால்‌ திரும்ப அவரைத்‌ தன்னிடம்‌ அனுப்பினா 
னென்று பிலாத்து நன்றாய்‌ அறிந்திருந்ததினால்‌ அப்போதா 
வது யேசுநாதரை தைரியமாய்‌ விட்டு விட வேண்டும்‌. 
ஆனால்‌ அந்தப்‌ பாவிகளான யூதர்களுக்குப்‌ பயந்து, 
பாஸ்குத்‌ திருநாள்‌ சந்தோஷத்துக்கு ஒரு குற்றவாளியை 
விட வேண்டுமென்று நினைத்து, குற்றமில்லாத 
யேசுநாதரைக்‌ குற்றவாளியை விடுகிற பாவனையாகவாவது 
விட வேண்டுமென்று பிரயாசைப்பட்டான்‌. இதனால்‌ 
யேசுநாதருக்கு அதிக அவமானம்‌ வந்தது. 

இறுதியில்‌ கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமென்று 
அவருடைய பகைவர்களையே கேட்டான்‌. பகைவர்கள்‌ 
யேசுநாதரைக்‌ கொல்லச்‌ சம்மதிப்பார்களொழிய அவரை 
விடமாட்டார்கள்‌ என்று அவனுக்குத்‌ தெரியாதா? ஆனால்‌ 
அவர்களை அவன்‌ அப்படி கேட்டதால்‌ ஆண்டவருக்கு 
இன்னும்‌ அதிக வேதனை உண்டாயிற்று. அதேதென்றால்‌ 
அவர்கள்‌ அநேகம்‌ முறை உரத்த சத்தமாக யேசுநாதரைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து கொன்று போடும்‌ என்று 


54 


சொன்னார்கள்‌. இது தவிர பிலாத்து யேசுநாதர்‌ பேரில்‌ 
குற்றமில்லையென்று சொன்ன பிறகு ஆண்டவரை 
அடிக்கக்‌ கட்டளையிட்டதினால்‌ பெரிய அநியாயம்‌ 
செய்தான்‌. ஆகையால்‌ பிலாத்து துவக்கத்தில்‌ தைரியத்தோடு 
யேசுநாதரை விடாததினால்‌ பிற்பாடு அநேக அநீத 
காரியங்களுக்கு காரணமாயிருந்தான்‌. 

சகோதரரே, பாவங்கள்‌ சிலசமயம்‌ ஒரு சங்கிலிப்போல்‌ 
இருக்கும்‌. சங்கிலியிலிருக்கிற ஒரு வளையத்தைத்‌ தூக்கினால்‌ 
அதோடு மாட்டியிருக்கிற வளையமெல்லாம்‌ வருகிறாற்‌ 
போல்‌ ஒருவன்‌ ஒரு பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டால்‌ 
அநேகப்‌ பாவங்கள்‌ வரும்‌. இப்படிப்பட்ட மோசம்‌ 
உங்களுக்கு வராதபடிக்குப்‌ பாவஞ்‌ செய்யத்‌ துவக்க 
வேண்டாம்‌. இதன்றி நியாயத்தின்படியே நீ ஒரு 
காரியத்தைத்‌ தீர்த்ததினால்‌ உன்‌ பேரில்‌ யாதொருவன்‌ 
முறையிட்டு உனக்குத்‌ தொந்தரவு வருவித்தால்‌ அதைச்‌ 
சட்டைப்‌ பண்ணாமல்‌ இருக்க வேண்டும்‌. உனக்கு வந்த 
அப்படிப்பட்ட தொந்தரவினின்று சர்வேசுரன்‌ உன்னை 
இரட்சிப்பார்‌. சிலபேர்கள்‌ வேதனை, கலகம்‌ வராதபடிக்கு 
இந்தப்பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டேனென்று சொல்லு 
வார்கள்‌. இந்த வார்த்தை ஆகாது. உனக்கு வருகின்ற 
அந்தத்‌ தொந்தரவைவிட சாவான பாவம்‌ கனமான 
பொல்லாப்பு என்று நினைத்துப்‌ பாவம்‌ வராதபடிக்கு 
வருகிற துன்பங்களைப்‌ பொறுமையோடு அநுபவிக்க: 
வேண்டும்‌. அதேனென்றால்‌ துன்பப்படுகிறவன்யார்‌? நீச 
மனிதனல்லவோ. சாவானப்‌ பாவம்‌ யாருக்குப்‌ பொருந்தாது? 
பரம கர்த்தராகிய சர்வேசுரனுக்கு அல்லவோ. துரைக்கு 
யாதொரு சிறிய துன்பம்‌ வந்தாலும்‌ பாரமல்ல என்று 
நினைக்கிறீர்கள்‌. அப்படியே சர்வேசுரனை குறித்தும்‌ நீங்கள்‌ 
நினைக்க வேண்டும்‌. 


உனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுள்‌ யாதொரு 
வனைத்‌ தண்டிக்க வேண்டுமானால்‌ எப்படித்‌ 


55 


தண்டிக்கலாம்‌ என்று அவன்‌ மீது பகையாய்‌ இருக்கிறவர்‌ 
களைக்‌ கேட்க வேண்டாம்‌. அதேதென்றால்‌ பிலாத்துக்கு 
மோசம்‌ வந்தாற்போல்‌ உனக்கு மோசம்‌ வரும்‌. பாவிகளான 
யூதர்கள்‌ யேசுநாதரைச்‌ சிலுவையல்‌ அறைய வேண்டு 
மென்று சொல்லுகிறபோது அவர்கள்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ 
மிகவும்‌ வர்மம்‌ காண்பித்தாலுங்‌ கர்த்தர்‌ அவர்களுடைய 
பாவங்களைத்‌ தீர்க்கச்‌ சிலுவையில்‌ அறையுண்டு மரணத்தை 
அடைந்தாரென்பதை உங்கள்‌ மனதிலிருந்து உங்களுக்கு 
துன்பம்‌ வருவிக்கிறவர்களுக்குச்‌ சகாயஞ்‌ செய்ய வேண்டும்‌. 

பிலாத்து யேசுநாதரை அடிக்கக்‌ கட்டளையிட்ட 
போது இந்த அநியாயமான தீர்ப்பை யேசுநாதர்‌ கேட்டு 
முறையிடாமல்‌ அந்த வேதனையை பொறுமையோடு 
அநுபவித்து அடிப்படுகிறதற்கு ஆயத்தமாயிருந்தார்‌. நீ 
குற்றமில்லாதிருக்கையில்‌ உனக்கு அநியாயமாய்‌ ஒரு துன்பம்‌ 
வந்தால்‌ இப்போது சொன்னபடியே யேசுநாருடைய' 
பொறுமையை நினைத்து நீயும்‌. பொறுமையோடு இருக்க 
வேண்டும்‌. 

இத்தாலியா தேசத்தில்‌ வேதசாட்சியான அர்ச்‌. 
இராயப்பர்‌ மீது பகைவர்மத்தினால்‌ ஒரு குற்றத்தைச்‌ 
சுமத்தினார்கள்‌. பிறகு பொய்சாட்சிகளினால்‌ அந்தக்‌ 
குற்றத்தை எண்பித்து அவரைச்‌ சிறைச்‌ சாலையில்‌ 
அடைத்தார்கள்‌. அவர்‌ அங்கே இருக்கிற போது வெகு 
துன்பம்‌ அநுபவித்தாலும்‌ அந்தச்‌ சிறைச்சாலையில்‌ இருக்கிற 
பாடுபட்ட சுரூபத்தின்‌ முன்பாக தினந்தோறும்‌ தியானிப்பார்‌. 
ஒருநாள்‌ தமது பேரில்‌ சுமத்தப்பட்ட பொய்க்குற்றத்தில்‌ 
தமக்கு வந்த அவமானத்தை நினைத்து துக்கப்பட்டு 
அழுதார்‌. அப்படி அவர்‌ அழுகிற போது பாடு பட்டச்‌ 
சுரூபத்தைப்‌ பார்த்து வேண்டிக்‌ கொண்டதாவது: என்‌ 
யேசுவே பகைவர்கள்‌ என்பேரில்‌ சுமத்தின குற்றம்‌ 
என்னிடத்தில்‌ இல்லையென்று தேவரீர்‌ நன்றாய்‌ 
அறிந்திருக்கிறீர்‌. நான்‌ இப்போது இந்த சிறைச்சாலையில்‌ 


சேசு கட்டுண்டு அடிப்பட்ட மெய்யான கற்றுணின்‌ பெரும்‌ 
பகுதியே மேற்காணும்‌ படத்தில்‌ அலங்காரப்‌ பேழைக்குள்‌ 
காட்சியளிக்கிறது. இவ்வருளிக்கம்‌ இப்பொழுது ரோமாபுரியில்‌ 
அர்ச்‌. பிராக்ஸேதெஸ்‌ அம்மாளின்‌ பேராலயத்தில்‌ இருக்கிறது. 


56 


அநுபவிக்கிற துன்பம்‌ எந்தக்‌ குற்றத்திற்காக அநுபவிக்கிறே 
னென்று தெரிவியும்‌ என்று தாழ்ச்சியோடு வேண்டிக்‌ 
கொண்டார்‌. அப்போது பாடுபட்ட சுரூம்‌ புதுமையாக 
வாய்த்திறந்து “இராயப்பா! நாம்‌ இந்தச்‌ சிலுவையில்‌ 
அறையுண்டு கனமான வேதனை எதனால்‌ அறுபவித்தோம்‌? 
நமது பேரில்‌ குற்றமில்லையென்று நீ நன்றாய்‌ 
அறிந்திருக்கின்றாய்‌' என்று யேசுநாதர்‌ திருவுளம்‌ பற்றினார்‌. 
இராயப்பர்‌ இந்த வார்த்தையைக்‌ கேட்டவுடன்‌ யேசுநாதர்‌ 
பேரில்‌ குற்றமில்லாதிருந்தும்‌ தமக்கு அநியாயமாய்‌ வந்த 
துன்பங்களைப்‌ பொறுமையோடு அநுபவித்தாரென்று 
நினைத்துத்‌ தானும்‌ துன்பத்தில்‌ பொறுமையாயிருந்தார்‌. 
இந்தப்‌ பிரகாரமாய்‌ நீங்களும்‌ உங்களுக்கு வருகிற 
துன்பங்களை மகா பொறுமையோடு அநுபவிக்க வேண்டும்‌. 


12-ஆம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ சேவகரால்‌ அடிப்பட்டு 
அவமானப்படுவது 


பிலாத்து யேசுநாதரை அடிக்கக்‌ கட்டளையிட்ட 
வுடன்‌ சேவகர்‌ ஆண்டவரைக்‌ கள்ளர்முதலான 
குற்றவாளிகளை அடிக்கிற இடத்திற்கு இழுத்துக்‌ கொண்டு 
போனார்கள்‌. போனவுடன்‌ அவருடைய சட்டை முதலான 
வஸ்திரங்களைக்‌ கழற்றினார்கள்‌. அத்தனைப்பேர்களுக் 
கெதிரில்‌ யேசுநாதர்‌ வஸ்திரமில்லாமல்‌ சற்றுக்‌ குறை 
நிருவாணத்தோடு நின்ற போது அவருக்கு எவ்வளவு 
கூச்சமும்‌ வெட்கமும்‌ வந்ததென்று வாக்கினால்‌ சொல்லவும்‌ 
கூடுமோ? 


“பிறகு அந்த துஷ்ட சேவகர்‌ கர்த்தருடைய கையையும்‌ 
வரிந்து ஒரு கற்றூணில்‌ சேர்த்துக்கட்டினார்கள்‌. அதன்‌ 


21 


பிறகு அநேக சேவகர்‌ வெகுநேரம்‌ ஒயாமல்‌ யேசுநாதரை 
அடித்தார்கள்‌ என்று கன்னியாஸ்திரியான அர்ச்‌. மரிய 
மதலேனாளுக்கு ஆண்டவர்‌ அறிவித்தார்‌. அதெப்படி 
யென்றால்‌ சேவகருள்‌ இரண்டு பேர்‌ தங்கள்‌ கை 
சலிக்கும்மட்டும்‌ ஓயாமல்‌ அடித்து, அவர்களுக்கு இளைப்பு 
வந்தவுடனே அவர்களைத்‌ தள்ளி வேறு இரண்டு சேவகர்‌ 
தங்கள்‌ கைகள்‌ ஓயுமட்டும்‌ அடித்து, எல்லோரும்‌ களைத்துப்‌ 
போனார்கள்‌. இந்த சேவகர்கள்‌ பலமுள்ளவர்களுமாய்‌, 
வாலிபர்களுமாய்‌, நிஷ்டூரமுள்ளவர்களுமாய்‌ இருந்ததினால்‌ 
யேசுநாதரை அடிக்கிற போது, மரத்தின்‌ மேல்‌ இருவர்‌ 
ஏறி உலுக்கினப்‌ பழம்‌ எத்தனைச்‌ சுறுக்காய்‌ ஒன்றின்மேல்‌ 
ஒன்றாய்‌ விழுமோ அத்தனைச்‌ சுறுக்காய்‌ அடிமேலடி 
யேசுநாதர்‌ மேல்‌ விழுந்தது. அந்த நிஷ்டூர சேவகர்‌ இவ்வளவு 
வேகமாக கர்த்தரை அடித்ததினாலேயும்‌, அடிக்கிற 
எத்தனமாகிய முட்பிரம்பும்‌ கசையும்‌ வாரும்‌ துண்டுத்‌ 
துண்டாய்ப்‌ போனதினாலேயும்‌, அநேகம்‌ முறை வெவ்வேறு 
முட்பிரம்பும்‌ வாரும்‌ கசையும்‌ எடுத்து அடித்ததினாலும்‌ 
திவ்விய கர்த்தருக்கு உண்டான வேதனை சொல்லி 
முடியாது. இதனால்‌ வெண்மையான யேசுநாதருடைய திருச்‌ 
சரீரம்‌ முழுவதும்‌ கன்றி கருத்துப்‌ போய்‌ தோலெல்லாம்‌ 
உரியுண்டு எங்கும்‌ கனமான காயமாகித்திரளாய்‌ இரத்தம்‌ 
புறப்பட்டது. இத்தனைக்‌ காயங்களை அவர்‌ கண்டாலும்‌ 
இன்னும்‌ அடிக்க ஆசை வந்ததினால்‌ அந்த காயங்களின்‌ 
மேல்‌ இரக்கமின்றியே அடித்தார்கள்‌. இதனால்‌ நம்முடைய 
மாசில்லாத ஆண்டவருடைய திருச்சரீரத்துக்கு எத்தகைய 
வேதனை வந்ததென்று வாக்கினால்‌ சொல்லக்‌ கூடாது. 
இந்த அடிகளினால்‌ யேசுநாதருக்கு ஏற்பட்ட வேதனை 
களில்‌ மற்றும்‌ சிலவற்றை வருகிற வெள்ளிக்கிழமை 
தியானிப்போம்‌. 


கிறிஸ்துவர்களே, உங்களுக்காக மாசில்லாத யேசுநாதர்‌ 
ஒரு கள்ளனைப்‌ போல்‌ கற்றூணில்‌ கட்டப்பட்டார்‌. 


58 


வெண்மையான அவருடைய திருச்சரீரம்‌ உங்களுக்காக 
அல்லவோ அடியினால்‌ கறுத்துப்‌ போயிற்று. உங்களுக்காக 
அவர்‌ அடிப்பட்டதினால்‌ அவர்‌ திருத்தோல்‌ உரியப்பட்ட து 
அவர்‌ சரீரமெல்லாம்‌ உங்களுக்காக அல்லவோ ஏகக்காய 
மாய்ப்‌ போயிற்று. உங்களுக்காக அவர்‌ திரு இரத்தம்‌ 
சிந்தப்பட்டது. இத்தனை அபூர்வமான பட்சம்‌ உங்கள்‌ 
பேரில்‌அவர்‌ வைத்திருக்கிறதை நீங்கள்‌ கண்டு அவர்‌ பேரில்‌ 
பட்‌ சமில்லாதிருப்பீர்களோ. உங்களுடைய சர்வ பட்சமும்‌ 
உங்கள்‌ மனதெல்லாமும்‌ முழுதும்‌ யேசுநாதருக்கு ஒப்புக்‌ 
கொடுக்க வேண்டாமா. எவர்‌ ஒருவர்மீதும்‌ நீங்கள்‌ 
பட்‌ சமாயிருந்தால்‌ அவர்களுக்குப்பொருந்தாத காரியம்‌ 
செய்யாமல்‌ இருக்கிறாற்‌ போல்‌ யேசுநாதரை நீங்கள்‌ 
நேசித்தால்‌ அவருக்குப்‌ பொருந்தாத பாவங்களைச்‌ 
செய்யாதிருக்க வேண்டும்‌. 


எண்ணப்படாத அடியினால்‌ கர்த்தருக்கு வந்த 
வேதனையைவிட உடையில்லாத வெட்கம்‌ அவருக்கு அதிக 
வேதனையாயிற்று. நல்ல குடும்பத்தில்‌ பிறந்து வளர்ந்தவர்கள்‌ 
இப்படிப்பட்ட வெட்கத்துக்குப்‌ பயந்து செத்தாலும்‌ 
தேவலையென்று சொல்லுவார்கள்‌. 

கொச்சி என்கிற பட்டணத்தில்‌ ஒரு துரையின்‌ 
மனைவி தெலோர்‌ என்கிறவள்‌ இருந்தாள்‌. அவளும்‌ 
அவளுடைய பிள்ளைகளும்‌ ஊழியக்காரிகளும்‌ தங்கள்‌ 
நாட்டுக்குப்‌ போக கப்பல்‌ ஏறினார்கள்‌. இப்படி அவர்கள்‌ 
பயணமாய்ப்‌ போகிற போது பெருங்‌ காற்றினால்‌ சேதம்‌ 
நேர்ந்தது. அந்த காற்றினால்‌ கப்பல்‌ ஒரு பாறையில்‌ மோதி 
உடைந்தது. எல்லாஞ்‌ சேதமாய்ப்‌ போயிற்று. ஆனால்‌ 
சர்வேசுரனுடைய உதவியினால்‌ அந்தப்‌ புண்‌ ணியவதியும்‌ 
அவளுடைய பிள்ளைகளும்‌ பிழைத்து மனுஷ சஞ்சார 
மில்லாத ஒரு கரையில்‌ சேர்ந்தார்கள்‌. இப்படி அவர்கள்‌ 
மனிதர்‌ இருக்கிற ஊருக்குப்‌ போக திசை தெரியாமல்‌ அந்தக்‌ 
கரையிலேயிருக்க காட்டுக்குள்ளே நாலுமாத முழுதும்‌ 


ல 


திரிந்தார்கள்‌. அப்போது கொடிய கள்ளர்‌ சிலர்‌ அந்தப்‌ 
புண்ணியவதியிடமிருந்த தட்டு முட்டு உடைமைகளை 
யெல்லாம்‌ பறித்தார்கள்‌. இதல்லாமல்‌ அவள்‌ ஒரு 
சேலையினால்‌ மாத்திரந்‌ தன்னுடைய சரீரமெல்லாம்‌ 
மூடியிருந்தாள்‌. அந்தச்‌ சேலையைக்‌ கள்ளர்‌ கட்டாயமாய்ப்‌ 
பறிக்க ஆயத்தப்படுகிறதை அந்தப்‌ புண்ணியவதி கண்டு 
அந்தச்‌ சேலையை மாத்திரம்‌ பறித்துக்‌ கொள்ளாத படிக்கு 
அவர்களைக்‌ கும்பிட்டு அழுதுகொண்டு மன்றாடினாள்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ துஷ்டமிருகத்தைவிட கொடியவர்களாய்‌ 
இருந்ததினால்‌ அந்தப்‌ புண்‌ணியவதியினுடைய இரக்கத்துக்‌ 
குரிய அழுகையைச்‌ சட்டைப்‌ பண்ணாமல்‌ அந்தச்‌ 
சேலையைப்‌ பறித்தார்கள்‌. இதனால்‌ அந்தப்‌ புண்‌ ணியவதி 
சேலையில்லாமல்‌ நிர்வாணமாய்‌ இருந்ததினால்‌ அவள்‌ 
சொல்லக்கூடாத வெட்கப்பட்டாள்‌. 


அந்த வெட்கத்தை அவள்‌ பொறுக்கமாட்டாததினால்‌ 
இப்படி வெட்கப்படுகிறதைவிட சாகிறது நல்லதென்று 
நினைத்து தன்‌ கையினால்‌ மணலில்‌ கல்லறையைத்‌ 
தோண்டி உயிரோடு அந்தக்‌ கல்லறைக்குள்ளே இருந்து 
கொண்டு தானே மணலைத்‌ தனது மேல்‌ தள்ளிக்‌ கொண்‌ 
டாள்‌. அவள்‌ உயர்ந்த சாதியானதினாலும்‌, அவளுக்கு 
கற்பென்கிற புண்ணியம்‌ இருக்கிறதினாலும்‌ சேலையில்லாத 
வெட்கத்தைவிட சாகிறது நல்லதென்று நினைத்தாள்‌. 
யேசுநாதர்‌ பிதாவாகிய சர்வேசுரனுக்கு உகந்த குமாரனாய்‌ 
இருக்கிறதினால்‌ கற்பென்கிற புண்ணியத்தின்‌ பேரில்‌ மெத்த 
பிரியமாயிருந்த படியினாலும்‌ தாம்‌ அடிபடுகிற சமயத்தில்‌ 
வஸ்திரமில்லாதிருக்கிற போது அவர்‌ பட்ட வெட்கம்‌ 
எம்மாத்திரமென்று சொல்லக்‌ கூடாது. 


உன்‌ ஆத்துமத்துக்கு ஞான வஸ்திரமாகிற இஷ்டப்‌ 
பிரசாதம்‌ வரத்தக்கதாக யேசுநாதர்‌ தாமே வஸ்திர 
மில்லாதிருந்த வேதனையை அநுபவித்தார்‌. ஆகையால்‌ நீ 
சர்வேசுரனுடைய இஷ்டப்பிரசாதத்தோடு இருந்தால்‌ அந்த 
ஞான வஸ்திரத்தைப்‌ பாவத்தினால்‌ இழந்து போகாதபடிக்கு 
பிரயாசைப்பட வேண்டும்‌. 


60 


13-ம்‌ புதுமை 


அடியால்‌ யேசுநாதருக்கு உண்டான வேதனை. 


யேசுநாதரை பாவிகளான யூதர்கள்‌ நிஷ்ரேத்தோடு ' ்‌ 
அடித்தார்களென்று போன வெள்ளிக்கிழமை தியானத்தில்‌. 
கேட்டீர்கள்‌. அந்த அடியால்‌ கர்த்தருக்கு எவ்வளவு கொடிய. : 
வேதனை வந்ததென்று நீங்கள்‌ நன்றாய்‌ அறியத்தக்கதாக 
அந்த வேதனைக்கு உண்டான ஐந்து காரணங்களைப்பற்றி. 
இப்போது தியானிப்போம்‌. 


முதலாவது: யேசுநாதருடைய திருச்சரீரம்‌ மிகவும்‌ 
மிருதுவாயிருந்தது. ஒரு தொழிலாளியுடைய கெட்டியான 
சரீரம்‌ போலல்ல... ஆகையால்‌ அவர்‌ பட்ட அடியினால்‌ 
சரீரத்தில்‌ மிகுந்த வேதனை உண்டாயிற்று. அதெப்படி 
யென்றால்‌ ஒரு பிரபுவையும்‌ ஒரு தொழிலாளியையும்‌ 
ஆளுக்குப்‌ பத்தடி அடித்தால்‌ சரீர வேற்றுமையினால்‌ 
பிரபுவுக்கு வலியும்‌ வேதனையும்‌ அதிகம்‌ இருக்கும்‌. அடி 
விழுந்ததினால்‌ அவர்‌ எம்மாத்திரம்‌ வேதனை அனுபவித்தார்‌ 
என்று வாக்கினால்‌ சொல்லக்கூடாது. உன்‌ கண்ணில்‌ 
ஒரு அடியாகிலும்‌ கொஞ்சம்‌ தூசியென்கிலும்‌ பட்டால்‌ 
எவ்வளவு வலி ஏற்படுகிறதென உனக்குத்‌ தெரியுமே. இந்த 
வழியாக யேசுநாதருக்கு வந்த வேதனை எவ்வளவென்று 
தியானிக்க வேண்டும்‌. 


இரண்டாம்‌ காரணமாவது: அநேக சேவகர்கள்‌ இருவர்‌ 
இருவராக கர்த்தரை அடித்தார்களென்று போன 
தியானத்தில்‌ கேட்டோம்‌. அவர்களெல்லோரும்‌ இரக்க 
மில்லாதவர்களுமாய்‌ மகா நிஷ்டூரம்‌ உள்ளவர்களுமா 
யிருந்ததினால்‌ யேசுநாதரை அடிக்கிற போது சற்றும்‌ 
இரக்கமில்லாமல்‌ மகா பலத்தோடு அடித்தார்கள்‌. ஒரு | 
அதிகாரி ஒருவன்‌ பேரில்‌ மெத்தக்‌ கோபமாயிருந்து அவனை | 


61 


நன்றாய்‌ நூறு அடி அடிக்கச்‌ சொன்னாலும்‌ அடிக்கிற 
வனுக்கு இரக்கமிருந்தால்‌ அதிகாரியினுடைய கோபத்தைச்‌ 
சட்டைப்‌ பண்ணாமல்‌ நூறடி அடித்தாலும்‌ மெள்ள 
அடிப்பான்‌. அடிப்பட்டவனுக்கு வேதனை கொஞ்ச 
மாயிருக்கும்‌, ஆனால்‌ யேசுநாதருக்கு அப்படியல்ல. 
அதேனென்றால்‌ கர்த்தரை அடித்தவர்கள்‌ இயற்கையிலேயே 
நிஷ்டூரமும்‌ பலமும்‌ உள்ளவர்களாயிருந்ததுமல்லாமல்‌ 
பலமாய்‌ அடிக்க வேண்டுமென்று யேசுநாதருடைய 
சத்துருக்கள்‌ அவர்களுக்கு கைக்கூலியும்‌ கொடுத்தார்கள்‌. 
இதனால்‌ நிஷ்டூரமுள்ள பாம்பை அடிக்கிறது போல்‌ அவரை 
அடித்தார்கள்‌. 

மூன்றாங்‌ காரமணமாவது; பல இராணுவ வீரர்கள்‌ 
வெகுநேரம்‌ இருவர்‌ இருஹுக கைகள்‌ ஓய்ந்து போகும்வரை 
அடித்ததால்‌ சர்வாங்கமும்‌ ஏற்பட்ட கணக்கற்ற அடிகளால்‌ 
நமது இரட்சகர்‌ எம்மாத்திரம்‌ வேதனை அனுபவித்தா 
ரென்று நாம்‌ உணர முடியாது. ஒரு குற்றவாளியை இருநூறு 
முந்நூறு அடி அடித்தாலே அடிப்பட்டவன்‌ சொல்லக்‌ 
கூடாத வேதனை அனுபவிப்பானென்று நாமெல்லோரும்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளுகிறோம்‌. ஆனால்‌ எண்ணமுடியாத 
அடிகளால்‌ சர்வாங்கமும்‌ ஒரே ரணமாகவிருந்த நமது 
ஆண்டவரின்‌ வேதனை எத்தகையதாயிருக்கும்‌ என்பதைச்‌ 
சிந்திப்போம்‌. 

நான்காம்‌ காரணமாவது: அவர்கள்‌ ஆண்டவரை மகா . 
நிஷ்டூரமுள்ள கருவிகளைக்‌ கொண்டு அடித்ததினால்‌ 
யேசுநாதருக்கு இன்னுமதிக வேதனை வந்தது. 
அதேனேன்றால்‌ மனுஷனை அடிப்பதற்கேற்ற கருவி வேறு. 
குதிரை, ஆடு, மாடு முதலான மிருகங்களை அடிக்கிற 
கருவி வேறு. மிருகத்தைவிட மனுஷனுடைய சரீரம்‌ 
மிருதுவாயிருக்கிறதால்‌ மனுஷனை அடிக்க தலைக்கயிறும்‌, 
ஒருபிரம்பும்‌ போதும்‌. மிருகத்தின்‌ தோல்‌ கெட்டியானதால்‌ 
அவைகளை அடிக்க முறியாத ஒரு பெரிய பிரம்பு 
வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட கருவிகளைக்கொண்டு 


62 


மனிதனை அடித்தால்‌ மெத்த நிஷ்டூரமென்று சொல்‌ 
லாமலே விளங்கும்‌. மிருகத்தை அடிக்கிற கருவிகளைவிட 
நிஷ்டூரமுள்ள கருவிகளால்‌ யூதர்கள்‌ யேசுநாதரை 
அடித்தார்கள்‌. இதனால்‌ மனுஷரின்‌ புத்திக்கே அடங்காத 
துன்ப வேதனைகளை ஆண்டவர்‌ அனுபவித்தார்‌. 


ஐந்தாங்‌ காரணமாவது: பாவிகள்‌ இந்த நிஷ்ரேமுள்ள 
கருவிகளைக்‌ கொண்டு எப்படி அடித்தார்களென்று நீ அறிய 
வேண்டுமாகில்‌ இப்போது சொல்லப்‌ போகிறதைக்‌ கேள்‌. 


தேவமாதா அர்ச்‌. பிரிஜித்தம்மாளுக்குத்‌ தோன்றி, 
விவசாயிகள்‌ கலப்பையால்‌ உழுகிற போது பூமி எப்படி 
பிளந்து போகிறதோ அப்படிச்‌ சேவகர்‌ மகா நிஷ்டூரமுள்ள 
கருவிகளால்‌ யேசுநாதரை அடிக்கிற போது தமது 
திருக்குமாரனுடைய முதுகின்‌ மாமிசமும்‌ அந்தக்‌ கணக்கற்ற 
அடிகளால்‌  சின்னாபின்னமாகிவிட்டது. ஆகையால்‌ 
ஆண்டவருடைய முதுகெலும்புகள்‌ வெளியில்‌ தெரிந்தன 
வென்று தேவமாதா தாமே அறிவித்திருக்கிறார்கள்‌. 
ஆகையால்‌ இந்த ஐந்து காரணங்களால்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ 
கர்த்தர்‌ வாக்குக்கெட்டாத துன்ப வேதனை அனுபவித்தார்‌. 
இவைகளை நீங்கள்‌ கேட்ட பிறகு யேசுநாதருடைய 
மாசில்லாத திருச்‌ சாரரத்துக்கு ஏன்‌ இப்படிப்பட்ட வேதனை 
வந்ததென்று கேட்பீர்கள்‌. இதன்‌ காரணத்தை இதோ 
விளக்குகிறோம்‌. 


மனிதர்கள்‌ பாவத்தினுடைய பொல்லாத சந்தோஷத்‌ 
தைத்‌ தங்கள்‌ சரீரம்‌ அனுபவிக்கத்தக்கதாகச்‌ சர்வேசுரனை 
விட தங்கள்‌ சரீரத்தின்‌ மீது அதிக பற்றுவைத்து 
எண்ணக்கூடாத பாவங்களைக்‌ கட்டிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 
இப்படிப்பட்ட பாவிகளுடைய சரீரம்‌ அனுபவித்த 
பொல்லாத சந்தோஷத்திற்குப்‌ பரிகாரம்‌ பண்ணவே , 
யேசுநாதருடைய மாசில்லாத திருச்சரீரத்திற்கு இப்பேர்ப்‌ 
பட்ட கொடிய வேதனை வந்தது. ஆகையால்‌ பாவிகளே, 
யேசுநாதருக்கு வந்த வேதனைகளுக்கு நீங்கள்‌ செய்த 
பாவங்கள்‌ காரணமாயிருக்கிறதால்‌ உங்கள்‌ பாவங்களுக்கு 


63 


மெத்தவும்‌ மனஸ்தாபமாயிருப்பதும்‌ தவிர இனிமேல்‌ பாவஞ்‌ 
செய்கிறதற்கு நினைவு வந்தால்‌ யேசுநாதர்‌ பட்ட அகோர 
வேதனையை நினைத்து அந்தப்‌ பொல்லாத நினைவுக்கு 
இடங்கொடாமல்‌ உடனே தள்ள வேண்டும்‌. 


ஜெர்மனி தேசத்தில்‌ பேதுரு என்கிற ஒரு குரு 
இருந்தார்‌. அங்கே அநேகம்‌ புதுமைகளை செய்ததால்‌ 
அநேகம்‌ போர்கள்‌ அவரைத்‌ தோத்திரம்‌ செய்தார்கள்‌. 
இப்படிப்பட்ட புகழ்‌ மொழிகள்‌ ஒரு நாள்‌ ஒரு பிரபுவின்‌ 
காதில்‌ விழுந்ததால்‌ அவன்‌ பூலோக பாக்கியத்தின்‌ பேரில்‌ 
மிகவும்‌ ஆசையாயிருந்தாலும்‌, மோட்சத்துக்குப்‌ போக 
எளிதான வழி என்னவென்று இந்தக்‌ குருவானவரைக்‌ 
கேட்டான்‌. இந்தப்‌ பிரபு தன்‌ சரிரத்துக்கு இன்பம்‌ வருவிக்க 
விரும்புகிறான்‌. தபசு செய்ய மனதில்லையென்று 
குருவானவர்‌ அறிந்ததால்‌ அவனைப்‌ பார்த்து: 
மோட்சத்துக்குப்‌ போகிற எளிதான வழி ஏதென்றால்‌ 
பூலோகத்தின்‌ இன்பத்தை உன்‌ சரீரம்‌ அனுபவிக்கிறபோது 
நீ நினைக்க வேண்டியதாவது: என்‌ சரீரத்துக்கு இன்பம்‌ 
தருகிற எதுவும்‌ யேசுநாதருடைய திருச்சரீரத்திற்கு சொல்ல 
முடியாத வேதனையாயிருக்கிறது. இது நியாயமல்ல. என்‌ 
சரீரம்‌ பாவச்சரீரம்‌. அவருடைய சரீரம்‌ மாசில்லாத சரீரமா 
யிருக்கிறதுமல்லாமல்‌, அவர்‌ ஆண்டவர்‌, நான்‌ அடிமை 
யென்று அடிக்கடி நினைக்க வேண்டும்‌. இப்படி 
நினைத்தால்‌ மோட்‌ சத்துக்குப்‌ போகிற எளிதான வழி உன்‌ 
கையிலிருக்கிறது என்று திருவுளம்‌ பற்றினார்‌. 


இந்த நல்ல புத்திகளெல்லாம்‌ பிரபு கேட்டுத்‌ 
துவக்கத்தில்‌ இது சிறிய காரியமென்று நினைத்ததால்‌ மற்ற 
பிரபுக்களோடு அந்தக்‌ குருவானவரைப்‌ பரிகாசம்‌ பண்ணிப்‌ 
பேசிக்கொண்டிருந்தான்‌. பிறகு இவன்‌ தன்‌ சரீரத்துக்கு 
இன்பம்‌ வருவிக்கிற போது குருவானவர்‌ சொன்ன படியே 
யேசுநாதருக்கு அடியால்‌ வந்த வேதனையைப்‌ பற்றி 
நினைத்தான்‌. இந்த நினைவால்‌ அவனுக்கு மெள்ள மெள்ள 


64 


நல்லமனது வந்தது. அதெப்படியெனில்‌ தன்‌ சரீரத்தின்‌ 
பேரில்‌ அவன்‌ அதிக பற்றுக்‌ கொண்டிருந்தாலும்‌ 
குருவானவர்‌ சொன்ன ஞான உபாயத்தால்‌ தான்‌ செய்த 
பாவத்துக்காகத்‌ தன்‌ சரீரத்தைக்‌ கீழ்ப்படுத்த தபசு செய்ய 
மனது வந்தது. அப்படியே பாவத்தால்‌ வருகிற சந்தோஷத்தை 
விட்டுச்‌ சாகுமட்டும்‌ கடின தபசு செய்தான்‌. யேசுநாதர்‌ 
எனக்காக அநுபவித்த வேதனையை அடிக்கடி 
நினைத்ததால்‌ எனக்கு இந்த நல்ல மனது வந்தது என்று 
அந்தப்‌ பிரபு எப்போதும்‌ சொல்லி வருவான்‌. 


சகோதரரே, அந்த பிரபுவுக்கு எப்படி நல்ல மனது 
வந்ததோ அப்படியே உங்களுக்கும்‌ நல்ல மனது வர 
வேண்டும்‌. ஆகையால்‌ பசாசின்‌ தந்திரத்தால்‌ பாவத்தின்‌ 
மூலம்‌ உங்கள்‌ சரீரத்துக்கு இன்பம்‌ வருவிக்கப்‌ பொல்லாத 
ஆசை வரும்போதெல்லாம்‌ யேசுநாதருக்கு அடியால்‌ வந்த 
வேதனைகளை நினைத்து அந்த ஆகாத நினைவைத்‌ தள்ள 
வேண்டும்‌. அதற்கு நினைக்கத்தக்கதாவது: “எனக்காக என்‌ 
ஆண்டவரின்‌ சரீரத்துக்கு அப்பேர்ப்பட்ட வேதனையுண்டா 
யிற்றே. அடிமையான என்‌ சரீரத்துக்குப்‌ பாவத்தின்‌ 
சந்தோஷம்‌ வருவிக்கலாமோ. யேசுநாதருடைய மாசில்லாத 
சரீரத்துக்கு இத்தனை அடி காயம்‌ வந்த போது பாவியான 
என்‌ சரீரம்‌ பாவத்தினுடைய சந்தோஷம்‌ அனுபவிக்குமோ. 
இந்த அநியாயமுண்டோ!' என்று நினைக்க வேண்டும்‌. 
இப்படி அடிக்கடி நினைத்தால்‌ நீங்கள்‌ செய்த பாவத்திற்கு 
தபசு செய்ய மனது வருகிறதுமல்லாமல்‌, உங்கள்‌ 
சா£ரத்துக்குப்‌ பாவத்தின்‌ சந்தோஷம்‌ வருவிக்க வேண்டு 
மென்கிற ஆசை மெள்ளமெள்ள நீங்கிப்‌ போகும்‌. 


்‌ ன்‌ EAR 
1, 


ப 


<3 


0 


ஸ்வீடன்‌) 


( 


பிரிஜித்தம்மாள்‌ 


அர்ச்‌ 


65 
14-ம்‌ புதுமை 


யேசுநாதருக்கு உண்டான இதர உபாதைகள்‌. 


விவசாயி உழுகிற பூமி பிளந்து போகிறாற்‌ போல்‌ 
சேவகர்‌ யேசுநாதரை நிஷ்டூரத்தோடு அடித்ததால்‌ 
அவருடைய முதுகின்‌ மாமிசம்‌ பிளந்து போயிற்றென்று 
போன தியானத்தில்‌ கேட்டீர்கள்‌. பிறகு யேசுநாதருக்கு 
வந்த ஆக்கினையாலுண்டான மற்றும்‌ பல உபாதைகளைப்‌ 
பற்றி இப்போது தியானிப்போம்‌. பாவிகளான யூதர்கள்‌ 
நிஷ்டூரத்தோடு கர்த்தரை அடித்ததால்‌ முள்ளின்‌ மேல்‌ 
விழுந்த சேலையைத்‌ தீவிரமாய்‌ இழுத்தால்‌ துண்டு 
துண்டாய்ப்‌ பிய்ந்து போகிறாற்‌ போல்‌ ஆண்டவருடைய 
மாமிசம்‌ துண்டு துண்டாய்ப்‌ பிய்ந்துக்‌ கீழே விழுந்தது. 

இது தவிர அடியின்‌ நிஷ்டூரத்தால்‌ ஆண்டவருடைய 
திரு இரத்தம்‌ மிகுதியாய்ப்‌ புறப்பட்டது. இதனால்‌ கர்த்தரை 
அடித்த கருவிகளும்‌ இந்தச்சேவகருடைய முகம்‌ கை 
கால்களும்‌ இரத்தமயமாய்க்‌ காட்சியளித்தன. அதல்லாமல்‌ 
தரையில்‌ இரத்தம்‌ ஆறாய்‌ ஓடிற்று. அந்த இரத்தமெல்லாம்‌ 
ஆண்டவருடைய திரு இரத்தம்‌ தானே. இவ்வளவு இரத்தம்‌ 
அந்த அடிகளாலே புறப்பட்டுச்‌ சிந்தினதால்‌ கர்த்தர்‌ வெகு 
வேதனை அநுபவித்தார்‌. அவர்‌ சரீரம்‌ அநுபவித்த 
வேதனையைவிட அவர்‌ திரு ஆத்துமம்‌ வியாகுலத்தால்‌ 
அதிக வேதனை அநுபவித்தது. அந்த வியாகுலம்‌ 
ஏதென்றால்‌ கர்த்தருடைய அடிகளையும்‌, இரத்தத்தையும்‌ 
தமது தாயார்‌ பார்த்து இவ்வளவு வேதனை அநுபவிக்கிறார்‌ 
களே என்று மெத்த வியாகுலப்பட்டார்‌. ஆகையால்‌ அந்தச்‌ 
சமயத்தில தமது தாயாருக்கு எம்மாத்திரம்‌ துக்கம்‌ 
இருந்ததோ அதைவிட அதிகமாய்‌ யேசுநாதர்‌ தம்முடைய 
தாயாரைக்‌ குறித்துத்‌ துக்கப்பட்டார்‌. அப்போது தேவமாதா 
அநுபவித்த வியாகுலம்‌ வருணிக்குந்‌ தரமன்று. 


66 


அந்த ஆண்டவள்‌ தாமே அர்ச்‌. பிரிஜித்தம்மாளுக்குத்‌ 
தரிசனம்‌ தந்து சொன்னதாவது: சேவகர்‌ நிஷ்டூரத்தோடு 
என்‌ திருக்குமாரனை அடிக்கிறபோது அந்த அடியின்‌ 
வேகத்தை நான்‌ கண்டு வியாகுலத்தால்‌ களைத்துத்‌ 
தரையில்‌ விழுந்தேன்‌. அப்போது என்‌ திருக்குமாரனின்‌ 
முதுகிலே மாமிசமெல்லாம்‌ சின்னாபின்னமாகப்‌ பிய்த்து 
தொங்குகிறதையும்‌ எலும்பு தெரிகிறதையும்‌ கண்டேன்‌ 
என்று திருவுளம்‌ பற்றினார்கள்‌. இதனால்‌ அந்தச்சமயத்தில்‌ 
தேவமாதா எவ்வளவு துக்கமாயிருந்தாள்‌ என்று வாக்கால்‌ 
சொல்லக்கூடாது. ஆனால்‌ ஆற்றுத்தண்ணீர்‌ கடைசியில்‌ 
சமுத்திரத்தில்‌ சேருகிறாற்‌ போல்‌ தேவமாதவினுடைய 
வியாகுலமெல்லாம்‌ யேசுநாதருடைய துக்கச்‌ சமுத்திரத்தில்‌ 
போய்ச்‌ சேர்ந்தது. 

இதனால்‌ கர்த்தர்‌ அடிப்பட்ட சமயத்தில்‌ ஆத்துமத்‌ 
திலும்‌ சரீரத்திலும்‌ மிகவும்‌ வேதனை அநுபவித்தார்‌. மேலும்‌ 
யேசுநாதரைச்‌ சுற்றி நின்ற சேவகருள்‌ இரக்கமுள்ள ஒருவன்‌ 
அந்த ஆக்கினை அடி மிஞ்சாதபடி யேசுநாதரைக்‌ 
கட்டியிருந்த கற்றூணின்‌ அருகில்‌ போய்க்‌ கயிற்றை ஒரு 
கத்தியால்‌ அறுத்தவுடனே பலவீனத்தால்‌ ஆண்டவர்‌ 
இரத்தம்‌ தோய்ந்திருந்தவிடத்திலே தான்‌ விழுந்தார்‌. விழுந்து' 
கிடக்கிற போது சுற்றி நிற்கிறவர்களுள்‌ அவருக்கு ஒருவரும்‌ 
உதவி செய்ய மனதில்லாமல்‌ போயிற்று. தேவமாதா அந்தச்‌ 
சமயத்தில்‌ தம்முடைய திருக்குமாரனுக்கு உதவி செய்ய 
ஆசையாயிருந்தாலும்‌ அதற்கு யூதர்‌ சம்மதிக்கவில்லை. 
ஆகையால்‌ யேசுநாதர்‌ ஒரு உதவியுமில்லாமல்‌ கீழே கிடக்கிற 
போது உடையில்லாததால்‌ வெட்கத்தால்‌ தம்‌ உடையை 
மேலே போட்டுக்‌ கொள்ள விரும்பியதால்‌, சற்று தூரத்தில்‌ 
கிடந்த தமது உடைகளின்‌ அருகில்‌ போகத்‌ தமது முதுகில்‌ 
இருந்த காயத்தின்‌ மிகுந்த வலியால்‌ எழுந்திருக்க 
மாட்டாமல்‌ இரண்டு கைகளையும்‌ ஊன்றித்‌ தவழ்ந்துக்‌ 
கொண்டு போனாரென்று ஆண்டவர்‌ தாமே ஒரு 


67 


மகாத்துமாவுக்கு அறிவித்தார்‌. இப்படி அங்கே சேர்ந்த பிறகு 
வேறு உதவியில்லாமல்‌ அந்த வஸ்திரத்தை எடுத்துப்‌ 
போட்டுக்‌ கொண்டார்‌. உடனே அந்த வஸ்திரம்‌ 
காயத்தோடு ஒட்டிக்கொண்டது. 


கிறிஸ்‌ துவர்களே, சர்க்கார்‌ யாதொரு குற்றவாளியை 
கடினமாய்‌ அடிக்கச்‌ சொல்லியிருக்க அந்த அடியினால்‌ 
காயங்கள்‌ ஏற்படுமாயின்‌ இரக்கப்பட்டு காயங்களைக்‌ கட்டச்‌ 
சொல்வார்கள்‌. ஏனென்றால்‌ அந்தக்‌ காயங்களைக்‌ 
கட்டாதிருந்தால்‌ வலி அதிகம்‌ உண்டாயிருக்கும்‌. 
யூதருக்கோவெனில்‌ அற்ப இரக்கம்‌ முதலாய்‌ யேசுநாதர்‌ 
பேரில்‌ இல்லாமற்‌ போயிற்று. ஆண்டவர்‌ இத்தனை 
காயங்களோடு இருந்தாலும்‌ ஒருவனாகிலும்‌ அவைகளைக்‌ 
கட்டாமல்‌, கீழே பரவியிருக்கிற தமது இரத்தத்திலே தானே 
கிடந்தார்‌. கர்த்தர்‌ இப்படி மிகுந்த காயத்தோடு கிடக்கிறதை 
அந்நாளிலே நீங்கள்‌ கண்டால்‌ சந்தேகமில்லாமல்‌ உங்கள்‌ 
கையால்‌ அந்தக்‌ காயங்களைக்‌ கட்டி யேசுநாதருக்கு உதவி 
செய்ய துணிந்திருப்பீர்கள்‌. ஆனால்‌ அந்த நல்ல 
புண்ணியத்தைச்‌ சம்பாதிக்க அந்தக்‌ காலத்தில்‌ உங்களால்‌ 
கூடாது போனாலும்‌ ஆதரவற்ற யாதொரு தரித்திரனுடைய 
புண்‌ காயங்களைக்‌ கட்டினால்‌ அப்போது நீங்கள்‌ யேசு 
நாதருக்குத்‌ தானே காயங்‌ கட்டுகிறாற்‌ போல்‌ ஆயிற்றென்று 
சுவிசேஷத்தில்‌ விளக்கப்பட்டுள்ள து. 

அடிகளால்‌ கர்த்தருடைய திரு இரத்தம்‌ மிகுதியாய்ச்‌ 
சித்தப்பட்டதென்று சொன்னோமே. இதனால்‌ நீங்கள்‌ இந்த 
அடிகளுக்குக்‌ காரணமாயிருந்த பாவங்களுக்குப்‌ பயப்படுவது 
மல்லாமல்‌ விசேஷமாய்‌ மோகப்பாவத்துக்குப்பயந்து நடக்க 
வேண்டும்‌. அதேனென்றால்‌ யாதொரு குற்றவாளிக்கு 
ஆக்கினையிட்டால்‌ அந்த ஆக்கினையாலும்‌ அதனால்‌ 
சிந்தின இரத்தத்தை நீங்கள்‌ கண்டதன்‌ பயனாக 
வென்கிலும்‌, அந்தக்‌ குற்றஞ்‌ செய்யப்படுவீர்களல்லவோ. 
இதைவிட யேசுநாதர்‌ சிந்தின திரு இரத்தம்‌ புறத்தியார்‌ 


68 


பாவத்துக்காக அவர்‌ பட்ட அடியால்‌ சிந்தப்பட்டிருக்க 
நீங்கள்‌ மறுபடியும்‌ மோகப்பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொண்ட 
தால்‌ பாவிகளான உங்களுக்கு எம்மாத்திரம்‌ ஆக்கினை 
வருமென்று நினைத்துப்‌ பாவத்துக்குப்‌ பயந்து நடக்க 
வேண்டும்‌. 

மேலும்‌ தேவமாதா வியாகுலத்தால்‌ களைத்துக்‌ கீழே 
விழுந்தார்கள்‌ என்று சொன்னோமே. ஐயையோ வியாகுல 
மாதாவே, என்‌ ஆத்துமத்துக்காக இத்தனை வேதனை 
அனுபவித்தீரென்று நினைத்துத்‌ தேவரீருக்குத்‌ தோத்திரஞ்‌ 
செய்கிறேன்‌. கடைசியில்‌ அடிகளால்‌ ஆண்டவருக்கு 
உண்டான திரு இரத்தம்‌ ஒரு வெள்ளம்‌ போல்‌ ஓடின 
தென்று சொன்னோமே. நீங்கள்‌ முன்‌ செய்த பாவத்தால்‌ 
உங்கள்‌ ஆத்துமத்துக்கு ஸ்நானமாக அந்த இரத்தம்‌ 
புறப்பட்டது. உங்கள்‌ பேரில்‌ யேசுநாதர்‌ இவ்வளவு அன்பு 
செலுத்துவதைக்‌ கண்டு நீங்கள்‌ பிரதியன்பு செலுத்த 
வேண்டாமோ. 


ரோமாபுரியில்‌ பூர்வகாலத்தில்‌ அரசுபுரிந்த கொன்ஸ்‌ 
தாந்தீன்‌ அரசன்‌ இன்னும்‌ புறமதத்தானாக இருக்கையில்‌ 
கனமான வியாதி தீராமல்‌ அநேகங்‌ குழந்தைகளை 
கழுத்தறுத்து அந்த இரத்தமெல்லாம்‌ ஒரு தொட்டியில்‌ 
ஊற்றி அதில்‌ அரசன்‌ ஸ்நானஞ்செய்தால்‌ குணமாகு 
மென்று சொன்னார்கள்‌. அப்படியே மறுநாள்‌ சில 
குழந்தைகளைக்‌ கட்டாயமாய்க்‌ கொல்லக்‌ குறிவைக்கச்‌ 
சொல்லி சேவகர்களுக்கு அரசன்‌ கட்டளையிட்டான்‌. 
இப்படியிருக்கையில்‌ அந்த இராத்திரி அரசன்‌ நித்திரை 
செய்கிறபோது அர்ச்‌. இராயப்பர்‌, சின்னப்பர்‌ இருவரும்‌ 
தரிசனத்தில்‌ தோன்றி மாசில்லாத குழந்தைகளைக்‌ 
கொன்று நீ நினைத்த நிஷ்டூரமான ஸ்நானஞ்‌ செய்யாமல்‌, 
சர்வேசுரனுடைய வேதம்‌ போதிக்கும்‌ குருவின்‌ கையால்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றால்‌ உன்‌ ஆத்துமத்துக்கும்‌ 
சரீரத்துக்கும்‌ ஆரோக்கியம்‌ வரும்‌ என்று சொன்னார்கள்‌. 


69 


அரசன்‌ தான்‌ நினைத்த அந்த கோர இரத்த ஸ்நானம்‌ 
செய்யாமல்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றான்‌. அதனால்‌ 
அவனுடைய ஆத்துமம்‌ சுத்தமாகிச்‌ சரீரத்துக்கும்‌ 
ஆரோக்கியம்‌ வந்தது. 


சகோதரரே, அரசன்‌ குறித்த குழந்தைகளின்‌ 
இரத்தத்தால்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ அரசனுக்கு ஆரோக்கியம்‌ 
வந்திருக்குமோயாகில்‌ அவன்‌ அந்த இரத்தத்தைப்‌ பெறுவித்த 
மனிதர்‌ பேரில்‌ சந்தேகமில்லாமல்‌ பட்சமாயிருப்பான்‌. 
அதைவிட நாம்‌ எல்லோரும்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ அதிக 
அன்பும்‌ பக்தியும்‌ கொண்டிருந்தல்‌ வேண்டும்‌. அதேதென்‌ 
றால்‌ நம்முடைய ஆத்துமம்‌ புனித ஸ்நானம்‌ பெறுவதற்காக 
கர்த்தர்‌ திரு இரத்தம்‌ சிந்தினார்‌. இது தவிர மேற்கூறிய 
சம்பவத்தில்‌ அரசனுக்கு ஆரோக்கியம்‌ வரத்தக்கதாகப்‌ தன்‌ 
பிரசைகளின்‌ இரத்தம்‌ சிந்தப்பட்டால்‌ இது பெரிய 
விஷயமல்ல என்று அநேகம்‌ பேர்கள்‌ நினைத்திருக்கிறார்கள்‌. 
ஆனால்‌ ஒரு அடிமைக்கு ஆரோக்கியம்‌ வரத்தக்கதாக 
ஸ்நானம்‌ செய்விக்கத்‌ தன்னுடைய எசமானாகிய அரசனின்‌ 
இரத்தஞ்‌ சிந்த வேண்டுமென்று கனவிலும்‌ கருதுவார்‌ 
களோ? அதற்கு எந்த அரசன்‌ சம்மதிப்பான்‌? ஆகிலும்‌ 
யேசுநாதர்‌ ராஜாதி ராஜன்‌ நாமெல்லோரும்‌ அவருடைய 
அடிமைகள்‌. இப்படியிருக்கையில்‌ நமது ஆத்துமத்துக்கு 
ஞான ஆரோக்கியம்‌ வரத்தக்கதாக யேசுநாதர்‌ தம்முடைய 
திரு இரத்தம்‌ சிந்த சம்மதித்தார்‌. இத்தகைய அபூர்வமான 
அன்பைக்‌ கண்டு எல்லோரும்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ மிகுந்த 
பக்தியாயிருக்க வேண்டும்‌. 


70 
15-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ பரிகாச அரசனாக நிந்திக்கப்பட்ட து. 


யேசுநாதர்‌ அடிப்பட்ட பிற்பாடு அந்த அடிகளால்‌ 
உண்டான காயங்களைக்‌ காட்டிலும்‌ வேறு உதவியில்லா 
மலும்‌, தரையில்‌ தம்முடைய இரத்தத்தில்‌ விழுந்து கிடந்தார்‌ 
என்பதை போன வெள்ளிக்கிழமை தியானித்தோம்‌. அதன்‌ 
பிறகு யேசுநாதருக்கு வந்த அவமானங்களைப்‌ பற்றி இன்று 
தியானிப்போம்‌. 


படைவீரர்கள்‌ கர்த்தரை பரிகாசம்‌ செய்யத்‌ திட்டம்‌ 
பண்ணி பரிகாச அரசனாக ஸ்தாபித்தார்கள்‌. அந்த 
நாட்டிலிருந்த அரசனுடைய அடையாளங்களாவன: 
திரேகத்தின்‌ மேல்‌ நல்ல சிகப்பு சால்வையும்‌, தலையில்‌ 
மாணிக்கம்‌ பதிக்கப்பெற்ற தங்க முடியும்‌, கையில்‌ 
வெள்ளியால்‌ செய்யப்பட்ட செங்கோலும்‌ ஆகிய இந்த 
மூன்றும்‌ அடையாளங்கள்‌ அரசனுக்குள்ளவை. இதற்கு 
சிலேடையாகப்‌ பீற்றல்‌ சிவப்பு சால்வையும்‌, முள்ளால்‌ ஒரு 
முடியும்‌, ஒரு மூங்கிற்‌ கோலும்‌ சேவகர்‌ சம்பாதித்து 
சேசுநாதரிடம்‌ கொண்டு வந்து அவருடைய சரீரத்தின்‌ 
மேல்‌ பழைய பீற்றல்‌ சால்வை யைப்போடத்தக்கதாக அவர்‌ 
மேல்‌ முன்‌ போட்டிருந்த உடையைக்‌ கழற்றினர்‌. அந்த 
வஸ்திரத்தை அவர்கள்‌ கழற்றுகிற போது ஆண்டவர்‌ 
சொல்லமுடியாத வேதனை அனுபவித்தார்‌. அதெப்படி 
யென்றால்‌ யேசுநாதர்‌ பட்ட அடிகளால்‌ அவருடைய 
சரீரமெல்லாம்‌ காயமாகிப்‌ போயிருந்தது. அந்த காயத்தின்‌ 
மேல்‌ அவர்‌ வஸ்திரத்தைப்‌ போட்டுக்‌ கொண்டபடியால்‌ 
அது காயத்தோடு ஒட்டிக்‌ கொண்டது. அதை யூதர்கள்‌ 
கழற்றுகிற போது தோலுரிக்கிறாற்‌ போல்‌ உரித்தார்கள்‌. 
பிறகு பழைய சால்வையை மேலே போர்த்தினார்கள்‌. சுற்றி 
நிற்கிறவர்கள்‌ அதைக்‌ கண்டு பரிகாசம்‌ செய்து, சிரித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 


71 


பின்னர்‌ சேவகர்‌ முள்ளால்‌ ஒரு முடியைச்‌ செய்து 
யேசுநாதருடைய திருத்தலையின்‌ மேல்‌ பரிகாசத்தோடு 
சூட்டினார்கள்‌. இதல்லாமல்‌ அவர்கள்‌ ஆண்டவருடைய 
திருக்கையில்‌ மூங்கிற்‌ கோலைச்‌ செங்கோலுக்குப்‌ பதிலாகக்‌ 
. கொடுத்தார்கள்‌. யேசுநாதர்‌ அதைவாங்கிக்‌ கொண்டு 
பரிகாச இராசாவிற்குரிய இந்த அடையாளங்களால்‌ 
ஏற்பட்ட அவமானத்தைப்‌ பொறுமையோடு அனுபவித்தார்‌. 
படைவீரர்கள்‌ யேசுநாதர்‌ முன்பாக ஒரு முழங்காலால்‌ 
பணிந்து பரிகாசமாக “யூதரின்‌ அரசே, வாழ்க! என்று 
சொல்லி யேசுநாதருடைய திருக்கையில்‌ மூங்கிற்‌ கோலால்‌ 
அவருடைய திருத்‌ தலையில்‌ அடித்தார்கள்‌. 

கிறிஸ்துவர்களே, இப்படிப்பட்ட பரிகாசஞ்‌ செய்யப்‌ 
பட்டவர்‌ யார்‌? கோடானகோடி சம்மனசுகளால்‌ 
வணங்கப்பட்ட ராஜாதி ராஜாவல்லவோ. ஆனால்‌ 
உனக்காக இந்தப்‌ பெரிய ஆண்டவர்‌ இவ்வாறு பரிகாசஞ்‌ 
செய்யப்பட சித்தமானார்‌. ஆதலால்‌ நீ மகிமையுள்ளவனா 
யிருந்தாலும்‌, பிறரோ உனது பந்துக்களோ பரிகாசஞ்‌ 
செய்தால்‌ அதைச்‌ சட்டைப்‌ பண்ணாதே. 


பாவியான அந்த ராணுவ வீரர்கள்‌ யேசுநாதரைப்‌ 
பார்த்து அரசே! வாழ்க! வாழ்கவென்று நிந்தா ஸ்துதி 
வார்த்தைகள்‌ சொல்லுகிற போதே கர்த்தரை அடித்தார்கள்‌. 
இவ்வாறே சில கிறிஸ்துவர்கள்‌ செய்கிறார்கள்‌. 
எப்படியெனில்‌ சிலர்‌ யேசுநூதரைப்‌ பார்த்து: என்‌ சீவியமே, 
என்‌ ஆண்டவரே, என்‌ மதுரமே, என்‌ இராசாவே 
என்றெல்லாஞ்‌ சொல்லுவார்கள்‌. பிற்பாடு யேசுநாதருக்குப்‌ 
பொருந்தாத பாவங்களைக்‌ கிரியைகளினால்‌ கட்டிக்‌ 
கொள்ளுவார்கள்‌. நீங்கள்‌ இப்படி நடக்க வேண்டாம்‌. 
யேசுநாதர்‌ உங்களுடைய மெய்யான அரசரென்று 
வாக்கினாலேயும்‌, கிரியையிலேயுங்‌ காண்பிக்க வேண்டும்‌. 
பாவிகளான யூதர்கள்‌ யேசுநாதர்‌ கையில்‌ மிகவும்‌ 
மெல்லியதோர்‌ மூங்கிற்‌ கோலைக்‌ கொடுத்தார்கள்‌. 


ர்க 


அதேனென்றால்‌ பூலோகத்தின்‌ நன்மை மெல்லிய மூங்கிற்‌ 
கோல்‌ போல இருக்கும்‌. இதற்கு அர்த்தம்‌ ஏதென்றால்‌ 
பலவீனமுள்ள ஒருவன்‌ அந்த வகை மூங்கிற்‌ கோலை 
அதிக பலத்தோடு கீழே ஊன்றினால்‌ அது முறிந்து போய்‌ 
அவன்‌ கீழே விழுகிறதற்குக்‌ காரணமாயிருப்பதுமல்லாமல்‌ 
முறிந்து சிம்பினால்‌ அவன்‌ கையில்‌ காயமும்‌ ஏற்படும்‌. 
அப்படியே நீ அழிவுள்ள இவ்வுலகத்தின்‌ பாக்கியத்தின்‌ 
பேரில்‌ நம்பிக்கை வைத்தால்‌ உனக்குப்‌ பொல்லாப்பு 
வருவதேயல்லாமல்‌ நன்மை வருவதில்லை. உலக 
மகிமையால்‌ புத்தி மயங்கி மோகபாவத்தில்‌ விழுந்தால்‌ 
எத்தனை பேர்களுக்கு, அபகீர்த்தி, துக்கம்‌, வியாதி வந்த 
தென்று நீங்களும்‌ நன்றாய்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. இதனால்‌ 
இப்படிப்பட்ட மூங்கிலுக்கு ஒப்பான பாக்கியத்தை நீங்கள்‌ 
நம்ப வேண்டாம்‌. 
மனிதர்‌ ஆங்காரத்தால்‌ செய்த பாவங்களை யேசுநாதர்‌ 
தீர்க்கத்‌ தக்கதாக அவருடைய திருத்தலைமேல்‌ அந்த 
முள்முடி இருக்கிறதென்று நீங்கள்‌ நினைத்து 
ஆங்காரத்துக்கு இடங்‌ கொடுக்க வேண்டாம்‌. இதன்றி 
பாவிகளான யூதர்கள்‌ யேசுநாதருடைய காயத்தோடு 
ஒட்டினவஸ்திரத்தைக்‌ கழற்றிய போது ஆண்டவர்‌ வெகு 
வேதனை அனுபவித்தாரென்று நினைத்து அதைக்குறித்து 
உங்கள்‌ பொல்லாத ஆசை, கோபம்‌ போன்ற ஆகாத 
குணங்களாகிய போர்வையைத்‌ தள்ளுகிறதற்குக்‌ 
கஷ்டமுண்டானாலும்‌ இக்குணங்களைத்‌ தள்ள வேண்டும்‌. 
கடைசியில்‌ அந்த துஷ்ட யூதர்கள்‌ யேசுநாதருடைய 
திருச்சரீரத்தில்‌ இத்தனைக்‌ காயங்களைக்‌ கண்டும்‌ 
இரக்கமில்லாமல்‌ திரும்பவும்‌ முள்முடியால்‌ அதிக வேதனை 
வருவித்ததை நீங்கள்‌ கேட்கையில்‌ கர்த்தருடைய 
சத்துருக்கள்‌ மீது உங்களுக்குக்‌ கோபம்‌ வந்து, அவர்களைத்‌ 
தண்டிக்கிறதற்கு ஆசைப்படுவீர்கள்‌ என்பதற்குச்‌ சந்தேக 
ல்லை. ஆனால்‌ அவர்களைத்‌ தண்டித்தால்‌ பிரயோசனம்‌ 


73 


என்ன? அவர்கள்‌ மீது உங்களுக்கு வந்த கோபமெல்லாம்‌ 
நீங்கள்‌ செய்த பாவங்கள்‌ பேரில்‌ வைத்தால்‌ அதிக 
பிரயோசனம்‌ உங்களுக்கு வருவதுமல்லாமல்‌ அது 
நியாயமாயிருக்கும்‌. 

பிரான்சு தேசத்தில்‌ முற்காலத்தில்‌ க்ளோவீன்‌ என்கிற 
ஒரு பெரிய அரசர்‌ இருந்தார்‌. இவருக்கு ஒரு பெரிய 
மேற்றிராணியார்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட வரலாறு களைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்கையில்‌ யூதர்‌ யேசுநாதருக்கு 
வேதனை மேல்‌ வேதனை வருவித்தார்களென்று விவரமாய்‌ 
வெளிப்படுத்தினார்‌. அப்போது அரசன்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ 
மெத்தப்‌ பக்தியாயிருந்ததால்‌ அழுகையோடு அந்தச்‌ 
சேதியெல்லாம்‌ கேட்டு மேற்றிராணியைப்‌ பார்த்து 
கோபத்தோடு சொன்னதாவது: நமது ஆண்டவருடைய 
சத்துருக்களாகிய இந்தப்‌ பொல்லாத யூதர்கள்‌ எந்த 
நாட்டிலே இருக்கிறார்கள்‌? நாம்‌ நம்முடைய படையோடு 
கூட அவர்கள்‌ இருக்கிற ஸ்தலத்துக்குப்‌ போய்‌ அவர்கள்‌ 
இராச்சியங்களைப்‌ பிடித்து அவர்கள்‌ எல்லோரையும்‌ 
கொன்று போடுவோமென்று மகா துணிவோடு 
சொன்னார்‌. மாகாத்துமாவான மேற்றாணியார்‌ அரசரின்‌ 
கோபத்தைக்‌ கண்டு தாழ்ச்சி என்கிற புண்ணியம்‌ 
அவருக்கிருந்ததால்‌ தம்முடைய புத்தியைக்‌ கேட்பாரென்று 
நினைத்து அவரைப்‌ பார்த்து இராசாவே யேசுநாதருடைய 
சத்துருக்கள்‌ உம்முடைய அரண்மனைக்குள்ளே தானே 
இருக்கிறார்கள்‌ என்று சொன்னார்‌. அந்த வார்த்தை 
அரசரின்‌ காதில்‌ விழுந்தவுடனே முன்னை யைவிட 
அவருக்கு அதிக கோபம்‌ வந்தது; ஐயோ! கர்த்தருடைய 
சத்துருக்கள்‌ நமது அரண்மனையில்‌ இருக்கிறார்களோ, 
அவர்கள்‌ யார்‌? எங்கே எல்லோரையும்‌ இப்போதே 
கொல்லுவோம்‌ என்று சொன்னார்‌. 

அதற்கு அந்த மேற்றிராணியார்‌ சொன்னதாவது: 
இராச ஈவே, அவரவர்‌ செய்த பாவந்தானே யேசுநாதருடைய 


74 


சத்துருக்கள்‌. அதேனென்றால்‌, யேசுநாதருக்கு வந்த 
வேதனைகளுக்குக்‌ காரணம்‌ பாவங்களென்று சொன்னார்‌. 
இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அரசன்‌ உடனே 
கண்டுபிடித்துப்‌ பேசாதிருந்ததுமல்லாமல்‌ யூதர்‌ மீது தமக்கு 
வந்த கோபத்தையெல்லாம்‌ தம்முடைய பாவத்தின்‌ பேரில்‌ 
வைத்து கடின தபசு செய்தார்‌. 


சகோதரரே, இந்த அரசர்‌ செய்ததைப்‌ போல்‌ 
யேசுநாதருடைய சத்தருக்களான யூதர்‌ மீது உங்கள்‌ மனதில்‌ 
தோன்றும்‌ பகை வர்மம்‌ எல்லாம்‌ நீங்கள்‌ செய்த பாவங்கள்‌ 
பேரில்‌ வைத்து அவற்றிற்குத்‌ தபசு செய்யுங்கள்‌. 


16-ம்‌ புதுமை 


முள்முடியால்‌ யேசுநாதர்‌ அனுபவித்த வேதனை. 


துஷ்ட யூதர்கள்‌ யேசுநாதருடைய திருத்தலையின்‌ மேல்‌ 
முள்முடி சூட்டினதால்‌ கர்த்தருக்கு அவமானம்‌ 
வந்ததென்று சொன்னோமே. ஆனால்‌ அந்த முட்களால்‌ 
அவருக்கு வந்த வேதனை காயங்களை இப்போது 
தியானிப்போம்‌. சேவகர்‌ ஆண்டவரை எண்ணப்படாத 
அடியடித்ததால்‌ அவருடைய திருச்‌ சரீரமெல்லாம்‌ 
காயமாய்ப்‌ போயிற்றென்று நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. 
ஆனால்‌ அவருடைய திருச்‌ சிரசுமாத்திரம்‌ காயமில்லா 
மலிருக்கிறதென்று கண்டு சேவகர்‌ இந்த வேற்றுமை 
ஆகாதென்று நினைத்தது போல அதன்‌ மேல்‌ முள்‌ 
முடியைச்‌ சூட்டினார்கள்‌. பிறகு அந்த முட்கள்‌ தலையில்‌ 
பதிந்து இறக்கத்தக்கதாக மூங்கில்‌ தடியால்‌ அந்த முள்முடி 
மேல்‌ அனேகம்‌ அடி அடித்தார்கள்‌. அந்த அடிகளால்‌ 
பெரிய முட்கள்‌ தலையில்‌ பதிந்து எப்பக்கத்திலும்‌ தலையைக்‌ 
காயமாக்கி துளைத்து உள்ளே இறங்கின. இவ்வாறு முட்கள்‌ 


75 


அழுந்தப்பெற்று உள்ளே இறங்கினதால்‌ முள்முடியின்‌ 
மேற்பக்கமாகிற கணுப்புறம்‌ பேர்பாதி நெற்றிமட்டும்‌ 
தணிந்ததென்று தேவமாதா அர்ச்‌. பிரிஜித்தம்மாளுக்கு 
அறிவித்தார்கள்‌. அந்த முட்களுள்‌ அறுபது பெரிய முட்கள்‌ 
தலைக்குள்ளே பாய்ந்தனவென்று சில மகாத்துமாக்களுக்கு 
ஆண்டவர்‌ தாமே அறிவித்தார்‌. அந்த முடியால்‌ ஆண்ட 
வருடைய திருத்தலையைச்‌ சுற்றிலும்‌ எப்பக்கத்திலேயும்‌ 
இரத்தம்‌ புறப்பட்டது. அதனால்‌ கர்த்தருடைய திருமுகமும்‌ 
தாடியும்‌ இரத்தமாய்‌ போயிற்று. 

கிறீஸ்துவர்களே, மோகப்பாவத்தின்‌ பொல்லாத நினை 
வால்‌ மனுஷர்‌ சர்வேசுரனுக்குப்‌ பொருந்தாத எத்தனையோ 
பாவதோஷங்களைக்‌ கட்டிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 
அவைகளுக்குக்‌ கணக்கில்லை. சிலபோர்கள்‌ கிரியையால்‌ 
மோக பாவத்தைச்‌ செய்யக்‌ கூடாதாகிலும்‌ அடிக்கடி 
பொல்லாத நினைவால்‌ பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொள்ளு 
வார்கள்‌. கிரியையால்‌ அந்தப்‌ பாவத்தைச்‌ செய்யச்‌ சிலசமயம்‌ 
அநேகம்‌ விக்கனமிருக்கும்‌. ஆனால்‌ அவ்வகைப்‌ பொல்லாத 
பாவங்களை நினைவு வழியாகக்‌ கட்டிக்‌ கொள்ள அத்தனை 
விக்கனமிராது. இதனால்‌ சில பொல்லாதவர்களுக்கு இரவும்‌ 
பகலும்‌ இடைவிடாமல்‌ அந்த நினைவல்லாதே வேறில்லை. 
அந்த ஆகாத நினைவுக்குப்‌ பிரதான ஸ்தலம்‌ தலையான 
படியால்‌ அப்படிப்பட்ட எண்ணப்படாத பாவங்களுக்குப்‌ 
பரிகாரம்‌ பண்ணுவதற்காக யேசுநாதர்‌ முள்முடியால்‌ 
தம்முடையத்‌ திருத்தலையில்‌ இத்தனை வேதனைகள்‌ 
அனுபவிக்கச்‌ சித்தமானார்‌. நீங்கள்‌ நினைவால்‌ செய்த 
பாவங்களுக்கு மிகுந்த மனஸ்தாபப்பட வேண்டியது 
மல்லாமல்‌ இனிமேல்‌ பொல்லாத நினைவு உங்களுக்கு 
வந்தவுடனே அதைத்‌ தள்ளவேண்டும்‌. 

நீ கண்ணினால்‌ கட்டிக்கொண்ட பாவத்தைத்‌ தீர்க்க 


யேசுநாதரின்‌ திரு விழிகள்‌ தலையிலிருந்து வழிந்தோடிய 
ரத்தத்தால்‌ மூடப்பட்டதை நினைவில்‌ வைத்து, 


76 


வேண்டுமென்று ஆகாத பார்வை பார்க்காதே. அசுசியான 
காட்சிகள்‌ தென்பட்டால்‌ உடனே இமையால்‌ கண்களை 
மூடிக்‌ கொள்ள வேண்டும்‌. அல்லது வேறு பக்கம்‌ திருப்பிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆகாத பார்வை வந்த சமயத்தில்‌ 
கண்களை அடக்கிக்‌ கொள்ளாமல்‌ அநேகர்‌ ஆத்துமத்தை 
யிழந்து சரீரக்‌ கண்‌ தெரியாதவர்களாயிருந்தால்‌ தேவலை 
யென்று நினைத்திருக்கிறோம்‌. 

இது தவிர, ஆண்டவர்‌ தம்முடைய திருக்காதில்‌ தைத்த 
முட்களால்‌ அநுபவித்த வேதனையை நினைத்து காதைக்‌ 
கொண்டு கர்த்தருக்குப்‌ பொருந்தாத பாவங்களாகிய புறணி 
முதலான ஆகாத வார்த்தைகளைப்‌ பிரியத்தோடு கேட்க 
வேண்டாம்‌. கடைசியாய்‌ முள்முடியால்‌ யேசுநாதருக்கு 
எவ்வளவு வேதனை வந்ததென்று நம்மால்‌ ஊகித்துக்‌ 
கொள்ளக்‌ கூடாதிருந்தாலும்‌ ஓரளவிற்காவது அதை 
உணரத்தக்கதாக ஒரு சேதியைக்‌ கேளுங்கள்‌. ஒரு 
குடியான வனுக்கு குதிக்காலிலிருந்த சதை கல்லைப்‌ போல்‌ 
கெட்டியாயிருந்தாலும்‌ அதில்‌ ஒரு பெரிய முள்‌ தைத்தால்‌ 
அவன்‌ சற்றும்‌ நடக்கமாட்டாமல்‌ படுத்திருக்கிறதுந்‌ தவிர 
அந்த வேதனையால்‌ நித்திரையில்லாமல்‌ இரவும்‌, பகலும்‌ 
வருந்துவான்‌. முள்ளால்‌ மனுஷருக்கு மட்டுமல்ல, 
மிருகங்களுக்கும்‌ அகோர வேதனை ஏற்படுகிறது. 


செரசிமு என்கிற ஒரு தபோதனர்‌ காட்டு வழியாக 
போகிற போது ஒரு மிருகம்‌ வேதனையால்‌ அலறுகின்ற 
சப்தத்கைக்‌ கேட்டு அந்தச்‌ சப்தம்‌ வந்த திசையை நோக்கிச்‌ 
சென்றார்‌. அப்போது ஒரு சிங்கம்‌ தம்‌ ஒரு கால்‌ 
நொண்டிக்கொண்டு தமக்கு எதிரில்‌ வருகிறதைக்‌ கண்டார்‌. 
அந்த மிருகத்துக்கு கால்‌ வீங்கிப்‌ போய்‌ வலியால்‌ 
மகாசப்தமாகக்‌ கத்தினது. அந்த முனிவர்‌ இதைக்‌ கண்டு 
அந்தக்‌ காலில்‌ முள்‌ இருக்குமென்று நினைத்து இரக்கத்தால்‌ 
சிங்கத்தின்‌ அருகில்‌ போய்‌ மெள்ள அந்த முள்ளைப்‌ 
பிடுங்கினதால்‌ அதனுடைய வேதனை தீர்ந்தது. 


71 


சகோதரரே, மிருகத்துக்கு ஒரு முள்ளால்‌ இத்தனை 
வேதனை வந்தபோது யேசுநாதர்‌ காலிலல்லவே, 
திருத்தலையில்‌ முட்கள்‌ அழுந்திக்‌ கிடந்தன. அதுவம்‌ 
ஒருமுள்மாத்திரமல்லவே, அநேக முட்கள்‌ இருந்ததால்‌ 
எத்தனை வேதனையென்று தியானிக்க வேண்டும்‌. 
தலைவலியாலேயும்‌, மண்டைக்‌ குத்தலாலேயும்‌ 
எத்தனையோ பேர்‌ நித்திரையில்லாமல்‌ வருத்துவார்கள்‌. 
அத்தனைமுட்களால்‌ யேசுநாதருடைய திருச்சிரசில்‌ குத்தும்‌ 
வலியும்‌ எம்மாத்திரம்‌ இருந்ததென்று நினைக்க வேண்டும்‌. 
யேசுநாதருடைய குதிக்கால்‌ அதிக மிருதுவாயிருந்ததென 
சென்ற வாரத்தியானத்தில்‌ விளக்கினோம்‌. அவர்‌ 
திருப்பாதத்தைவிட அவருடைய கண்விழி எத்தனை 
மிருதுவாயிருக்க வேண்டுமென்று நினைத்தால்‌ அந்த முள்‌ 
அவருக்கு எம்மாத்திரம்‌ வேதனை தந்ததென்று கண்டு 
பிடிக்கலாம்‌. ஆனால்‌ யேசுநாதருடைய பாதந்‌ துவக்கி சிரசு 
மட்டும்‌ அடியாலேயும்‌ முள்ளாலேயும்‌ எண்ணப்படாத 
காயங்களிருந்தாலும்‌ கர்த்தர்‌ முறைப்படாமல்‌ கோபித்துக்‌ 
கொள்ளாமல்‌ அவைகளை மிகவும்‌ பொறுமையோடு 
சகித்தார்‌. ஆகையால்‌ உனக்குத்‌ தலைவலி மண்டைக்குத்தல்‌ 
சரீரத்தில்‌ வியாதி, காயம்‌, புண்கள்‌ உண்டானால்‌ 
அதனால்‌ வருகிற வேதனைகளை முறைப்படாமல்‌, 
தேவதூஷணஞ்‌ சொல்லாமல்‌ தக்க பொறுமையோடு 
அனுபவிப்பதற்கு யேசுநாதருடைய மிகுந்த பொறுமையை 
ஞாபகப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. அந்தப்‌ பொறுமையை 
அடைவதற்கு நல்ல ஞான உபாயத்தை ஒரு வைத்தியன்‌ 
ஒரு வியாதிக்காரனுக்குச்‌ சொன்னான்‌. அதாவது: 


கோவா பட்டணத்தில்‌ காயமுள்ள ஒரு வியாதிக்காரன்‌ 
இருந்தான்‌. அவனுக்கு வியாதியாலேயும்‌ காயத்தாலேயும்‌ 
சொல்லக்கூடாத வேதனையாயிருந்தது. வைத்தியன்‌ 
தினந்தோறும்‌ அந்தக்‌ காயங்களை அவிழ்த்துக்‌ கட்டிச்‌ சில 
சமயங்களில்‌ சுத்திகரம்‌ செய்யும்‌ போது வியாதிக்காரனுக்கு 


78 


மெத்தவும்‌ நோக்காடு உண்டாயிருக்கும்‌. அதனால்‌ கிட்ட 
இருக்கிறவர்கள்‌ பேரிலேயும்‌ வைத்தியன்‌ பேரிலேயும்‌ 
வியாதிக்காரன்‌ கோபித்துக்‌ கொள்வான்‌. ஒருமுறை 
வைத்தியன்‌ வியாதிக்காரனைப்‌ பார்த்து பொறுமையாயிருக்க 
வேண்டுமென்று சொன்ன போது வியாதிக்காரன்‌ உனக்கும்‌ 
இங்கேயிருக்கிறவர்களுக்கும்‌ காயவேதனை இல்லாததால்‌ 
இப்படிச்‌ செய்கிறீர்கள்‌. எனக்கு உள்ளங்கால்‌ துவக்கி 
உச்சந்தலை மட்டும்‌ வேதனை உண்டாயிருக்கையில்‌ எப்படி 
இந்த வேதனைகளைப்‌ பொறுமையோடு அனுபவிப்பேன்‌. 
எனக்குப்‌ பொறுமை வருகிறதற்கு உபாயம்‌ என்னவென்று 
கேட்டான்‌. அப்போது வைத்தியன்‌ கட்டிலின்‌ அருகில்‌ 
இருக்கிறபாடுபட்ட சுரூபத்தைக்‌ கையால்‌ காண்பித்து 
வியாதிக்காரனுக்குச்‌ சொன்னதாவது: இந்தக்‌ கர்த்தரை 
அடிக்கடிப்‌ பார்த்தால்‌ பொறுமை வரும்‌. இந்தப்‌ பெரிய 
ஆண்டவருக்கு சரீரம்‌ பாதந்‌ துவக்கி சிரசு வரையில்‌ 
அடியாலேயும்‌, முட்களா லேயும்‌ காயமாயிருந்தாலும்‌ அந்த 
வேதனைகளையெல்லாம்‌ மகா பொறுமையோடு 
அநுபவித்தாரென்று நினைத்தால்‌ இந்த நினைவின்‌ வழியாக 
உன்‌ நோக்காடுகளை அனுபவிக்க பொறுமை வருமென்று 
சொன்னான்‌. வியாதிக்காரன்‌ இந்த வார்த்தைகளைக்‌ 
கேட்டவுடனே பேசாமலிருந்ததுமல்லாமல்‌ தன்‌ காயத்தால்‌ 
தனக்கு வேதனை வரும்போதெல்லாம்‌ அந்தப்பாடுபட்டச்‌ 
சுரூபத்தைப்பார்த்து வாய்திறவாமல்‌ மகா பொறுமையோடு 
வேதனை அனுபவித்தான்‌. ஆகையால்‌ உன்னுடைய வியாதி 
வேதனை துக்கம்‌ வலி முதலியவற்றைப்‌ பொறுமையோடு 
அனுபவிக்கிறதற்கு யேசுநாதருடைய பொறுமையை 
நினைக்கக்‌ கடவாயாக. 


79 
17-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ தமது திருமுகத்தில்‌ அனுபவித்த அடி 
அவமானங்கள்‌. 


யேசுநாதருடைய திருத்தலையில்‌ பாவிகளான யூதர்கள்‌ 
முள்முடி சூட்டி அடித்ததால்‌ ஆண்டவருடைய நெற்றி 
முதலாகத்‌ தலையைச்‌ சுற்றிலுங்காயமாயிற்று. அந்தக்‌ 
காயங்களின்‌ வழியாகப்‌ புறப்பட்ட இரத்தத்தால்‌ அவருடைய 
திருமுகம்‌ தாடியெல்லாம்‌ இரத்தமாய்ப்‌ போயிற்று, 
ஆண்டவருக்குப்‌ பாதந்‌ துவக்கிச்‌ சிரசு வரையில்‌ ஏக 
காயமாயிற்று. இப்படியிருந்தாலும்‌ யூதர்கள்‌ கர்த்தர்‌ பேரில்‌ 
இரக்கமில்லாமலிருந்ததுமல்லாமல்‌ கர்த்தருக்கு வந்த 
அத்தனை வேதனை பற்றாதென்று நினைத்து இன்னமும்‌ 
வேதனை வருவிக்கிறதற்கு ஆலோசனை செய்தார்கள்‌. 


அதெப்படியென்றால்‌ முள்முடியைச்‌ சூட்டிய பின்‌ 
பாவிகளான சேவகர்‌ இரக்கமும்‌ பயமும்‌ இல்லாமல்‌ 
கர்த்தருடைய திருமுகத்தில்‌ தங்கள்‌ கையால்‌ அநேகமுறை 
அடித்தார்கள்‌. ஆகையால்‌ நூற்றிரண்டு அடி திருமுகத்தில்‌ 
பட்டதென்று கர்த்தர்‌ தாமே ஒரு மகாத்துமாவுக்கு 
அறிவித்தார்‌. 

இதல்லாமல்‌ அந்த நிஷ்டூர சேவகர்‌ ஆண்டவர்‌ 
திருமுகத்தில்‌ அநேகமுறை துப்பினார்கள்‌. துப்புகிறவர்களுள்‌ 
யாதொருவன்‌ காறி அசுத்தமான உமிழ்நீர்‌ துப்பினால்‌ அந்த 
துஷ்ட யூதர்‌ அவனை மெச்சிக்‌ கொண்டனர்‌ என்று ஒரு 
சாஸ்திரி எழுதியுள்ளார்‌. இதனால்‌ அவரவர்‌ தங்கள்‌ 
பேரைக்‌ கொண்டாடத்தக்கதாக அநேகம்‌ போர்கள்‌ கட்டாய 
மாய்க்‌ காறி அருவருப்பான உமிழ்நீரை யேசுநாதருடைய 
திருமுகத்தில்‌ துப்பினார்கள்‌. இதனால்‌ ஆண்டவர்‌ திருமுகம்‌ 
மிகவும்‌ அசுத்தமாய்‌ போயிற்று. இந்தத்‌ திருமுகத்தைப்‌ 


80 


பார்ப்பதற்கென்று சர்வேசுரனுடைய வேதங்‌ கேளாத சில 
பேர்கள்‌ தூர இராச்சியத்திலேயிருந்து யேசுநாதர்‌ 
ஸ்தலத்துக்கு வந்து அந்தத்‌ திருமுகத்தின்‌ வடிவைக்‌ 
கண்டவுடனே ஆச்சரியப்பட்டு பிதாவாகிய சர்வேசுரன்‌ 
இந்த முகத்தை உண்டாக்கினதால்‌ அப்படிப்பட்ட 
ஆண்டவரைத்‌ தோத்திரம்‌ செய்ய ஆசை கொண்டனர்‌. 


இது தவிர தேவமாதா புண்ணியவதியான மரி என்கிற 
ஒரு கன்னியாஸ்திரிக்கு அறிவித்ததாவது: துக்கமுள்ள 
வர்கள்‌ நமது திருக்குமாரனுடைய திருமுகத்தை எத்தனை 
முறை காண்பார்களோ, அத்தனை முறையும்‌ சந்தோஷத்தை 
அடைவார்களென்று திருவுளம்‌ பற்றினார்‌. 


இப்படியிருக்கையில்‌ அந்தத்‌ திருமுகத்தில்‌ எத்தனை 
அடி எம்மாத்திரம்‌ உமிழ்நீர்‌ பட்டதென்று, இதனால்‌ 
யேசுநாதருக்கு வந்த அவமானம்‌ எத்தகையதென்று நீங்கள்‌ 
தியானிக்க வேண்டும்‌. 


கிறிஸ்துவர்களே, கர்த்தர்‌ திருமுகத்தில்‌ இதெல்லாம்‌ 
வந்ததேன்‌ என்று நீங்கள்‌ அறிய வேண்டுமானால்‌ இப்போது 
வெளிப்படுத்துகிற நியாயத்தைக்‌ கேளுங்கள்‌. மனிதருளும்‌ 
சில பேர்கள்‌ ஒரு வசீகர முகத்தைக்‌ கண்டு வேதக்‌ 
கற்பனையை மீறி சர்வேசுரனுக்குப்‌ பொருந்தாத 
மோகப்பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொள்ளுவார்கள்‌. சில 
பேர்களுககு வடிவுள்ள முகம்‌ தேவன்‌ போல இருக்கும்‌. 
ஆதலால்‌ அதை ஒரு சுரூபம்‌ போலப்‌ பாராட்டி அதை 
எப்போதும்‌ பொல்லாத ஆசையோடு பார்த்து, அதைக்‌ 
காணாத சமயத்திலே அந்த விசனத்தால்‌ பயித்தியங்‌ 
கொண்டவர்கள்‌ போல்‌ திரிவார்கள்‌. இப்படிப்பட்ட வர்‌ 
களுடைய ஆகாத பார்வைக்கு முகம்‌ காரணமானதால்‌ 
அப்படிக்கொத்த பாவங்களை யேசுநாதர்‌ தீர்க்கத்தக்கதாக 
தம்முடைய திருமுகத்தில்‌ அடியாலேயும்‌ அசுத்த உமிழ்‌ 
நீராலேயும்‌ வேதனையும்‌ அவமானமும்‌ அனுபவித்தார்‌. 


81 


ஆகையால்‌ நீங்கள்‌ அலங்கார முகத்தைக்‌ கண்டு அதன்‌ 
பேரில்‌ வருகிற பொல்லாத ஆசைக்கு இடங்‌ கொடாத 
படிக்கு ஆண்டவர்‌ உங்களுக்காக தமது திருமுகத்தில்‌ 
அனுபவித்த அவமானங்களையும்‌ வேதனைகளையும்‌ 
நினைத்து அந்தப்‌ பொல்லாத ஆசையைத்‌ தாமதமில்லாமல்‌ 
தள்ள வேண்டும்‌. 
இது தவிர புறணி முதலான பொல்லாத வார்த்தைகள்‌ 
உன்‌ வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்‌. அதேனென்றால்‌ 
அந்தவகைப்‌ பாவம்‌ யேசுநாதரின்‌ திருமுகத்தில்‌ விழுந்த 
அசுத்த உமிழ்‌ நீருக்கொப்பாகும்‌. அந்தப்‌ பொல்லாத யூதர்கள்‌ 
யேசுநாதருடைய திரு முகத்தில்‌ அநியாயமாய்‌ இத்தனை 
அடி அடித்தார்களென்பதை நீ மனதில்‌ இருத்தி 
புறத்தியாரை அநியாயமாய்‌ முகத்தில்‌ அடிக்க வேண்டாம்‌. 
விசேஷமாய்‌ தரித்திரரைக்‌ கன்னத்தில்‌ அடிக்காதே. 
கடைசியாய்‌ ஆண்டவருடைய திருமுகத்தில்‌ அசுத்த 
உமிழ்நீர்‌ துப்பப்பட்டதென்ற சேதியை கேட்கிற போது 
கிறிஸ்துவர்களல்லாத புறமதஸ்தர்கள்‌ அதை விபரீதமாகக்‌ 
கருதுவார்கள்‌. சர்வலோகத்தையும்‌ படைத்த ஆண்டவர்‌ 
இவ்வளவு கேவலமான வகையில்‌ அவமதிக்கப்பட 
சம்மதத்தின்‌ உள்ளாந்தரக்‌ கருத்தை அவர்கள்‌ உணருவது 
கஷ்டம்‌ தான்‌. இதை விளக்கத்தக்கதாக நடைப்‌ பெற்ற 
பின்‌ வரும்‌ சம்பவத்தைக்‌ கேளுங்கள்‌: சீன தேசத்தில்‌ 
அங்க்ஷேயு என்கிற பட்டணத்தில்‌ மிகுந்த கல்விமானான 
ஒரு புறமதஸ்தன்‌ இருந்தான்‌. இவன்‌ சர்வேசுரனுடைய 
வேதத்தைப்‌ பற்றி கிறிஸ்துவர்கள்‌ சொன்ன விஷயங்களை 
கேட்டு கிறிஸ்து வேதத்தைப்‌ பற்றி பாராட்டி பேசுவான்‌. 
ஒரு நாள்‌ ஒரு கிறிஸ்துவன்‌ யேசுநாதருடைய திருமுகத்தில்‌ 
அசுத்த உமிழ்நீர்‌ துப்பப்பட்டதென்றும்‌ நிர்ப்பந்தமான 
அடிகள்‌ விழுந்தன வென்றும்‌ சொல்லுகிறதை அவன்‌ 
கேட்ட பொழுது இது எனக்கு விளங்கவில்லை யேசுநாதர்‌ 
மெய்யான சர்வேசுரனாய்‌ இருக்கிறபடியால்‌ இப்பேர்ப்பட்ட 


82 


அவமானம்‌ அனுபவிக்கலாமோ என்று அருவருப்போடு 
சொன்னான்‌. அப்போது அக்கிறிஸ்துவன்‌ சொன்னதாவது: 
ஆண்டவர்‌ இந்த அவமானத்தையும்‌ வேதனைகளையும்‌ 
தீர்க்கத்‌ தக்கதாக தாமே அவற்றை விரும்பி ஏற்று 
அனுபவித்தார்‌. அந்தப்‌ பாவங்களைத்‌ தீர்க்காமலிருந்தால்‌ 
மனுஷர்‌ மோட்சத்துக்குப்‌ போக முடியாது. அதைத்‌ 
தீர்க்கிறதற்கு யேசுநாதரல்லாமல்‌ சகல மனுவூர்களும்‌ 
ஒன்றாய்க்‌ கூடினாலும்‌ அவர்களால்‌ தீர்க்க முடியாது 
யேசுநாதரிடத்தில்‌ மனுஷ சுபாவமல்லாமல்‌ தேவசுபாவமும்‌ 
இருக்கிறபடியால்‌ அந்தத்‌ தேவசுபாவத்தில்‌ பிதாவாகிய 
சர்வேசுரனுக்குச்‌ சரிசமானமாயிருக்கிறவர்‌. மனுஷர்‌ செய்த 
பாவம்‌ அளவில்லாத மகிமையுள்ள ஆண்டவருக்குப்‌ 
பொருந்தாத துரோகமாயிருக்கிறதால்‌ அதைத்‌ தீர்க்கிறதற்கு 
வரவேண்டியதாயிருந்தது. இதனால்‌ பிதாவாகிய 
சர்வேசுரனுக்கு உகந்த சுதனாயிருக்கையில்‌ மனுஷனாகப்‌ 
பிறந்த யேசுநாதர்‌ அனுபவித்த வேதனைகளாலும்‌ 
அவமானத்தாலும்‌ அதைத்‌ தீர்த்துவிட்டார்‌ என்று அந்தக்‌ 
கிறிஸ்துவன்‌ அந்த புறமதஸ்தானுக்குச்‌ சொன்னான்‌. இதற்கு 
அந்த சாஸ்திரி - கிறிஸ்துவன்‌ சொன்ன நியாயங்களை 
நன்றாய்க்‌ கண்டுப்பிடித்து மிகுந்த சந்தோஷத்தோடு 
ஆச்சரியப்பட்டு உரத்த சத்தமாய்‌ சொன்னதாவது: 
சர்வேசுரன்‌ பரமண்டலத்தையும்‌, பூமண்டலத்தையும்‌ 
படைத்ததைவிட மனுஷவதாரஞ்‌ செய்து தாம்‌ அனுபவித்த 
வேதனைகள்‌ துக்கம்‌ அவமானம்‌ முதலிய வற்றால்‌ 
மனிதரை இரட்சித்தது மகா பெரிய காரியம்‌. 
அதேதென்றால்‌ பரமணடலத்தையும்‌ பூமண்டலத்தையும்‌ 
தம்முடைய வார்த்தையினால்‌ படைத்தார்‌. மனுஷரை 
இரட்சிக்கவோவெனில்‌ தமது இரத்தமெல்லாஞ்‌ சிந்தினார்‌. 
இதனால்‌ அதைவிட இது பெரிய காரியம்‌ என்று அந்த 
சாஸ்திரி சொல்லி சர்வேசுரனுடைய வேதத்தைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு ஞானஸ்நானம்‌ பெற்று மிக்காயேல்‌ என்று பெயர்‌ 
தரித்துக்‌ கொண்டான்‌. 


83 


அதன்‌ பிறகு அவன்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ தன்‌ வாசக 
சாலையில்‌ கர்த்தர்‌ பாடுபட்ட சுரூபமொன்றை ஸ்தாபித்‌ 
தான்‌. தன்னுடைய வீட்டிற்கு வந்த எத்தனை புறமதஸ்தர்‌ 
அந்தச்‌ சுரூபத்தைக்‌ கண்ட௱ார்களோ அத்தனைப்‌ பேர்களும்‌ 
இவன்‌ தேர்ச்சி பெற்ற ஒரு உபதேசி போல்‌ யேசுநாதர்‌ 
பட்ட பாடுகளை வெளிப்படுத்தி அதன்‌ பேரில்‌ மகா 
பக்தியோடு அழுது கொண்டு தோத்திரம்‌ செய்வான்‌. 


ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, நமக்காக யேசுநாதர்‌ . 
அனுபவித்த வேதனை துன்ப அவமானங்களைக்‌ கேட்ட 
பிறகு அதைப்‌ பற்றி நன்றாகத்‌ தியானித்தால்‌ மிக்காயேல்‌ 
என்கிற சாஸ்திரிக்கு ஆண்டவருடைய பாடுகளின்‌ பேரில்‌ 
பக்தி வந்தாற்‌ போல்‌ உங்களுக்கும்‌ விசுவாசமும்‌ பக்தியும்‌ 
வரும்‌ என்பதற்குச்‌ சந்தேகமில்லை. 


18-ம்‌ புதுமை 


யேசுநாதரைச்‌ சிலுவையில்‌ 
அறையவேண்டுமென்று யூதர்கள்‌ கூக்குரலிட்டது. 


யூதர்கள்‌ யேசுநாதருடைய திருத்தலையில்‌ முள்முடி 
சூட்டின பிறகு ஆண்டவருக்கு அவமானம்‌ வேதனை 
வருவித்தார்கள்‌ என்று போன தியானத்தில்‌ பார்த்தோம்‌. 
அதன்‌ பிறகு துஷ்ட சேவகர்‌ அந்த அவமான கோலத்தில்‌ 
இருக்கிற யேசுநாதரைப்‌ பிலாத்துவின்‌ முன்‌ கூட்டிச்‌ 
கொண்டு போனார்கள்‌. அந்த வேஷத்தோடு இருக்கிற 
யேசுநாதரைப்‌ பிலாத்து கண்ட போது அவர்‌ பேரில்‌ 
இரக்கம்‌ வந்தது. அவ்வண்ணமே மற்ற யூதருக்கும்‌ 
யேசுநாதரைக்‌ கண்டு இரக்கம்‌ வருமென்று நினைத்தி 
மேடையில்‌ யேசுநாதரைக்‌ கொண்டு போய்க்‌ 
கூட்டமாயிருந்த யூதருக்குக்‌ காண்பிக்க விரும்பினதால்‌, | 


| 


84 


பிலாத்தும்‌ ஆண்டவரும்‌ அந்த மேடைமேல்‌ நின்றார்கள்‌. 
அப்போது பிலாத்து அந்த யூதர்களுடைய கூட்டத்தைப்‌ 
பார்த்து: இதோ மனிதன்‌! என்று யேசுநாதரைக்‌ 
காண்பித்தான்‌. அப்போது யூதர்கள்‌ யேசுநாதருடைய 
வேதனை அவமானங்களைக்‌ கண்டாலும்‌ அவர்களுக்கு 
அவர்‌ பேரில்‌ இரக்கம்‌ வராததால்‌ அதிக வர்மமாயிருந்தது: 
இவனைச்‌ சிலுவையில்‌ அறைந்து ஆக்கினையிடும்‌ என்று 
திரும்பவும்‌ வலுவாய்க்‌ கத்தினார்கள்‌. அதற்குப்‌ பிலாத்து 
நான்‌ இவனை ஆக்கினையிடுவதற்கு இவன்‌ இடத்தில்‌ 
குற்றங்‌ காணேன்‌. நீங்கள்‌ தானே இவனை ஒப்புக்‌ கொண்டு 
சிலுவையில்‌ அறைந்து ஆக்கினையிடுங்கள்‌ என்று சொன்‌ 
னான்‌. இதற்கு அவர்கள்‌ இவன்‌ தன்னைச்‌ சர்வேசுரனு 
டைய சுதனென்று சொன்னதால்‌ எங்கள்‌ வேதத்தின்‌ 
படியே இவனை ஆக்கினையிட்டுக்‌ கொன்று போட 
வேண்டும்‌ என்று சொன்னார்கள்‌ இந்த வார்த்தையைப்‌ 
பிலாத்து கேட்டுத்‌ திகில்‌ அடைந்தான்‌. 


கிறிஸ்துவர்களே, பிலாத்து, வேதனையும்‌ துக்கமும்‌ 
அவமானமும்‌ நிறைந்த கோலத்திலிருக்கிற யேசுநதாரை 
யூதர்களுக்குக்‌ காண்பித்து இதோ மனுஷனென்று 
சொன்னான்‌. மனுஷன்‌ என்கிற வார்த்தை சொல்லுகிறது 
ஞாயந்தானே. அதேனென்றால்‌ அடிகளாலும்‌ முண்‌ 
முடியின்‌ முட்களாலும்‌ ஏற்பட்ட காயங்களால்‌ யேசு 
நாதரிடத்தில்‌ மனுஷனின்‌ உருவே இல்லாதவராகக்‌ 
காட்சியளித்தார்‌. அவரிடத்தில்‌ காயமும்‌ இரத்தமும்‌ 
முட்களும்‌ காணப்பட்டதன்றி, மனுஷரூபம்‌ மாறிப்‌ 
போயிற்று. 


ஐயோ! இந்தத்‌ திவ்விய யேசுநாதர்‌ முன்னே மகா 
சவுந்தரியமுள்ளவர்‌ தாமே. ஆனால்‌ உன்‌ ஆத்துமத்துக்கு 
ஞான செளந்தரியம்‌ வரத்தக்கதாகத்‌ தம்முடைய சரீரத்திற்கு 
முழுதும்‌ மனுஷ ரூபம்‌ இல்லாதிருக்கச்‌ சித்தமானார்‌. 
ஆகையால்‌ சரீரத்தின்‌ செளந்தரியம்‌ வரப்‌ பிரயாசைப்பட 


85 


வேண்டும்‌. இதோ மனுஷனென்று பிலாத்து சொன்ன 
வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும்‌ உண்டு. அதெப்படி 
யென்றால்‌, இவன்‌ மிருகமல்ல, உங்களைப்‌ போல மனுஷன்‌ 
அல்லவோ, சுபாவத்தில்‌ உங்களுக்கும்‌ இவனுக்கும்‌ 
வேற்றுமையில்லாததால்‌ நீங்கள்‌ இவன்‌ பேரில்‌ 
இரக்கமாயிருக்க வேண்டுமென்று அர்த்தமாகும்‌. 


ஆனபடியால்‌ கிறிஸ்துவர்களே, நீங்கள்‌ மனுஷராயிருந்த 
ஆண்டவர்‌ பாடுபட்ட சுரூபத்தைக்‌ கண்டு அவர்‌ பேரில்‌ 
இரக்கமாயில்லாதிருக்கலாமா. எத்தனை முறை நீங்கள்‌ 
பாடுபட்ட சுரூபத்தைக்‌ காண்பீரோ அத்தனை முறையும்‌ 
மகா இரக்கத்தோடு பார்க்க வேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ 
யேசுநாதர்‌ உங்களை இரக்கத்தோடு பார்ப்பார்‌. 
மேலும்‌ பிலாத்து இவரை நீங்கள்‌ ஒப்புக்‌ கொண்டு 
ஆக்கினையிடுங்கள்‌ என்று யூதருக்குச்‌ சொன்னான்‌. 
அவர்கள்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ தங்கள்‌ கையால்‌ சிலுவையில்‌ 
யேசுநாதரை அறையாதிருந்தாலும்‌, தங்களுடைய வாக்கால்‌ 
ஆண்டவரைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொன்றார்கள்‌ 
என்று புனித அகுஸ்தீன்‌ திருவுளம்‌ பற்றினார்‌. அதெப்படி 
யென்றால்‌ யூதர்கள்‌ பிலாத்துவைப்‌ பார்த்து யேசுநாதரைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து ஆக்கினையிடுமென்று கத்திய போது 
வாக்கால்‌ அவருக்கு அந்த ஆக்கினையிட்டார்கள்‌. அந்த 
ஆக்கினைக்கு அவர்கள்‌ வார்த்தை காரணமாயிருந்தது. 
இதனால்‌ தாங்கள்‌ யேசுவைச்‌ சிலுவையில்‌ அறைய 
ஆக்கினையிட வில்லையென்று சொல்லுகிறதற்கு 
அவர்களுக்கு இடமில்லை. அந்த யூதர்கள்‌ செய்தாற்‌ போல்‌ 
கிறிஸ்துவர்கள்‌ செய்கிறார்கள்‌. அதாவது: சில பேர்கள்‌ 
வர்ம முகாந்தரமாக பிறர்பேரில்‌ சர்க்காரிடமாவது, 
எசமானிடத்திலேயாவது, கோள்‌ சொன்னதால்‌ பிறருக்கு 
அவமானமும்‌, நஷ்டமும்‌ வந்தது. இப்படிப்பட்ட 
கிறிஸ்துவர்கள்‌ அந்தப்‌ பொல்லாப்பு சர்க்கார்‌ அல்லது 
எசமான்கள்‌ வழியாக வந்ததல்லாமல்‌ தங்களால்‌ 


86 


வரவில்லையென்று சொல்ல இடமில்லை. அதேனென்றால்‌, 
இப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களுடைய கிரியையால்‌ அந்தப்‌ 
பொல்லாப்புகள்‌ பிறருக்கு வராமலிருந்தாலும்‌ அவர்‌ 
களுடைய வாக்கால்‌ அந்தப்‌ பொல்லாப்புகள்‌ வந்தால்‌ அந்தப்‌ 
பாவம்‌ அவர்கள்‌ மேல்‌ தான்‌ சுமந்திருக்கும்‌. இதனால்‌ 
நீங்கள்‌ கிரியையாலேயும்‌, வாக்காலேயும்‌, பிறருக்கு 
பொல்லாப்புகள்‌ வருவிக்க வேண்டாம்‌. 


இதுதவிர யேசுநாதர்‌ சர்வேசுரனாயிருக்கிறார்‌ என்று 
பிலாத்து அறிந்து பயந்தானென்று சொன்னோமே யூதர்கள்‌ 
சர்வேசுரனுடைய வேதத்தை அறிந்து அதை அனுசரித்து 
வந்தாலும்‌ அந்தக்‌ காரியத்துக்குப்‌ பயப்படாமல்‌ இருக்கிற 
சமயத்தில்‌ புறமதஸ்தானாகிய பிலாத்து பயந்திருந்தான்‌. சில 
கிறிஸ்துவர்கள்‌ அடிக்கடி ஆண்டவர்‌ பாடுபட்ட 
சுரூபத்தைக்‌ கண்டாலும்‌ அவருடைய திருப்பாடுகளைச்‌ 
சட்டை பண்ணாததால்‌ பாவத்தை விட்டு விலகாதிருக்‌ 
கிறார்கள்‌. புறமதத்தார்களோவெனில்‌ சில சமயங்களில்‌ யேசு 
நாதருடைய பாடுபட்ட வரலாற்றைக்‌ கேட்டு அவருடைய 
பாடுகளை அறிந்து மனந்திரும்புவார்கள்‌ 

கொங்கோ தேசத்தில்‌ புனித பிராஞ்சீஸ்குச்‌ சபையில்‌ 
உட்பட்ட இரண்டு குருக்கள்‌ நாற்பது நாள்‌ ஒருசந்தியின்‌ 
கடைசியில்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட வரலாற்றை சுரூபங்களைக்‌ 
கொண்டு கிறிஸ்துவர்களுக்குக்‌ காண்பிக்கிற போது, புற 
மதஸ்தர்‌ அநேகம்‌ பேர்கள்‌ பார்க்க வந்தார்கள்‌. அந்தக்‌ 
காட்சியைக்‌ காண்கிற போது, யேசுநாதர்‌ பூங்காவனத்தில்‌ 
அனுபவித்த வேதனைகளையும்‌, கற்றுணோடு கட்டப்‌ 
பட்டதையும்‌ முள்முடியால்‌ வந்த நிர்ப்பந்தங்களையும்‌, 
சிலுவையில்‌ அறையுண்டு அனுபவித்த எண்ணப்படாத 
நிஷ்டூர அவமானங்களையும்‌ இவை முதலிய வேதனை 
களையும்‌ அங்கேயிருந்த புறமதஸ்தார்கள்‌ கண்டு மனமுருகி 
அழுதார்கள்‌. 


67 


இதல்லாமல்‌ அவர்கள்‌ யேசுநாதர்‌ தங்களுக்காக அந்த 
வேதனைகளையெல்லாம்‌ அனுபவித்தாரென்று அறிந்து 
வாக்காலேயும்‌ கிரியையாலேயும்‌ ஆண்டவர்‌ பேரில்‌ 
பக்தியாயிருக்கத்தக்கதாகப்‌ பசாசின்‌ காரியங்களை முழுதும்‌ 
விட்டுவிட்டார்களென்று அந்த இரண்டு குருக்கள்‌ எழுதி 
வைத்திருக்கிறார்கள்‌. கிறிஸ்துவர்களே, உங்களுக்குள்‌ ளே, 
யாதொருவன்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட சுரூபத்தைக்‌ 
கண்டாலும்‌, அவர்‌ பாடுபட்ட தியானத்தைக்‌ கேட்டாலும்‌ 
ஆண்டவர்‌ பேரில்‌ இரக்கமும்‌ பக்தியும்‌ இல்லாதிருந்தால்‌ 
இப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு வெட்கம்‌ வர த்தக்க 
தாகவே இந்தச்‌ சம்பவத்தை வெளிப்படுத்தினோம்‌. 
ஆகையால்‌, நீங்கள்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட வர்த்தமானத்தைக்‌ 
கேட்கிற போது கதைபோல்‌ கேளாமல்‌, அதை மகா 
பக்தியோடும்‌, இரக்கத்தோடும்‌ கேட்க வேண்டும்‌. 


19-ம்‌ புதுமை 


யூதர்கள்‌ யேசுநாதரை அரசனல்லவென் று 
மறுதலித்து கொலை செய்யும்படிக்‌ கேட்டது. 


யேசுநாதர்‌ சர்வேசுரனுடைய சுதனா யிருக்கிறாரென்று 
பிலாத்து அறிந்து பயந்தாரென்று போன தியானத்தில்‌ 
பார்த்தோம்‌. அந்தப்‌ பயத்தால்‌ பிலாத்து கர்த்தரை விடுதலை 
செய்கிறதற்கு மனதாயிருந்தான்‌. இப்படியிருக்கையில்‌ 
அவனுடைய மனைவி அவனிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி யேசு 
என்கிற புண்ணியவானுக்கு ஒன்றுஞ்‌ செய்ய வேண்டாம்‌. 
இவருடைய நிமித்தமாக இந்த இராத்திரியில்‌ நான்‌ அநேகங்‌ 
கனவு கண்டேன்‌ என்று சொல்லியனுப்பினாள்‌. இந்தச்‌ 
சேதியைப்‌ பிலாத்து கேட்ட போது கர்த்தரை விடுகிறதற்கு 
முன்பைவிட அவனுக்கு அதிக ஆசை வந்தது. இதனால்‌ 


88 


யூதருடைய கூட்டத்தாரைப்‌ பார்த்து "இதோ உங்களுடைய 
அரசன்‌" என்று சொல்லி யேசுநாதரைக்‌ காண்பித்தான்‌. 
அப்போது யூதர்‌ வெகு கோபத்தோடு கூவி "கொன்று. 
போடுங்கள்‌, சிலுவையில்‌ அறைந்து கொன்று போடுங்கள்‌" 
என்று சொன்னார்கள்‌. "உங்களுடைய அரசனை 
சிலுவையில்‌ அறைந்து கொன்று போடலாமோ?" என்று 
பிலாத்து கேட்க அதற்கு யூதர்‌ "செசார்‌ என்கிற அரசன்‌ 
அல்லாமல்‌ எங்களுக்கு வேறு அரசன்‌ இல்லை" என்று 
சொன்னார்கள்‌. 

கிறீஸ்துவர்களே, யூதர்களுடைய கூட்டம்‌ பிலாத்தைப்‌ 
பார்த்து யேசு என்கிறவனைக்‌ கொன்றுபோடும்‌, 
சிலுவையில்‌ அறைந்து கொன்று போடும்‌ என்றுகூவினதால்‌, 
ஆண்டவர்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ மிகவும்‌ வெட்கப்பட்டார்‌. 
நடுத்தீர்க்கிற நாளில்‌ சகல மனுஷருடைய சபையில்‌ அநேகங்‌ 
கிறிஸ்துவர்கள்‌ அகோரமான தீர்வையால்‌ வெட்கப்படாத 
படிக்கு ஆண்டவர்‌ முன்‌ சொல்லப்பட்ட கூச்சத்தை 
அனுபவித்தார்‌: இதனால்‌ அகோரத்‌ தீர்வை முகாந்தரமாக 
வருகிற வெட்கத்தை நீ அனுபவிக்காதபடிக்கு வேதத்தைப்‌ 
பற்றி வருகிற எந்தெந்த துன்பங்களையும்‌ நீ சட்டைப்‌ 
பண்ணாதிருக்க வேண்டும்‌. 


யேசுநாதர்‌ அந்த யூதர்களுக்குக்‌ கணக்கற்ற உபகாரங்‌ 
களைச்‌ செய்து அவர்களுள்‌ அநேக வியாதிக்காரருக்கு 
ஆரோக்கியங்‌ கட்டளையிட்டிருந்தாலும்‌, அவர்கள்‌ அந்த 
உபகாரங்களையெல்லாம்‌ மறந்து, கர்த்தரைக்‌ கொன்று விட 
எத்தனையோ பிரயாசைப்பட்டார்கள்‌. யேசுநாதர்‌ 
உங்களுக்குச்‌ செய்த உபகாரங்களை நினைத்து அவரை 
உங்கள்‌ பாவத்தால்‌ கொன்று போடாமல்‌ உங்களால்‌ 
ஆண்டவருக்குப்‌ பிரியம்வர பிரயாசைப்பட வேண்டும்‌. 


இது தவிர உங்கள்‌ உறவினருக்கும்‌, பிறருக்கும்‌ 
யாதொரு சகாய உதவிகளைச்‌ செய்தால்‌ அவர்களை 


89 


உண்டாக்கின ஆண்டவரைக்‌ குறித்துச்‌ செய்ய வேண்டிய 
தல்லாமல்‌, மனுஷருடைய முகப்பிரீதியைப்பற்றிச்‌ செய்ய 
வேண்டாம்‌. அதேனென்றால்‌, அவர்கள்‌ தானே நன்றியறி 
யாதவர்கள்‌ போல்‌ உங்களுக்குத்‌ துரோகம்‌ துன்பம்வரு 
வித்தால்‌ நீங்கள்செய்த உபகாரம்‌ வியர்த்தமாய்ப்‌ போகாது, 


பிலாத்து யூதருக்கு வெட்கம்‌ வருவிக்கவிரும்பி 
அவர்களைப்‌ பார்த்து உங்களுடைய அரசரை, கொன்று 
போடலாமா என்று கேட்டான்‌. உலகம்‌, பசாசு, சரிரம்‌ 
இந்த மூன்று சத்துருக்களும்‌ நீங்கள்‌ கனமான பாவத்தைக்‌ 
கட்டிக்கொள்ளுகிறதற்கு உங்களுக்குத்‌ துர்ப்புத்தி 
சொல்லிவருகிற சமயத்தில்‌ நீங்கள்‌ இந்தப்‌ பாவத்தால்‌ 
எங்களுடைய அரசராகிய யேசுநாதருக்குத்‌ துரோகஞ்‌ 
செய்வோமோ என்று நினைத்து அந்தத்‌ துர்ப்புத்திக்கு 
இடங்கொடாதிருக்க வேண்டும்‌. 

யேசுநாதரை யூதர்கள்‌ கொன்று போட்டதால்‌ 
கனமான பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டார்கள்‌. அப்படிப்‌ 
பட்ட பாவத்தைவிட உங்களுடைய பாவம்‌ அதிகமென்று 
உணர வேண்டும்‌. அதேனென்றால்‌ கீறிஸ்துவர்கள்‌ 
யேசுநாதர்‌ எங்கள்‌ மெய்யான இராஜா வென்று சொன்ன 
பிற்பாடு தாங்கள்‌ செய்கிற பாவத்தால்‌ அவரைத்தானே 
சிலுவையில்‌ அறைகிறார்கள்‌ என்று அப்போஸ்தலரான 
அர்ச்‌. சின்னப்பர்‌ கூறுகிறார்‌. இதனால்‌ நீங்கள்‌ அந்தப்‌ 
பாதகத்தில்‌ ஈடுபடாதபடிக்கு பயந்து நடக்க வேண்டும்‌. 
இதுதவிர பிலாத்தின்‌ மனைவி தன்‌ கணவன்‌ யேசு 
நாதருக்குப்‌ பொல்லாப்பு செய்யாதபடிக்கு ஆள்‌ 
அனுப்பினாள்‌. அவள்‌ கண்ட கனவால்‌ யேசுநாதரை 
விடுவிக்கிறதற்கு பிரயாசைப்பட்டாள்‌. 

கிறிஸ்துவர்களே, கனவை பொருட்படுத்தக்‌ கூடாது 


எனினும்‌ நித்திரையில்‌ ஒரு நல்ல தரிசனம்‌ வந்து, அதனால்‌ 
பாவத்தை விடுகிறதற்கும்‌, புண்ணிய வழியில்‌ நடக்கிறதற்கும்‌ 


ழும்‌ (௪ சயமசயாம மு௪ஓருமாச ஏரி மாடு நீம்‌ மழு மேடு, [221௬ 
ஏரி உ 990 ஒக ஒடி முர மம? எ௫டிஙர ௫ :மமமடு சுய 
{re Que wr Ming மய ஒழிய மருட்சி (எ ஈம மமம்‌ 
(ejues ejeos) Wwe மேரா wehnngwgaக 93 றடங0௫ ரக சற முழுமமளமம ர ௫610 


ஆ ல்‌ ஸ்த ஈக 


க 


90 


மனதில்‌ ஆசை வந்தால்‌ மிகவும்‌ நல்லது. இக்கனவின்‌ 
பயனாகப்‌ பாவத்தை விட்டுப்‌ புண்ணிய வழியில்‌ நடக்கத்‌ 
துவக்கினால்‌ அதுவும்‌ நன்மைதானே. 


சுவீடன்‌ இராச்சியத்தில்‌ பிரிஜித்தம்மாள்‌ என்கிற ஒரு 
துரை மகள்‌ இருந்தாள்‌. அவள்‌ பிறந்து பத்து வயதாகிற 
போது ஒருநாள்‌ தாயாரோடு கூடக்‌ கோயிலுக்குப்‌ போய்க்‌ 
குருவானவர்‌ சொல்லுகிற ஞானப்பிரசங்கத்தைக்‌ கேட்டாள்‌. 
அந்தப்‌ பிரசங்கத்தில்‌ யேசுநாதர்‌ பாடு பட்ட ஹுூலாறு அவன்‌ 
காதில்‌ விழுந்தது. பிரிஜித்தம்மாள்‌ சிறு வயதுடைய 
வாளாயிருந்தாலும்‌ இந்த ஞானப்‌ பிரசங்கம்‌ அவள்மனதில்‌ 
ஆழப்‌ பதிந்தது. தங்களுக்காகக்‌ கர்த்தர்‌ இத்தனை 
வேதனையும்‌ கஷ்டமும்‌ அநுபவித்தாரென்று ஆண்டவர்‌ 
பேரில்‌ பக்தியும்‌ இரக்கமும்‌ வந்தது. இந்த விசாரத்தோடு 
பிரிஜித்தம்மாள்‌ அன்றிரவு படுத்துக்‌ கொள்ளப்‌ போனாள்‌. 
படுத்து நித்திரை செய்கிற போது யேசுநாதர்‌ சிலுவையில்‌ 
அறையுண்ட நிலையில்‌ காயத்தோடேயும்‌ காயங்களின்‌ 
இரத்தத்தோடேயும்‌ அவளுக்குத்‌ தோன்றி: இவ்வாறு 
நம்மைச்‌ சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌. என்று சொன்னார்‌. 
அந்தச்‌ சிறு பிள்ளையாகிய பிரிஜித்தம்மாள்‌ சுவாமி! யார்‌ 
இந்த நிஷ்டூரமான அநியாயம்‌ செய்தது? என்றாள்‌. 
அப்போது ஆண்டவர்‌ பாவிகள்‌ இப்படி நம்மைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌ என்று சொல்லி மறைந்து 
போனார்‌. அப்போது பிரிஜித்தம்மாள்‌ திடுக்கென்று 
விழித்துக்‌ கொண்டு கர்த்தர்‌ பேரிலுண்டான இரக்கத்தால்‌ 
அழுதாள்‌. இது தவிர அப்போது துவக்கிச்‌ சாகுந்தனையும்‌ 
யேசுநாதர்‌ பட்ட பாடுகளை நினைக்கிற போதெல்லாம்‌ 
கண்ணீர்‌ விட்டழுவாள்‌. 

இந்தத்‌ தரிசனையின்‌ பயனாகத்‌ தன்னுடைய 
பட்சமெல்லாம்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ வைத்தாள்‌. இவளைத்‌ 
தான்‌ அர்ச்‌. பிரிஜித்தம்மாள்‌ என்று இப்போது எல்லோரும்‌ 
கொண்டாடுகிறார்கள்‌. அவளுடைய பக்திக்கும்‌, 


91 


அர்ச்சியசிஷ்டத்தனத்துக்கும்‌ முக்கிய காரணமாயிருந்தது 
மேற்கூறிய தரிசனமே. ஆகையால்‌ பக்தியாயிருக்கிறதற்கும்‌, 
பாவத்தை விடுகிறதற்கும்‌, தரிசனத்தாலோ, கனவாலோ, 
வேறெந்த வழியாகவோ நல்ல மனது வந்தால்‌ நல்லது 
தானே. அந்தப்‌ பிரகாரமாய்‌ நீங்களும்‌ நடக்க வேண்டும்‌. 

இதல்லாமல்‌ அர்ச்‌. பிரிஜித்தம்மாளுக்கு யேசுநாதர்‌ 
பாடுபட்டதின்‌ பேரில்‌ உண்டான பக்தி வழியால்‌ 
அர்ச்சியசிஷ்டத்தனமும்‌, மிகுந்த ஞானமும்‌, நன்மையும்‌ 
வந்ததென்று நீங்கள்‌ அறிந்து ஆண்டவர்‌ பட்ட பாடுகளின்‌ 
பேரில்‌ மிகுந்த பக்தியாயிருக்க வேண்டும்‌. இந்த வழியாக 
உங்களுக்கு அநேக நன்மைகள்‌ வரும்‌. 


20-ம்‌ புதுமை 


பிலாத்து கர்த்தரை யூதர்களிடம்‌ 
கையளித் துவிட்ட து 


யேசுநாதரைப்பிலாத்து விட்டுவிடுகிறதற்கு மனதாயிருக்‌ 
கிறதை யூதர்கள்‌ கண்டு அவரைவிடாமல்‌ சிலுவையில்‌ 
அறைந்து ஆக்கினையிடும்படியாக சூழ்ச்சி பண்ணினார்கள்‌. 
அவர்கள்‌ அந்தத்‌ துரையைப்‌ பார்த்து: நீர்‌ இந்த யேசு 
என்கிறவனை விட்டீரானால்‌ ரோமாபுரி இராஜனுக்கு 
நண்பனல்ல. அதேனென்றால்‌, யாதொருவன்‌ தன்னை 
இராசாவென்று சொன்னால்‌ அப்படிப்பட்டவன்‌ ரோமை 
சக்கரவர்த்திக்கு துரோகியாயிருக்கிறானென்று சொன்னார்‌ 
கள்‌. இந்த வார்த்தை பிலாத்து காதில்‌ விழுந்தவுடனே 
| தனக்கு ரோமை சக்கரவர்த்தி வழியாகப்‌ பொல்லாப்பு 
'| வராதபடிக்கு யேசுநாதரை விடலாமென்கிற எண்ணத்தை 
தள்ளி கர்த்தருக்கு ஆக்கினையிட வேண்டுமென்று 


92 


நினைத்தான்‌. ஆயினும்‌ அவன்‌ தீர்வையிடுவதற்கு முன்னே 
யூதர்களைப்பார்த்து "குற்றமில்லாத இந்த மனுஷன்‌ இரத்தஞ்‌ 
சிந்துகிறதற்கு நான்‌ உத்தரவாதியல்ல; நீங்கள்‌ தானே 
பொறுப்பாளிகள்‌" என்றும்‌ "என்பேரில்‌ குற்றமில்லை" 
என்றுஞ்‌ சொல்லி அதற்கு அடையாளமாக அந்த தேசத்து 
ஆச்சாரத்தின்‌ படியே கைகளைக்‌ கழுவினான்‌. 


அப்பொழுது யூதர்கள்‌ இவனுடைய இரத்தம்‌ சிந்துகிற 
பாவமானது எங்கள்‌ பேரிலும்‌ எங்கள்‌ மக்கள்‌ பேரிலும்‌ | 
வரக்கட்வது என்று கூவிச்‌ சொன்னார்கள்‌. இப்படி 
சொன்ன பிற்பாடு பாவிகளான யூதர்கள்‌ யேசுநாதரைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து ஆக்கினையிடப்‌ பிலாத்து அவர்கள்‌ 
கையில்‌ ஆண்டவரை ஒப்புக்‌ கொடுத்தான்‌. 


கிறிஸ்துவர்களே! பிலாத்து அளித்த தீர்ப்பில்‌ எவ்வளவு 
அநியாயம்‌ இருக்கிறதென்‌ று வாக்கினால்‌ சொல்லக்கூடுமோ! 
அவனே யேசுநாதருடைய விவகாரத்தை நன்றாய்‌ 
விசாரித்துக்‌ கர்த்தர்‌ பேரில்‌ குற்றமில்லை என்று தன்‌ 
வாயினால்‌ சொன்ன பிற்பாடு அவரைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்து விடுமாறு தீர்ப்பளித்தான்‌. உலகம்‌ துவக்கியதி 
லிருந்து உலகம்‌ முடியும்‌ மட்டும்‌ இதைப்போன்ற அநியாயம்‌ 
வேறொன்றும்‌இல்லை. 


இப்படியிருக்க இந்த நிஷ்டூரமான அநியாய தீர்வையை | 
யேசுநாதர்‌ கேட்டு மிகுந்த பொறுமையோடு பேசாமலிருந்‌ 
தார்‌. நடுத்தீர்க்கிற நாளில்‌ பாவிகளும்‌, கடவுளையறிந்தும்‌ 
அவரை வழிபடாதிருக்கிறவர்களும்‌ நரகத்துக்குப்‌ போக 
வேண்டும்‌ என்கிற அகோரத்‌ தீர்வைக்கு உட்படாதபடிக்கு 
அவர்களை இரட்சிக்கக்‌ கர்த்தர்‌ பிலாத்தினுடைய இந்த 
அநியாயத்‌ தீர்வைக்கு உட்பட்டார்‌. மனிதர்கள்‌ மீது 
ஆண்டவர்‌ வைத்துள்ள இப்பேர்பட்ட பட்சத்தை நாம்‌ 
உணர்ந்து யேசுநாதர்‌ பேரில்‌ மிகவும்‌ பக்தியாயிருக்க 
வேண்டும்‌. மேலும்‌ அதிகாரிகள்‌ உன்‌ பேரில்‌ அநியாயமாய்த்‌ 


னை 


93 


தீர்வையிட்டால்‌ இப்பொழுது சொன்ன ஆண்டவருடைய 
பொறுமையை நினைத்து அந்த அநியாயத்‌ தீர்வையின்‌ 
வேதனையை நீயும்‌ பொறுமையோடு அநுபவிக்க வேண்டும்‌. 

இதன்றி யூதர்கள்‌ இவனுடைய இரத்தத்தைச்‌ சிந்துகிற 
பாவமானது எங்கள்‌ பேரிலும்‌, எங்கள்‌ மக்கள்‌ பேரிலும்‌ 
சுமரட்டும்‌என்று வர்மத்தினால்‌ சொன்னார்கள்‌. அந்தப்‌ 
பிரகாரமே ஆயிற்று: அதெப்படியெனில்‌ அந்த பாவனிமித்தம்‌ 
சர்வேசுரன்‌ அவர்களுக்குக்‌ கனமான ஆக்கினையிட்டார்‌ 
சில வருஷத்துக்குப்‌ பிறகு ரோமைப்பட்டாளங்கள்‌ 
பாலெஸ்தீன்‌ மீது படையெடுத்து பட்டணங்களையெல்லாம்‌ 
நிர்மூலஞ்‌ செய்தது மல்லாமல்‌, அநேகமாயிரம்‌ யூதப்‌ 
பிரபலஸ்தர்களைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொன்றனர்‌. 
இந்த வரலாறுகளையெல்லாம்‌ கேட்ட நீங்கள்‌ அவர்கள்‌ 
செய்த பாவத்துக்குப்பயந்து நடக்க வேண்டும்‌. இதல்லாமல்‌, 
அடிக்கடி, முக்கியமாக பூசையில்‌ குருவானவர்‌ பாத்திரத்தை 
எழுந்தருளச்‌ செய்கிற போது என்‌ யேசுவே என்‌ தேவரீர்‌ 
சிந்தின இரத்தப்‌ பலன்கள்‌ எங்கள்‌ பேரிலும்‌ எங்கள்மக்கள்‌ 
பேரிலும்‌ வரக்கடவதென்று தாழ்ச்சியோடேயும்‌, 
பக்தியோடேயும்‌ வேண்டிக்கொள்ள வேண்டும்‌. 

இதன்றி, பிலாத்து கர்த்தர்‌ பேரில்‌ அபிமானம்‌ 
உடையவனாயிருந்தாலும்‌ கடைசியில்‌ அவரைக்‌ கைவிட்டுச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து ஆக்கினையிடக்‌ கட்டளையிட்டான்‌. 
ஆகையால்‌ நீங்கள்‌ அநேக வருஷம்‌ புண்ணிய வழியில்‌ 
நடந்திருந்தாலும்‌, யேசுநாதர்‌ பேரில்‌ மகா பக்தியாயிருந்‌ 
தாலும்‌, இனிமேல்‌ கர்த்தரை பாவத்தால்‌ கைவிடுவீர்கஸோ 
இல்லையோவென்று பயந்து எச்சரிக்கையாயிருக்க 
வேண்டும்‌. 

நாம்‌ இப்போது சொன்ன படியே ஆண்டவரைச்‌ 
சிலுவையில்‌ அறைய பிலாத்து தீர்வையிடுமுன்னே 
குற்றமில்லாத இந்த நீதிமானுடைய இரத்தம்‌ சிந்துகிறதற்கு 


94 


நான்‌ உத்தரவாதி அல்லவென்று சொன்னாலும்‌ அநியாய 
மாய்த்‌ தீர்வையிட்டதால்‌ கனமான பாவத்தைக்‌ கட்டிக்‌ 
கொண்டான்‌. இந்தப்‌ பிரகாரமாய்ச்‌ சில கிறிஸ்துவர்‌ 
களுக்கும்‌ சம்பவிக்கும்‌. அதெப்படி யென்றால்‌, சிலர்‌ கனமான 
பாவத்தைக்‌ கட்டிக்‌ கொள்ளுகிறதற்கு முன்‌ இந்தப்‌ 
பாவத்துக்கு நான்‌ உட்படவில்லையென்று சொல்லுவார்கள்‌. 
ஆனால்‌ ஆயிரம்‌ முறை இப்படிச்‌ சொன்னாலும்‌ பயத்தா 
லென்கிலும்‌ விருப்பத்தாலென்கிலும்‌ அந்தப்பாவத்துக்கு 
சம்மதித்தால்‌ அந்தப்‌ பாவத்தினுடைய சுமை அவர்கள்‌ 
பேரில்‌ சுமந்திருக்கும்‌ என்பதற்குச்‌ சந்தேகமில்லை. 


பிலாத்து ரோமை சக்கரவர்த்தி வழியாகத்‌ தனக்குப்‌ 
பொல்லாப்பு வராதபடிக்கு யேசுநாதரைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்து கொன்று போடச்‌ சொல்லி அநியாயமாய்‌ 
தீர்வையிட்டானென்று சொன்னோமல்லவா, இறுதியில்‌ 
அந்த ரோமைச்‌ சக்கரவர்த்தி வழியாகத்தானே பிலாத்துக்குக்‌ 
கனமான பொல்லாப்பு வந்தது. 

கிறீல்துவர்களே, சரீரத்துக்குப்‌ பொல்லாப்பு வராமற்‌ 
தடுப்பதாக நினைத்துக்‌ கொண்டு பாவத்தைக்‌ கட்டிக்‌ 
கொள்ளவேண்டாம்‌. அப்படிக்‌ கட்டிக்கொண்டால்‌ 
முன்னையைவிட கனமான பொல்லாப்பு சரீரத்துக்குத்‌ 
தானே வரும்‌. சிலர்‌ பதவி, மகிமை தங்களுக்கு வருமென்று 
நினைத்து பிறர்பேரில்‌ கோள்‌ சொல்லி அநியாயம்‌ 
செய்வார்கள்‌. ஆனால்‌ கடைசியில்‌ அவர்கள்‌ நினைக்கிற 
வழியாய்‌ தங்களுக்கே கனமான பொல்லாப்பு வந்ததென்று 
நாம்‌ கண்டிருக்கிறோம்‌. 

பிரான்சு தேசத்தில்‌ வியேன்‌ என்கிற பட்டணத்தில்‌ 
இருந்த மேற்றிராணியாரான அர்ச்‌. அதோன்‌ என்கிறவர்‌ 
எழுதினதாவது: இந்தப்‌ பட்டணத்தில்‌ தானே யேசுநாதருக்கு 
அநியாயத்‌ தீர்வையிட்ட அதிகாரியாகிய பிலாத்து மரித்தான்‌. 
ரோமை சக்கரவர்த்தியின்‌ கட்டளைப்படி, பிலாத்தின்‌ 


95 


ஆஸ்தியெல்லாம்‌ பறிமுதல்‌ செய்யப்பட்ட துமன்றி, அவன்‌ 
பெயரும்‌ கீர்த்தியும்‌ இழந்து காவலில்‌ இருக்கிற போது, 
தன்‌ சரீரத்தில்‌ ஏற்பட்ட உபாதைகளையும்‌ மனதில்‌ 
ஏற்பட்ட மிகுதியான துக்கத்தையும்‌ பொறுக்கமாட்டாமல்‌ 
இந்தப்‌ பிலாத்து தன்னைத்‌ தானே குத்திக்கொண்டு 
செத்தானென்று முன்‌ சொல்லப்பட்ட மேற்றிராணியார்‌ 
எழுதிவைத்துள்ளார்‌. ஆகையால்‌ யேசுநாதரைக்‌ 
கொலைக்குக்‌ கையளித்து விட்டு தனக்கு ஆபத்து வராமல்‌ 
காத்துக்கொண்டதாக நினைத்த அந்த அநியாய 
தீர்ப்பாலேயே தனக்கு கேடு வருவித்துக்‌ கொண்டான்‌. 
இதனால்‌ புறத்தியாருக்கு ஒருக்காலும்‌ பொல்லாப்பு 
அநியாயம்‌ செய்யக்கூடாதென்று நீங்கள்‌ அறிய வேண்டும்‌. 

நீங்கள்‌ சாகுமட்டும்‌ யேசுநாதருடைய திருமரணத்தின்‌ 
பேரில்‌ மகா பக்தியாயிருங்கள்‌. வர்மத்தாலென்கிலும்‌, ஆகாத 
பட்சத்தாலென்கிலும்‌ ஆண்டவரை ஒருக்காலும்‌ கைவிட 
வேண்டாம்‌. அவரைக்‌ கைவிடுகிறதைவிட சீவனை 
விடுகிறது மிகவும்‌ நல்லது. 


21-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ சிலுவையைச்‌ சுமந்து சென்றது. 


பிலாத்து மாசில்லாத யேசுநாதரைச்‌ சிலுவையிலறைய 
யூதர்களுக்கு ஒப்புக்கொடுத்ததைப்‌ பற்றி, போன வெள்ளிக்‌ 
கிழமை தியானித்தோம்‌. பிறகு சம்பவித்த காரியங்களைப்‌ 
பற்றி இப்போது தியானிப்போம்‌. 

ஆண்டவரைச்‌ சிலுவையில்‌ அறையச்‌ சொல்லி 
பிலாத்து தீர்ப்பளித்ததால்‌ யூதர்‌ வெகு சந்தோஷப்‌ 
பட்டார்கள்‌. இதல்லாமல்‌ ஒரு செம்மறி ஆட்டுக்‌ குட்டியின்‌ 


96 


பேரில்‌ ஓநாய்கள்‌ எப்படி விழுமோ அவ்வண்ணமே 
அவர்கள்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ விழுந்து அவர்‌ போரில்‌ இருந்த 
வஸ்திரத்தை கழற்றி எறிந்து போட்டார்கள்‌. அந்த வஸ்திரம்‌ 
எதுவெனில்‌ எரோதன்‌ வீட்டில்‌ யேசுவைப்‌ பைத்தியக்கார 
னென்று நிந்தித்து அதற்கு அடையாளமாகப்‌ போட்ட 
வெள்ளை அரைச்‌ சட்டையே. அதைக்‌ கழுற்றியெறிந்து 
கர்ததர்‌ எப்போதும்‌ அணிந்துக்‌ கொண்டிருந்த சட்டையைத்‌ 
தானே ஆண்டவர்‌ பேரில்‌ திரும்பவும்‌ போட்டார்கள்‌. இந்த 
உடையைக்‌ கண்டவுடன்‌ எல்லோரும்‌ சிலுவை சுமந்து 
போகிறவர்‌ இன்னாரென்று அறிவதினால்‌ யேசுநாதருக்கு 
அதிக அவமானம்‌ வருமென்று யூதர்கள்‌ நினைத்து அந்த 
உடைகளையே மீண்டும்‌ அணிவித்தார்கள்‌. 


இதல்லாமல்‌ யூதருக்கு இன்னொரு யுத்தியும்‌ 
தோன்றியது. யேசு என்கிறவன்‌ சிலுவையில்‌ அறையுண்டு 
சாகிற போது இரண்டு பக்கத்தில்‌ இரண்டு கள்ளரை கூடச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து கொன்றால்‌ அப்போது யேசு 
என்கிறவனை அந்த கள்ளரோடு ஒரு கள்ளன்‌ என்று 
எல்லோரும்‌ நம்புவார்களென்று யூதர்‌ நினைத்து அதற்குப்‌ 
பிலாத்து சம்மதிக்கும்‌ படியாய்‌ பிரயாசைப்பட்டார்கள்‌. 
அதற்கு பிலாத்து சம்மதித்து காவலிலேயிருந்த இரண்டு 
கள்ளரை அன்றைக்குத்‌ தானே சிலுவையில்‌ அறைந்து 
கொல்ல உத்தரவு கொடுத்தான்‌. ஆகையால்‌ யேசுநாதரைச்‌ 
சேர்த்து மூன்று பேரைச்‌ சிலுவையில்‌ அறைய சர்க்கார்‌ 
அதிகாரிகள்‌ ஆயத்தஞ்‌ செய்தார்கள்‌. 
இதனால்‌ 'யேசுநாதரையும்‌ இரண்டு கள்ளரையும்‌ 
பிலாத்து அரண்மனைக்குள்ளேயிருந்து ்‌ தலைவாசலில்‌ 
கூட்டிப்‌ போனார்கள்‌.அங்கே சேர்ந்த பிற்பாடு யூதர்‌ 
ந்த ு பெரிய சிலுவையைக்‌ 02 
கர்த்தருக்குப்‌ காண்பித்து அதைத்‌ 
தோளின்‌ மேல்‌ ட சொன்னார்கள்‌. கர்த்தர்‌ அந்தச்‌ 
சிலுவையைக்‌ கட்டிக்‌ கொண்டு முத்தி செய்தார்‌. 


97 


கிறிஸ்துவர்களே, கர்த்தர்‌ அணிந்திருந்த வெள்ளை 
சட்டையை அகற்றி அவருடைய உடைகளையே 
அனிந்தார்கள்‌ என்று முன்‌ சொன்னோமே: அந்த 
வேவூத்தோடு சிலுவையைச்‌ சுமந்து கொண்டு போனார்‌. 
ஆகையால்‌ நீ சிலுவை சுமந்து கொண்டு போகத்தக்கதாக 
உன்னுடைய உடைகளாகிற கோபம்‌ முதலான 
துரக்குணங்களைத்‌ தள்ளி யேசுநாதருடைய உடையாகிற 
பொறுமையை உன்‌ பேரில்‌ போர்த்த வேண்டும்‌. 

இதற்கு அர்த்தம்‌ ஏதென்றால்‌, அப்படிப்பட்ட 
புண்ணியங்கள்‌ உங்களுக்கு வரத்தக்கதாகக்‌ கர்த்தர்‌ அந்தச்‌ 
சமயத்தில்‌ செய்த புண்ணியங்களை அடிக்கடி நினைப்பது 


மல்லாமல்‌ அதைக்‌ குறித்துப்‌ பிதாவாகிய சர்வேசுரனை 
- வேண்டிக்‌ கொள்ள வேண்டும்‌. இதல்லாமல்‌ யூதர்‌ 


ஆண்டவர்மேல்‌ இருந்த வெள்ளை சட்டையை அகற்றி 
ளாலும்‌ தலைமேல்‌ இருந்த முள்முடியை எடுத்துவிட 
வில்லை. அது ஆண்டவர்‌ சாகுமட்டும்‌ இருந்தது. 
ஆகையால்‌ சிலுவை சுமக்கிறதினால்‌ வந்த வேதனை 
அல்லாமல்‌ முள்முடியினால்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ மிகுந்த 
வேதனையுண்டாயிற்று. ஐயையோ என்‌ திவ்விய யேசுவே! 
அந்தச்‌ சமயத்தில்‌ எனக்காக வேதனை அனுபவித்தீரே. 
ஆகையால்‌ தேவரீரைத்‌ தோத்திரம்‌ செய்கிறேன்‌. 
இதல்லாமல்‌ தம்பீ, நீ வியாதியாயிருக்கிற போதும்‌, விசேஷ 
மாய்‌ சாகும்‌ சமயத்திலேயும்‌ தலைவலியும்‌ வேதனையும்‌ 
உண்டாகும்‌. அப்போது கர்த்தர்‌ தம்முடைய தலையில்‌ 
அனுபவித்த வேதனையை நினைத்து அதைப்‌ பொறுமை 
யோடு அனுபவிக்க வேண்டும்‌. 


இரண்டு கள்ளரோடு துணையாக கொலைக்‌ 
களத்துக்குப்‌ போக வேண்டுமென்று பிலாத்து கட்டளை 
மிட்டதினால்‌ யேசுநாதருக்கு வாக்குக்கெட்டாத அவமான 
மாயிற்று. அதேனென்றால்‌ யேசுநாதரையும்‌ கள்ளனென்று 
அநேகம்‌ பேர்கள்‌ நினைத்தார்கள்‌. உனக்குச்‌ சர்வே 


98 


சுரனுடைய ஞானப்‌ பிள்ளையாகிற மகிமை வரத்தக்கதாக 
ஆண்டவர்‌ இந்த அவமானத்தை அனுபவித்தார்‌. யேசுநாதர்‌ 
வேறு எந்த விதமாகவாவது சாகாமல்‌ சிலுவையில்‌ 
அறையுண்டு சாகச்‌ சித்தமாயிருந்ததேனென்றால்‌, மற்ற 
வகைச்‌ சாவைவிட இந்த வகை சாவில்‌ மகா அவமானமும்‌, 
வலியும்‌ நிஷ்டூரமும்‌ இருக்கிறதினால்‌ இதைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. மனுஷருடைய பாவமெல்லாத்தையும்‌ பார்க்கப்‌ 
பொல்லாப்பாயிருக்கிறதினால்‌ அதைத்‌ தீர்க்க எல்லாச்‌ 
சாவையும்‌ பார்க்கக்‌ கடினமான சாவை அவர்‌ தெரிந்து 
கொண்டார்‌. நீங்கள்‌ இதை உணர்ந்து நிர்ப்பாக்கியச்‌ 
சாவுக்கு ஏதுவாகிய ஆண்டவருக்குச்‌ சிலுவையைக்‌ 
காண்பித்தவுடனே அவர்‌ அதைத்‌ தள்ளாமல்‌ கட்டிக்‌ 
கொண்டார்‌. நீங்களும்‌ அப்படியே நடக்க வேண்டும்‌. 
அதெப்படியென்றால்‌, அவரவர்‌ தங்களுக்கு வருகிற 
துன்பத்தைப்‌ பொறுமையோடு அனுபவிக்க வேண்டும்‌. 
அந்தத்‌ துன்பம்‌ உங்களுக்கு ஒரு சிலுவைப்‌ போலிருக்கும்‌. 
தங்காய்‌! உன்‌ கணவனுடைய ஆங்காரம்‌ உனக்கு ஒரு 
சிலுவை தானே. தம்பீ! உன்‌ மனைவியினுடைய ஆகாத 
குணம்‌ உனக்கு ஒரு சிலுவைதானே. ஒவ்வொருவருக்கும்‌ 
வருகிற வியாதி, இக்கட்டும்‌ அவரவருக்குச்‌ சிலுவை 
யாயிருக்கும்‌ பூலோகத்திலிருக்கிற சகல மனுஷருக்குள்ளே 
யாதொருவரும்‌ சிலுவையில்லாதிருக்கவில்லை. முறையிட்டுக்‌ 
கொண்டே உனக்கு வருகிற சிலுவையைச்‌ சுமந்தால்‌ , 
பிரயோசனமில்லை. உன்‌ சிலுவையைத்‌ தள்ளாமல்‌ 
பொறுமையோடு அனுபவித்தால்‌ உனக்கு கனமான பலன்‌ 
வரும்‌. கடைசியில்‌ யேசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையுண்டு 
சாக மனதாயிருந்த படியினால்‌ நாம்‌ எல்லோரும்‌ உலகம்‌ 
பசாசு சரீரத்தைச்‌ செயிக்கச்‌ சிலுவையை நல்ல 
ஆயுதமென்று நினைக்க வேண்டும்‌. 


கிறிஸ்‌ துவர்களாகிய சில வர்த்தகர்‌ ஐப்பான்‌ 
தேசத்திற்குப்‌ போய்‌, வியாபாரம்‌ செய்கிறதற்குத்‌ தாங்கள்‌ 


99 


குடியிருக்க புறமதத்தாரிடத்தில்‌ ஒரு வீடு வாங்கினார்கள்‌. 
அந்த வீடு பேய்‌ பிடித்த வீடு என்று ஒருவரும்‌ குடியிராத 
தினால்‌ அந்த புறமதத்தார்‌ கிறிஸ்துவர்களுக்கு இந்த 
விஷயத்தை அறிவிக்காமல்‌ வீட்டைக்‌ கொடுத்தார்கள்‌. அந்த 
வீட்டில்‌ கிறிஸ்துவர்கள்‌ குடிபோன அன்றிரவு தானே 
நித்திரை செய்கிற போது அவர்களுக்குப்‌ பசாசால்‌ எந்த 
மோசம்‌ வருமென்று அந்த வீட்டைச்‌ சுற்றி புறமதத்தார்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ சில 
பசாசுகள்‌ வீட்டுக்குள்‌ தோன்றி பலத்த சப்தங்கள்‌ 
செய்ததுமல்லாமல்‌ நித்திரை செய்கிற கிறிஸ்துவர்கள்பேரில்‌ 
விழுந்து மிகவும்‌ உபத்திரவப்படுத்தின. அப்போது அந்த 
கிறிஸ்துவர்கள்‌ விழித்துக்‌ கொண்டு கள்ளர்‌ வந்தார்களாக்கு 
மென்று அவரவர்‌ தன்‌ ஆயுதத்தை எடுத்துக்‌ கள்ளரை 
வெட்டவும்‌ குத்தவும்‌ ஆயத்தம்‌ பண்ணின போது 
கள்ளரைக்‌ காணாதபடியால்‌ திரும்பவும்‌ நித்திரைப்‌ 
போனார்கள்‌. சுற்றியிருந்த மனிதர்கள்‌ சப்தத்தைக்‌ கேட்டுச்‌ 
சிரித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மறுநாள்‌ இரவு அந்த 
வர்த்தகர்‌ நித்திரைப்‌ போகிறதற்கு முன்னே அந்த வீட்டில்‌ 
விளக்கு வைத்ததுமல்லாமல்‌ தங்களுக்குள்ளே ஒருவனை 
விழித்திருக்கச்‌ சொல்லி மற்றவர்கள்‌ நித்திரைப்‌ போனார்‌ 
கள்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ வந்த பாசாசுகளை விழித்திருந்தவன்‌ 
கண்டு மற்றவர்களை எழுப்பி கள்ளர்‌ இங்கே வரவில்லை. 
பசாசுககள்‌ தான்‌ என்று அறியப்படுத்தினான்‌. அப்போது 
அவர்கள்‌ முந்தின இரவில்‌ எடுத்த ஆயுதங்களை தொடாமல்‌ 
வேறே வகை ஆயுதங்களை வைத்தார்கள்‌. ஒரு சிலுவையை 
நாற்காலியில்‌ வைத்த பிறகு பசாசுகள்‌ எல்லாம்‌ 
ஓடிப்போயின. சிலுவை அங்கே இருக்கும்‌ மட்டும்‌ பசாசுகள்‌ 
அங்கே வரவில்லை. அங்கேயிருந்த புறமதத்தார்‌ இந்தச்‌ சேதி 
அறிந்து ஆச்சரியப்பட்ட துமல்லாமல்‌ சிலுவைக்கு இவ்வளவு 
சக்தி எந்த வழியாக வந்ததென்று வர்த்தகரைக்‌ கேட்டார்‌ 
கள்‌. அவர்கள்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட வர்த்தமானத்தைச்‌ 
சொன்ன பிறகு அந்த மனிதர்கள்‌ தங்களுக்கும்‌ பசாசால்‌ 


100 


பொல்லாப்பு வராதபடிக்கு அவரவர்‌ வீட்டில்‌ ஒரு சிலுவை 
வைத்துக்கொண்டார்கள்‌. ஆகையால்‌ தம்பி, தங்கையரே, 
நீங்கள்‌ சிலுவையின்‌ பேரில்‌ மிகவும்‌ பக்தியாயிருக்க 
வேண்டியதுமல்லாமல்‌ உங்களுக்குப்‌ பசாசினால்‌ 
பொல்லாப்பு வராதபடிக்கு அவரவர்‌ தங்கள்‌ வீட்டில்‌ 
சிலுவையின்‌ அடையாளத்தைப்‌ பக்தியோடு வைக்க 
வேண்டும்‌. 


22-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ பலவகையில்‌ பாடுபட்டுக்‌ கபாலமலை 
ஏறின து. 


யேசுநாதர்‌ தமது திருத்தோளின்மீது சிலுவை சுமத்தப்‌ 
பெற்ற பிறகு வெளியில்‌ புறப்பட்டார்‌. இப்படிப்‌ புறப்படுகிற 
போது இடது பக்கத்தில்‌ ஒரு கள்ளனும்‌, வலது பக்கத்தில்‌ 
ஒரு கள்ளனும்‌ வர அவர்கள்‌ நடுவே ஆண்டவர்‌ போனார்‌. 
மூந்த முந்த தமுக்கு அடிப்பவன்‌ முன்னே போய்ச்‌ சற்று 
நேரத்திற்கு ஒரு முறை தமுக்கு அடிப்பான்‌. அந்தச்‌ 
சப்தத்தால்‌ ஜனங்கள்‌ திரளாய்‌ அருகில்‌ வந்த பிற்பாடு 
அவன்‌ உரத்த சப்தமாக பிலாத்து என்கிற அதிகாரி 
யேசுநாதருக்கு இட்ட ஆக்கினையை அறியப்‌ பண்ணுவான்‌. 
இந்தப்‌ பிரகாரமாய்‌ இந்தப்‌ பட்டணத்தில்‌ தெரு வீதி 
துவக்கிக்‌ கபால மலை மட்டும்‌ பறை சாற்றிக்கொண்டே 
போவான்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ பாஸ்கு திருநாளானதால்‌ 
பல ஊர்களிலிருந்து வந்த வெகு ஜனங்களும்‌, அந்த 
நகரத்தாரும்‌ கர்த்தருடைய ஆக்கினையைப்‌ பார்க்கப்‌ 
போனார்கள்‌. இதல்லாமல்‌ இரண்டு பக்கத்திலேயும்‌ சேவகர்‌ 
வரிசையாய்ப்‌ போனார்கள்‌. ஆண்டவருக்குப்‌ பின்‌ யூதர்கள்‌ 
வெகு கூட்டத்தோடு சந்தோஷமாகப்‌ போனார்கள்‌. 


101 


யேசுநாதர்‌ மெள்ள மெள்ள நடக்கிற போது சிலமுறை 
கீழே விழுந்தார்‌. இத்தனை பலவீனம்‌ வரக்காரணம்‌ 
ஏதென்றால்‌, அன்றைக்கு ஆண்டவர்‌ ஒன்றும்‌ சாப்பிடாமல்‌, 
தண்ணீர்‌ முதலாய்க்‌ குடிக்காமலும்‌ இருந்த படியாலும்‌, 
அன்றைக்குத்தானே எண்ணப்படாத அடிபட்ட தாலும்‌ 
சரீரமெல்லாங்‌ காயமாகி இரத்தம்‌ திரளாய்ச்‌ சிந்தினதாலும்‌ 
இவ்வளவு பலவீனரானார்‌. இத்தனை காயத்தோடிருக்கிற 
சரீரத்தின்‌ பேரில்‌ மகா பாரமான சிலுவை சுமந்ததால்‌ 
கர்த்தர்‌ பல முறை கீழே விழுந்தார்‌. 

ஆண்டவர்‌ அர்ச்‌. பிரிஜித்தம்மாளுக்கும்‌, மெக்தில்தம்‌ 
மாளுக்கும்‌ அறிவித்ததாவது: நாம்‌ சிலுவை சுமந்து கொண்டு 
போகிற போது ஐந்து முறை சாஷ்டாங்கமாக விழுந்தோம்‌ 
விழுந்த பிறகு சுற்றியிருந்த சேவகரும்‌ யூதரும்‌ தேவதூஷணங் 
கூறி நம்மைச்‌ சபித்துத்‌ திட்டியதுமல்லாமல்‌ தங்கள்‌ 
காலாலேயும்‌ உதைத்தார்கள்‌. ஆண்டவர்‌ மூப்பத்து மூன்று 
முறை கால்‌ மடித்து விழுந்தார்‌. அத்தனை முறையும்‌ சேவகர்‌ 
கொக்கரித்துக்‌ கொண்டு சிரிப்போடு வெகு சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டு யேசுநாதருடைய தாடியையுந்‌ தலைமயிரையும்‌ 
பிடித்து இழுத்தார்களென்று முன்‌ சொல்லப்பட்ட 
அர்ச்சியசிஷ்டர்கள்‌ எழுதி வைத்திருக்கின்றனர்‌. 

கிறிஸ்துவனே, இப்போது சொன்னபடியே கர்த்தர்‌ 
அனுபவித்த வேதனைகளிலும்‌ . அவமானங்களிலும்‌ பாதி 
அளவு உன்னைப்‌ பெற்றத்‌ தகப்பன்‌ அனுபவித்தான்‌ என்று 
நீ அறிந்தால்‌ உனக்கு எவ்வளவு கண்ணீர்‌ வரும்‌. ஆனால்‌ 
யேசுநாதர்‌ உன்னுடைய மெய்யான தகப்பன்‌ அல்லவோ? 
இதனால்‌ அவருடைய வேதனையை அடிக்கடி துயரத்தோடு 
நினைக்க வேண்டாமோ? 


கர்த்தர்‌ சிலுவை சுமந்து எருசலேம்‌ நகரிலிருந்து 
வெளியில்‌ புறப்பட்டு அந்தப்‌ பட்டணத்தை விட்டுவிட்ட 
தினால்‌ அந்த பட்டணம்‌ நிர்மூலமாய்ப்‌ போயிற்று. நீ 


102 


சர்வேசுரனுடைய இஷ்டப்‌ பிரசாதத்தோடு இருக்கிற போது 
யேசுநாதர்‌ உன்னுடைய ஆத்துமமாகிற பட்டணத்தில்‌ 
குடியிருக்கிறார்‌. நீ சாவான பாவத்தைக்‌ கட்டிக்‌ 
கொண்டால்‌ கர்த்தர்‌ உன்னை கைவிட்ட பிற்பாடு உனக்கு 
எத்தனைப்‌ பொல்லாப்பு வருமென்று சொல்ல இயலாது. 
இதனால்‌ கடவுள்‌ உன்னுடைய ஆத்துமத்தைக்‌ கைவிடாத 
படிக்கு நீ எந்தப்‌ பாவத்தையும்‌ செய்யாமல்‌ இருக்க 
வேண்டும்‌. 

இதுவுந்‌ தவிர யேசுநாதர்‌ சுமந்த சிலுவை மிகவும்‌ 
பாரமாயிருந்தது. அதேனென்றால்‌, உலகந்‌ துவக்கி உலகம்‌ 
முடியுமட்டும்‌ உண்டான மனுஷருடைய பாவங்களை 
ஆண்டவர்‌ தீர்த்ததால்‌ அந்த எண்ணப்படாத பாவங்‌ 
களுடைய கனமான சுமை அந்தச்‌ சிலுவை மேல்‌ இருந்தது. 
இதனால்‌ அந்த சிலுவைக்கு சொல்லவியலாத 
பாரமுண்டாயிற்று. இதைச்‌ சிந்தித்து, என்‌ பாவத்தால்‌ 
யேசுநாதருடைய சிலுவைக்குப்பாரம்‌ அதிகம்‌ என்றும்‌, என்‌ 
பாவங்களினுடைய சுமையால்‌ கர்த்தர்‌ கீழே விழுந்தார்‌ 
என்றும்‌ நினைத்து யாதொரு துன்பமாகிற சிலுவை எனக்கு 
வந்தால்‌, நான்‌ செய்த பாவத்துக்கு இது போதுமா? 
போதாதென்று சொல்லிப்‌ பொறுமையாயிருக்க வேண்டும்‌. 


இதுவுமன்றி கர்த்தர்‌ சிலுவை சுமந்து கொண்டு 
போகும்‌ போது அவர்‌ அவ்வளவு கஷ்டத்துடன்‌ நடந்து 
போனாலும்‌ அவருடைய காயங்களையும்‌, அந்தக்‌ காயங்‌ 
களிலிருந்து வடிந்து கீழே விழுகிற இரத்தத்தையும்‌ யூதரும்‌ 
சேவகரும்‌ கண்ணால்‌ கண்டிருந்தாலும்‌ அவர்களுக்கு அவர்‌ 
பேரில்‌ கொஞ்சங்‌ கூட இரக்கம்‌ வராது போயிற்று: 
ஐயையோ இத்தனை கொடுமை உண்டோ? சர்க்கார்‌ ஒரு 
கள்ளனை அல்லது ஒரு கொலைகாரனைக்‌ கொலைக்‌ 
களத்துக்குக்‌ கொண்டுபோகிறதை காண்‌ கிறவர்கள்‌ 
குற்றவாளியின்‌ மீது கொஞ்சமாகிலும்‌ இரக்கமாயிருக்‌ 
கிறார்கள்‌. ஆனால்‌, அக்காலத்தில்‌ அந்த கொடூர 


103 


யூதர்களுக்கு இல்லாத இரக்கம்‌ இக்காலத்தில்‌ நமக்குக்‌ 
கர்த்தர்‌ பேரில்‌ வர வேண்டும்‌. இந்த இரக்கம்‌ உங்களுக்கு 
வரத்தக்கதாகக்‌ கர்த்தர்‌ அனுபவித்த வேதனைகளை 
அடிக்கடி நினைக்க வேண்டும்‌. 


அக்காலத்தில்‌ நீயும்‌ பூலோகத்தில்‌ இருந்திருந்தால்‌ 
கர்த்தர்‌ சுமக்கிற சிலுவையைக்‌ கண்டு அவருக்கு 
உதவியாயிருக்க உனக்கு மனது வந்திருக்கும்‌. ஆனால்‌ 
அப்போது உனக்கு இந்த நல்ல புண்ணியம்‌ செய்யக்‌ 
கூடாதே போனாலும்‌ இப்போதாகிலுஞ்‌ செய்யலாம்‌. இதை 
நீ நன்றாயுணரத்தக்கதாகச்‌ சம்பவித்த புதுமையைக்‌ கேள்‌. 
ஜெர்மனி தேசத்தில்‌ ஒரு மகாத்துமாவானவர்‌ யேசுநாதர்‌ 
பட்ட பாடுகளின்‌ மீது மகா பக்தியுள்ளவராயிருந்தார்‌. அவர்‌ 
ஒரு நாள்‌ தியானத்திலிருக்கிற போது இப்போது 
சொன்னபடி யேசுநாதர்‌ சிலுவையைச்‌ சுமந்துக்‌ கொண்டு 
அவருக்குத்‌ தோன்றி: நாம்‌ அனுபவித்த வேதனைகளை 
நினைத்து நமது பேரில்‌ இரக்கமாயிருக்கிற கிறிஸ்துவர்கள்‌ 
நாம்‌ சுமந்து போகிற சிலுவையைத்‌ தாங்க உதவியா 
யிருப்பார்கள்‌ என்று திருவுளம்‌ பற்றி மறைந்து போனார்‌. 
இந்தச்‌ சேதியை அந்த இராச்சியத்தில்‌ இருந்த லுதொல்போ 
என்கிறவர்‌ தமது புத்தகத்தில்‌ எழுதி வைத்துள்ளார்‌. 

ஆகையால்‌ நீங்கள்‌ ஆண்டவர்‌ சிலுவையைச்‌ 
சுமப்பதற்கு உதவியாயிருக்க வேண்டும்‌. அது அவனவன்‌ 
கையால்‌ ஆகும்‌. இதற்கு அர்த்தம்‌ ஏதென்றால்‌, யேசுநாதர்‌ 
நமக்காகச்‌ சிலுவை சுமந்து போனதில்‌ அனுபவித்த 
வேதனைகளை நீங்கள்‌ நினைத்துக்‌ கர்த்தர்‌ பேரில்‌ 
இரக்கமாயிருந்தால்‌ அவருக்கு உதவியாயிருந்தாற்‌ போலாகும்‌. 


104 
23-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ புண்ணிய ஸ்திரீகளுக்கு புத்திமதி 
சொன்னது 


யேசுநாதர்‌ சிலுவை சுமந்து போகிற துவக்கத்தில்‌ 
நடந்தவற்றைப்‌ போன வெள்ளிக்கிழமை தியானித்தோம்‌, 
அதற்குப்‌ பிறகு நடந்தவற்றை இப்போது சொல்லிக்‌ 
காட்டுவோம்‌. 

கர்த்தருக்கு வெகு பலவீனமிருந்த படியாலும்‌, 
சிலுவையின்‌ பாரம்‌ மெத்தவானதாலும்‌ அதைச்சுமந்து 
போகிறபோது சிலமுறை குப்புற விழுந்தார்‌. யூதர்‌ அதைக்‌ 
கண்டு ஆண்டவர்‌ எழுந்திருக்க உதவி செய்யாதிருந்தார்கள்‌, 
இந்தக்‌ காரியத்தில்‌ கர்த்தர்‌ பேரில்‌ :தங்களுக்கு உண்டான 
வர்மத்தைக்‌ காண்பித்தார்கள்‌. அதேனென்றால்‌, 
அவர்களுக்கு ஒரு ஆசாரம்‌ இருந்தது. வழியில்‌ மாடோ, 
குதிரையோ சுமையோடு கீழே விழுந்து எழுந்திருக்க 
முடியாத நிலையில்‌ இருந்தால்‌ வழியில்‌ போகிறவர்கள்‌ 
அதைக்‌ கண்டு இரக்கத்தால்‌ அந்த மிருகத்துக்கு 
உதவியாயிருக்க வேண்டுமென்று பழைய வரிவேதத்தில்‌ 
எழுதியிருந்தது. ஆனால்‌ யேசுநாதர்‌ சிலுவையோடு கீழே 
விழுந்த போது அவரால்‌ எழுந்திருக்க முடியவில்லை என்று 
அவர்கள்‌ கண்டாலும்‌ கர்த்தருக்கு ஒரு உதவியுஞ்‌ 
செய்யவில்லை. இதனால்‌ மிருகங்கள்‌ பேரில்‌ அவர்களுக்கு 
உண்டான இரக்கம்‌ முதலாய்‌ ஆண்டவர்‌ பேரில்‌ இல்லாமற்‌ 
போயிற்று. அதற்கு மாறாக கீழே விழுந்து கிடக்கிற 
யேசுநாதரை எழுந்திருக்கச்‌ செய்வதற்காக வழியில்‌ கிடக்கிற 
சேற்றையுங்‌ கற்களையும்‌ துண்டுக்‌ கட்டைகளையும்‌ அவர்‌ 
பேரில்‌ எறிந்தார்கள்‌ என்று அர்ச்‌. அன்செல்ம்‌ எழுதி 
வைத்திருக்கிறார்‌. பிறகு கர்த்தர்‌ பிறர்‌ உதவியில்லாமல்‌ தாமே 
மிகுந்த கஷ்டப்பட்டு மெள்ள எழுந்திருந்தார்‌. அப்போது 


105 


சில பெண்கள்‌ ஆண்டவரைப்‌ பார்க்க விரும்பி அருகில்‌ 
வந்தார்கள்‌. அவர்கள்‌ யேசுநாதருக்கு முந்தி இருந்த 
சுவுந்தரியமுள்ள முகத்தையும்‌ அவர்‌ செய்த புதுமைகளையும்‌ 
நினைத்து இப்போது அந்தத்‌ திருமுகத்திலிருக்கிற இரத்தமும்‌, 
அசுத்தமும்‌ அவரிடத்தில்‌ உண்டான காயமும்‌, அவமான 
மும்‌ கண்டு அழுதார்கள்‌. அவர்களைப்‌ பார்த்து யேசு 
சொன்னதாவது: எருசலேம்‌ பட்டணத்தின்‌ ஸ்திரீகளே, 
எனக்காக அழவேண்டாம்‌. உங்களைப்‌ பற்றியும்‌ உங்கள்‌ 
மக்களைப்‌ பற்றியும்‌ அழுங்கள்‌. அதெனென்றால்‌ பிள்ளை 
யில்லாதவர்கள்‌ பாக்கியமுள்ளவர்கள்‌ என்று சொல்லுகிற 
காலம்‌ வரும்‌. பச்சை மரத்துக்கு இப்படியானால்‌ பட்ட 
மரத்துக்கு எப்படி. வருமென்று சிந்தியுங்கள்‌ என்று திருவுளம்‌ 
பற்றினார்‌. அதற்குப்‌ பிறகு வெரோணிக்கம்மாள்‌ என்கிற 
ஒரு பெண்‌ ஆண்டவருடைய திருமுகத்தின்‌ இரத்த 
வேர்வையைக்‌ கண்டு தன்‌ முக்காட்டுச்‌ சீலையால்‌ 
அவருடைய திருமுகத்தைத்‌ துடைத்தாள்‌. அப்போது 
யேசுநாதருடைய திருமுகம்‌ அச்சில்‌ பதிந்தாற்‌ போல்‌ அந்தச்‌ 
சீலையில்‌ பதிந்தது. 

சகோதரனே, கர்த்தர்‌ சுமந்த சிலுவையின்‌ பாரத்தால்‌ 
அவர்‌ கீழே விழுந்து கிடக்கிற போது நீ கூட இருந்தா 
யானால்‌ சந்தேகமில்லாமல்‌ அப்போது ஆண்டவருக்கு 
உதவி செய்வாயே. ஆனால்‌, வியாதிக்காரன்‌ முதலான 
தரித்திரர்‌ கீழே விழுந்து கிடக்கிற போது ஆண்டவருக்கு 
உதவி செய்கிறேன்‌ என்று நினைத்து அவர்களுக்குச்‌ சகாயம்‌ 
செய்யலாம்‌. அந்தச்‌ சகாயம்‌ யேசுநாதருக்குத்‌ தானே 
செய்தாற்போலிருக்கும்‌ என்கிறதற்குச்‌ சந்தேகமில்லை. 

கர்த்தர்‌ உங்களுக்காகவும்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக் 
காகவும்‌ அழுங்களென்று திருவுளம்‌ பற்றினதற்கு அர்த்தம்‌ 
ஏதென்றால்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ இரக்கத்தால்‌ அழுகிறதை 
விட அந்தப்‌ பாடுகளுக்குக்‌ காரணமான பாவத்துக்கு 
மனஸ்தாபப்பட்டு அழுகிறது நல்லதென்று அர்த்தமாகும்‌. 


106 


சிலபேர்கள்‌ காயம்‌ பட்டிருக்கும்‌ ஒருவன்‌ குற்றவாளியாய்‌ 
இருந்தாலும்‌ அவனுடைய இரத்தத்தைக்‌ கண்டவுடனே 
இரக்கத்தால்‌ அழுகிறார்கள்‌. அவ்வண்ணமே இப்படிப்பட்ட 
மனுஷர்‌ பாடுபட்ட சுரூபத்தில்‌ உண்டான காயத்தின்‌ இரத்த 
அடையாளத்தைக்‌ கண்டு, அந்தப்‌ பாடுகளைக்‌ கேட்டு 
இத்தகைய சந்தர்ப்பங்களில்‌ எந்த மனிதனுக்கும்‌ இய்கை 
யாகவே ஏற்படக்கூடிய இரக்கத்தால்‌ மாத்திரம்‌ 
அழுகிறார்கள்‌. ஆனால்‌. இப்படிப்பட்ட அழுகையால்‌ 
ஆத்துமத்துக்குக்‌ கனமான பிரயோசனம்‌ வராது, 
ஆண்டவர்‌ நாம்‌ செய்த பாவங்களைத்‌ தீர்ப்பதற்காகவே 
இத்தனை பாடுபட்டார்‌ என்று நினைத்து. அழுதால்‌ 
அப்பொ முது உன்‌ ஆத்துமத்துக்கு மெத்தவும்‌ பிரயோசனம்‌ 
வரும்‌. அதேனென்றால்‌, நீ செய்த பாவங்களுக்காக 
மனஸ்தாபம்‌ வருகிறதுமல்லாமல்‌ பாவத்தின்‌ பேரில்‌ 
அருவருப்பும்‌ வரும்‌. 
இதல்லாமல்‌ கர்த்தர்‌ அந்தப்‌ பெண்‌ மகளைப்‌ பார்த்துப்‌ 
பச்சை மரத்துக்கு இப்படி வந்தால்‌ பட்ட மரத்துக்கு எப்படி 
வருமென்று திருவுளம்பற்றினார்‌. இதற்கு அர்த்தம்‌ 
ஏதென்றால்‌, ஆண்டவர்‌ பாவமில்லாதிருந்ததால்‌ ஒரு நல்ல 
பச்சை மரத்திற்கொப்பானவர்‌ பாவமில்லாத யேசுநாதர்‌ பிறர்‌ 
பாவங்களைத்‌ தம்மீது போட்டுக்கொண்டதால்‌ இத்தனைக்‌ 
கஸ்தி, வேதனை அவருக்கு வந்ததானால்‌ பாவங்களைச்‌ 
செய்த மனுஷருக்கு எத்தனை வலி வேதனை வருமென்று 
அர்த்தமாகும்‌. ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே தாம்‌ செய்த 
- பாவத்துக்குப்‌ பயப்படாமல்‌ எந்த மனிதனும்‌ இருக்கக்‌ 
கூடுமோ! தனக்கு யாதொரு துன்பம்‌ வந்தால்‌ இந்தத்‌ 
துன்பம்‌ எனக்கு வர நான்‌ என்ன செய்தேனென்று 
எவனாவது சொல்லலாமோ? உனக்கு வந்த துன்‌ பத்தைவிட 
இன்னும்‌ கனமான துன்பம்‌ வருகிறதற்கு உன்‌ பாவங்களால்‌ 
$ீ பாத்திரன்தானே. இதனால்‌ அவருக்குத்‌ துன்பம்‌ வருகிற 
போது தன்‌ பாவங்களால்‌ இந்தத்‌ துன்பம்‌ தனக்கு 


107 


வந்ததென்று நினைத்துத்‌ தாழ்ச்சி மனஸ்தாபத்‌ தோடு 
இருக்க வேண்டும்‌. தாழ்ச்சி மனஸ்தாபம்‌ என்கிற 
புண்ணியம்‌ உனக்கு வரத்தக்கதாக உன்‌ பாவங்களால்‌ 
கர்த்தருக்கு வந்த வேதனையைப்‌ பக்திப்‌ பொறுமையோடு 
நீ அடிக்கடி நினைக்க வேண்டும்‌. 


கடைசியில்‌ வெரோணிக்கம்மாள்‌ என்கிற புண்ணிய 
வதி தன்‌ முக்காட்டுச்‌ சேலையால்‌ ஆண்டவருடைய திரு 
முகத்தைத்‌ துடைத்தாளென்று சொன்னோமே. யேசுநாதர்‌ 
தமக்கு அந்தப்‌ புண்ணியவதி அந்தச்‌ சகாயம்‌ பண்ணினதால்‌, 
அவளுக்கு அநேக நன்மைகளைக்‌ கட்டளையிட்டார்‌. 
அதெப்படியென்றால்‌, தம்முடைய திருமுகத்தை அச்சில்‌ 
பதிப்பித்தாப்‌ போல்‌ அந்தச்‌ சேலையில்‌ பதியப்‌ பண்ணினார்‌. 
பிற்பாடு அந்தச்‌ சேலையில்‌ தானே சில புதுமைகள்‌ 
சம்பவிக்க யேசுநாதர்‌ சித்தமானார்‌. அதைச்‌ சுருக்கமாய்‌ 
இப்போது வெளிப்படுத்துவோம்‌: 

குஷ்ட வியாதியுள்ள செசார்‌ என்கிறவன்‌ ஆண்ட 
வருடைய திருமுகம்‌ பதிந்த துணியைத்‌ தொட்டவுடனே 
ஆரோக்கியம்‌ அடைந்தான்‌. மத்தோதி என்கிற மேற்றிராணி 
யாருக்குத்‌ தொண்டை நெருக்கத்தால்‌ குரல்‌ பழுதாகி வெகு 
மெதுவாகப்‌ பேசுவார்‌. அவர்‌ இந்த வஸ்திரத்தை எடுத்துத்‌ 
தொண்டை மேல்‌ வைத்தவுடனே நல்ல சப்தம்‌ அவருக்கு 
வந்தது. ஒலிசியான்‌ என்கிறவனுக்கு முதுகில்‌ பெரிய கூன்‌ 
புறப்பட்டு கூனனாய்த்‌ திரிந்திருந்தான்‌. அந்தக்‌ கூன்‌ மேல்‌ 
அந்த வஸ்திரத்தை வைத்தவுடனே அவனுக்குக்‌ 
குணமாயிற்று. இப்போது சொன்ன புதுமைகளைக்‌ 
கொன்ஸ்தாந்தீனு முதலிய சாஸ்திரிகள்‌ தங்கள்‌ புத்தகத்தில்‌ 
எழுதி வைத்தார்கள்‌. ஆகையால்‌ யேசுநாதர்‌ பாடுபடுகிற 
போது புனித வெரோணிக்கம்மாள்‌ கர்த்தருக்குச்‌ செய்த 
சிறிய சகாயத்தின்‌ பேரில்‌ அவர்‌ அதிகப்‌ பிரியமாய்‌ இருந்தார்‌. 
அதை இந்தப்‌ புதுமைகளினால்‌ காண்பித்தார்‌. இதனால்‌ 
நீங்கள்‌ கர்த்தர்‌ பட்ட பாடுகளை நினைத்து புனித 


108 


வெரோணிக்கம்மாளைப்‌ போல்‌ இரக்கமாயிருந்தால்‌ 
அதனால்‌ ஆண்டவருக்குப்‌ பெரும்‌ ஆறுதல்‌ அளித்தவர்‌ 
களாவீர்கள்‌. அந்தப்‌ புண்ணியவதி பேரில்‌ ஆண்டவர்‌ 
பட்‌ சமாயிருந்தாற்‌ போல்‌ உங்கள்‌ பேரிலேயும்‌ 
பட்‌ சமாயிருப்பார்‌. 


24-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ தம்‌ திரு மாதாவின்‌ வேதனையைக்‌ 
கண்டு வியாகுலப்பட்ட து. 


யேசுநாதர்‌ கபால மலைக்குச்‌ சிலுவை சுமந்து போகிற 
சேதி தேவமாதா அறிந்து, தம்‌ திருக்குமாரன்‌ சாகிற 
சமயத்தில்‌ அவர்‌ அருகில்‌ இருக்க விரும்பிப்‌ புறப்பட்டார்கள்‌. 
போகிற போது தம்‌ திருக்குமாரன்‌ எந்த வழியாய்ப்‌ 
போகிறாரென்று மற்றவர்களைக்‌ கேட்கத்‌ தேவையில்லை. 
அதேனென்றால்‌, கர்த்தர்‌ சிலுவை சுமந்து போகிற போது 
அவருடைய திருச்சரீரத்தில்‌ இருந்த காயங்களின்‌ வழியாகப்‌ 
புறப்பட்ட இரத்தம்‌ அவர்‌ போகிறவழியில்‌ சிந்தியிருந்த 
தென்றும்‌, அதைக்‌ கண்டு நமது திருக்குமாரன்‌ போன 
வழி அறிந்தோமென்றும்‌ தேவமாதா புனித பிரிஜித்தம்‌. 
மாளுக்கு அறிவித்தார்கள்‌. வியாகுலமாதா கர்த்தர்‌ பின்னே 
போகிற போது அவருடைய திருமுகத்தைக்‌ காண தமது 
திருக்குமாரனுக்கு எதிரில்‌ போக ஆசையாயிருந்ததால்‌ 
பின்னால்‌ போகிறதை விட்டுப்‌ பக்கத்தில்‌ போய்‌ எதிராக 
வந்தார்கள்‌. மகா பலவீனமுள்ளவருமாய்‌, இரத்தத்தால்‌ 
முழுதும்‌ நனைந்தவருமாய்‌, பலவகை அசுத்தங்களால்‌ 
அழுக்கடையப்பட்ட வருமாய்‌, இரண்டு கள்ளருக்கு நடுவே 
பாரமான சிலுவை சுமந்து கொண்டு வருகிறவருமாய்த்‌ 
தம்முடைய திருக்குமாரைனைக்‌ கண்டார்கள்‌. கண்ட 


109 


வுடனே எப்படி அழுது வியாகுலப்பட்டார்‌ என்று வாக்கால்‌ 
சொல்லமுடியாது. 

புனித அன்செல்ம்‌ தம்‌ புஸ்தகத்தில்‌ எழுதி 
வைத்ததாவது: தேவமாதா தமது திருக்குமாரனுக்கு எதிரே 
போன சமயத்தில்‌ யேசுநாதரைக்‌ கட்டியிருக்கிற கயிறுகளை 
அவிழ்க்கிறதற்கும்‌ அவருடைய காயங்களைக்‌ கட்டுகிறதற்கும்‌, 
திருமுகத்தில்‌ வடிகிற இரத்தத்தைத்‌ துடைக்கிறதற்கும்‌ 
மிகுந்த ஆசையாயிருந்தாலும்‌, சேவகர்‌ தடை செய்ததால்‌ 
வியாகுமாதாவால்‌ ஒரு உதவியும்‌ செய்யமுடியாது போயிற்று. 
இது தவிர ஆண்டவர்‌ தமது தாயாரைப்‌ பார்ப்பதற்காக 
தமது கண்மேல்‌ உரைந்திருக்கிற இரத்தத்தைத்‌ தமது 
திருக்கையால்‌ தள்ளினாரென்று புனித பிரிஜித்தம்மாள்‌ 
திருச்சபைக்கு அறியச்‌ செய்தாள்‌. இப்படித்‌ தள்ளின பிற்பாடு 
கர்த்தர்‌ தம்முடைய தாயார்‌ அழுகிறதைக்‌ கண்டு, தாம்‌ 
சிலுவை சுமந்து கொண்டு போகிற வேதனையைவிட 
அதிகம்‌ துன்புற்றார்‌. 

கிறிஸ்துவர்களே, பூலோகத்துக்கு ஆண்டவள்‌ நமக்காக 
இத்தனைத்‌ துன்பம்‌ அனுபவித்தார்களென்று அறிந்துள்ள 
நாம்‌ அவர்களுடைய வியாகுலத்தின்‌ மீது பக்தி இல்லா 
திருக்கலாமோ? தினம்‌ தினம்‌ விசேஷமாய்‌ வெள்ளிக்கிழமை 
தோறும்‌ அவர்களுடைய ஏழு வியாகுலத்தைக்‌ குறித்து ஏழு 
பரலோக மந்திரம்‌, ஏழு அருள்‌ நிறை மந்திரம்‌ வேண்டிக்‌ 
கொள்ளுவோம்‌. | 

உன்‌ ஆத்துமம்‌ மோட்சகரை சேரத்தக்கதாக மோட்ச 
ராக்கினி இப்படி வியாகுலப்பட்டிருக்க நீ உன்னுடைய 
ஆத்தும ஈடேற்றத்துக்கு பிரயாசைப்‌ படாமல்‌ இருக்கலாமா? 
இதல்லாமல்‌ ஆண்டவர்‌ சகல மனுஷரைவிடத்‌ தம்‌ தாயார்‌ 
பேரில்‌ மகா பட்சமாயிருந்தாலும்‌, உன்னை இரட்சிப்‌ 
பதற்காகத்‌ தாம்‌ அனுபவித்த வேதனைகளால்‌ தமது 
தாயாருக்கு இத்தனை வியாகுலம்‌ வருமென்று. அறிந்தாலும்‌, 


110 


உனக்காக அந்தத்‌ துன்பங்களை விடாமல்‌ சிலுவையிட 
அறையுண்டு சாகுமட்டும்‌ வேதனைப்‌ படச்‌ சித்தமானார 
இப்படியிருக்கையில்‌ உன்னுடைய மகனுக்காகிலும்‌, மற்ற 
உறவினர்களுக்காகிலும்‌, வியாதி கஷ்டமாயிருக்கிற போது 
மகன்பேரில்‌ எத்தனைப்‌ பட்சமாயிருந்தாலும்‌ மகல்‌ 
பிழைக்கத்தக்கதாக யேசுநாதரையும்‌ அவருடைய வேதத்தை 
யும்‌ விட்டுக்‌ கோணங்கி சாஸ்திரம்‌ கேட்கலாமோ? 
உன்னுடைய சரீரத்தின்‌ பேரில்‌ எவ்வளவு பற்று வைத்திருந்‌ 
தாலும்‌ அந்த சரீரத்துக்குப்‌ பொல்லாத சந்தோஷம்‌ வரத்‌ 
தக்கதாகக்‌ கர்த்தருக்குத்‌ துரோகம்‌ செய்ய வேண்டாம்‌. 
புறமதஸ்தனாயிருந்த ஒருவன்‌ மகா பத்தியோடும்‌, 
ஆசையோடும்‌ சர்வேசுரனுடைய வேதத்தில்‌ சேர்ந்தான்‌, 
கொஞ்ச காலத்திற்குப்‌ பிறகு அவருடைய குழந்தை செத்துப்‌ 
போயிற்று. அப்போது அவன்‌ உறவினரும்‌, பிராமணரும்‌, 
மற்றவர்களும்‌ வந்து நீ முந்திக்‌ கும்பிட்ட பழைய 
தேவர்களை விட்டுவிட்டதாலேயும்‌ கிறிஸ்துவ வேதத்தில்‌ 
சேர்ந்ததாலேயும்‌ உன்னுடைய குழந்தை செத்துப்‌ 
போயிற்றென்று துர்ப்புத்தி சொன்னார்கள்‌. அப்போது 
அவன்‌ புது கிறிஸ்துவனாயிருந்தாலும்‌ அந்தத்‌ துர்ப்புத்திக்கு 
இடங்‌ கொடாமல்‌ சத்திய வேதத்தில்‌ உறுதியாயிருந்தான்‌. 
கொஞ்ச நாளைக்குப்‌ பிற்பாடு அவன்‌ மாடுகள்‌ செத்தன. 
இதனால்‌ முன்பைவிட அவர்கள்‌ அதிக துர்ப்புத்தி 
சொன்னார்கள்‌. அதற்கும்‌ அவன்‌ இடங்கொடுக்கவில்லை. 
கடைசியில்‌ அவனுக்கு கனமான வியாதி வந்ததால்‌ அவர்கள்‌ 
கோணங்கி சாஸ்திரக்காரனை அழைக்கிறதற்கும்‌ துர்ப்புத்தி 
சொன்னார்கள்‌. அப்படியும்‌ அவன்‌ அவர்கள்‌ துர்ப்புத்திக்‌ 
குள்ளே அகப்படவில்லை. அப்போது துர்ப்புத்தி சொன்னவர்‌ 
களுக்குள்ளே ஒருவன்‌ அவனைப்‌ பார்த்து நீ உன்‌ சரீரம்‌, 
மனைவி, மக்கள்‌ பேரில்‌ பட்சமாயிருக்கிறாயல்லவா. 
அவர்களுக்கு மோசம்‌ வராதபடிக்குத்‌ தகுந்த காரியமாகிலுஞ்‌ 
செய்ய வேண்டும்‌ என்று சொன்னான்‌. அதற்கு அந்த 


ய. 


111 


புதுக்‌ கிறிஸ்துவன்‌ நீங்கள்‌ அபத்தமான வார்த்தை 
சொல்லுகிறீர்கள்‌. அதேனென்றால்‌ நான்‌ சர்வேசுரனுடைய 
வேதத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டதால்‌ எனக்கு நன்மை 
வந்ததல்லாமல்‌ பொல்லாப்பு வரவில்லை. வேதங்கேளாத 
உலகத்துக்கு பொல்லாப்பு வரவில்லையோ என்று சொன்ன 
பிற்பாடு அவன்பாடு பட்ட சுரூபத்தைக்‌ காண்பித்து: இதோ 
என்னுடைய கர்த்தர்‌, இவருடைய தாயார்‌ படைக்கப்பட்ட 
பொருட்களுக்குள்ளே மேலானவள்‌. அவர்களைப்‌ பார்க்கிற 
போது நானும்‌ என்‌ பிள்ளைக்‌ குட்டிகளும்‌ ஒரு நீசப்‌ 
பூச்சிக்குச்‌ சமானமாயிருக்க, இந்த ஆண்டவர்‌ நான்‌ செய்த 
பாவத்துக்காகப்‌ பாடுபடுகிற போது அவருடைய தாயார்‌ 
வெகு வியாகுலப்பட்டாலும்‌ அவர்‌ அந்தப்‌ பாடுகளை 
விடவில்லை. நான்‌ வியாதியால்‌ கொஞ்சம்‌ துன்பம்‌ 
அனுபவிக்கிற போது என்‌ சரீரத்துக்காகக்‌ கர்த்தரை மறந்து 
விடலாமோ? எந்த பொல்லாப்பு வந்தாலும்‌ அவரை நான்‌ 
மறந்து விடுகிறதில்லை என்று சொன்னான்‌. இந்த நல்ல 
நியாயத்துக்கு எதிராக அவர்களால்‌ ஒன்றுஞ்‌ சொல்ல 
முடியவில்லை. இவ்வாறு இந்த வியாதிக்காரன்‌ சாகுமட்டும்‌ 
சர்வேசுரனுடைய வேதத்தில்‌ தைரியமாய்‌ நிலைத்திருந்தான்‌. 
சகோதரரே, இந்தப்‌ புதுக்‌ கிநீஸ்துவன்‌ சொன்ன நல்ல 
நியாயத்தை நீங்கள்‌ மறந்து போகாமல்‌ அடிக்கடி நினைத்து 
அவன்‌ நடந்த படியே நீங்கள்‌ நடக்க வேண்டும்‌. உங்களுக்கு 
இக்கட்டுக்‌ கஸ்திகள்‌ வருஞ்‌ சமயத்தில்‌ உங்களுடைய 
விசுவாசத்தையும்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ உங்களுக்கு உண்டான 
பக்தியெல்லாவற்றையும்‌ காண்பிக்க வேண்டும்‌. 


112 
25-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ சிலுவையைச்‌ சுமந்து போகிறதற்குச்‌ 
சிரேனேயன்‌ என்கிற சீமோன்‌ உதவி செய்தது, 


யேசுநாதர்‌ சிலுவை சுமந்து கொண்டு கபாலமலைக்குபு 
போகிற போது 'வழியில்‌ சிலமுறை குப்புற விழுந்ததைப்‌ 
பற்றி போனவாரம்‌ தியானித்தோம்‌. பிறகு கபாலமலை 
மட்டுஞ்‌ சம்பவித்ததென்னவென்று இப்போது 
தியானிப்போம்‌. 


கர்த்தர்‌ சிலுவையின்‌ பாரத்தால்‌ ஒவ்வொரு தடவையும்‌ 
கீழேவிழுந்த பிறகும்‌ தாம்‌ எழுந்திருக்கிறதற்குப்‌ போதிய 
பலம்‌ இல்லாததால்‌ வெகு பிரயாசத்தோடு மெள்ள 
மெள்ளத்‌ தாந்தாமே எழுந்திருந்தார்‌. ஆனால்‌ இத்தனைப்‌ 
பிரயாசத்தோடு அவர்‌ போகப்‌ போக மெத்த பலவீன 
மாயிற்று. இந்தப்‌ பலவீனத்தால்‌ கொலைக்‌ களத்துக்குச்‌ 
சேருகிறதற்கு முன்னே திரும்பவும்‌ கீழே விழுந்தார்‌. 
அப்போது அவரை எழுந்திருக்கச்செய்வதற்காக சேவகர்‌ 
கடினமாய்‌ அடித்தாலும்‌ ஆண்டவர்‌ எழுந்திருக்க 
முடியாமல்‌ கீழே தானே கிடந்தார்‌. 


இப்படி யேசுநாதர்‌ கிடக்கையில்‌ சேவகர்‌ அவரிடத்தில்‌ 
சாவுக்கான அவஸ்தைக்‌ குறிகளைக்‌ கண்டு பின்னால்‌ 
வருகிற காரியக்காரரிடத்தில்‌ போய்‌ அதைத்‌ தெரிவித்து 
என்ன செய்வதென்று கேட்டார்கள்‌: யேசுநாதர்‌ வழியில்‌ 
மரணத்தை அடைகிறதைவிட அவரைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்து கொன்றால்‌ அவமானமும்‌ வேதனையும்‌ அதிகம்‌ 
உண்டாகுமென்றும்‌, இப்போது வழியில்‌ செத்தால்‌ 
சிலுவையில்‌ அறைந்து. கொல்ல வழியில்லாமல்‌ போய்‌ 
விடுமென்றும்‌, அவர்‌ சிலுவை சுமக்காமற்‌ போனால்‌ 
உயிரோடு கபாலமலைக்குச்‌ சேரலாமென்றும்‌ நினைத்து 
அவரைச்‌ சிலுவையைச்‌ சுமக்க வேண்டாம்‌ என்றார்கள்‌. 


113 


அவர்கள்‌ இந்தக்‌ கட்டளையிட்டப்‌ பிறகு அந்தச்‌ 
சிலுவையைக்‌ கொண்டுபோக வேறு ஆளுக்காகத்‌ தேடிய 
போது அந்தச்‌ சிலுவையைச்‌ சுமக்க ஒருவரும்‌ சம்மதிக்க 
வில்லை. அதேனென்றால்‌, சிலுவையில்‌ அறையுண்டு 
சாகிறவன்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்று வேதப்‌ புத்தகத்தில்‌ 
எழுதியிருந்ததால்‌ யூதர்கள்‌ சிலுவைத்‌ தண்டனை மீது 
அருவருப்புக்‌ கொண்டிருந்தனர்‌. 


சிலுவையைச்‌ சுமக்கிறது முதலாய்ச்‌ சாபமென்று 
நினைத்தார்கள்‌. அங்கே இருந்த பிற மத ரோமைப்படை 
வீரர்களுக்கோவெனில்‌ சிலுவையைத்‌ தொடுகிறது மகா 
ஈனமென்று தோன்றிற்று. இதனால்‌ சிலுவை சுமந்து 
'்‌ கொண்டு போகிற கர்த்தருக்கு உதவியாயிருக்க ஒருவரும்‌ 
சம்மதிக்கவில்லை. சிமோன்‌ என்கிற பரதேசி ஜெருசலேம்‌ 
பட்டணத்தை நோக்கிப்‌ போகிறதைச்‌ சேவகர்‌ கண்டு அந்தச்‌ 
சிலுவையை எடுத்துக்‌ கொண்டு போக அவனைக்‌ கட்டாயப்‌ 
படுத்தினர்‌. அந்த சிமோன்‌ என்கிறவனுக்குச்‌ சிலுவையைச்‌ 
சுமக்க மனதில்லாதிருந்தாலும்‌ கர்த்தருடைய அவஸ்தையைப்‌ 
பார்த்து இந்தச்‌ சிலுவையைச்‌ சுமந்து கொண்டு போகச்‌ 
சம்மதித்தான்‌. ஆகையால்‌ கீழே விழுந்த யேசுநாதர்‌ மேல்‌ 
கிடக்கிற பாரமான சிலுவையை அவன்‌ தூக்கித்‌ தன்‌ 
தோள்மேல்‌ வைத்துக்‌ கொண்டு மெள்ளப்போனான்‌. 
அப்போது கீழே கிடந்த கர்த்தர்‌ தம்‌ மேல்‌ கிடந்த பாரச்‌ 
சுமையின்‌ பளுவில்லாததால்‌ எழுந்திருந்து மெள்ள மெள்ள 
நடந்து போய்க்‌ கபால மலையில்‌ சேர்ந்தார்‌. 


கிறிஸ்துவர்களே, கர்த்தர்‌ சிலுவை சுமக்கிற போது 
ஒருவருமுதவி செய்யாதிருந்தாலும்‌ ஆண்டவர்‌ பொறுமை 
யோடு சுமந்தார்‌. உங்களுக்கு வருகிற துன்பமாகிற 
சிலுவையைச்‌ சுமக்கிறபோது வேறு உதவியில்லாதிருந்தாலும்‌ 
பொறுமையோடு சுமக்க வேண்டும்‌. அப்படிப்பட்ட 
பொறுமை சிலபோர்களுக்கு இல்லாததால்‌ தங்களுக்குத்‌ 
துன்பம்‌ வருகையில்‌ முறையிட்டுத்‌ தேவதூஷணஞ்‌ 


114 


சொல்லிச்‌ சர்வேசுரனுக்குப்‌ பொருந்தாத பாவங்களைக்‌ 
கட்டிக்‌ கொள்ளுவார்கள்‌. நீங்கள்‌ இப்படி நடக்க 
வேண்டாம்‌. துன்பப்படுபவர்கள்‌ பொறுமையில்லாமல்‌ 
போனால்‌ அதனால்‌ அந்தத்‌ துன்பம்‌ நீங்கிப்‌ போகுமா! 
பூலோகத்தில்‌ இருக்கிற நல்லவர்களுக்குள்‌ ளேயும்‌ 
பொல்லாதவர்களுக்குள்ளேயும்‌ துன்பமில்லாதிருக்கிறது 
யார்‌? ஒருவருமில்லை. நல்லவர்களும்‌, பொல்லாதவர்களும்‌ 
துன்பப்படுகின்றனா்‌. ஆனால்‌, பொல்லாதவர்கள்‌ தங்களுக்கு 
வந்த துன்பத்தைப்‌ பொறுமையோடு அனுபவிக்காததால்‌ 
சாகுந்தனையும்‌ முறைப்பட்டு சாவான பாவத்தால்‌ 
சாகிறதால்‌ அவர்களுக்கு இந்தத்‌ துன்பத்தோடு பிறகு 
நரகமென்கிற கனமான துன்பம்‌ வரும்‌. 

நல்லவர்களோவெனில்‌, தங்களுக்கு வருந்‌ துன்பத்தைப்‌ 
பொறுமையோடு அனுபவிக்கிறதால்‌ அந்தத்‌ துன்பம்‌ 
முடிகிறதும்‌ அல்லாமல்‌ அவர்களுக்கு மோட்சபாக்கியம்‌ 
வரும்‌. 

ஆண்டவருடைய சிலுவையைச்‌ சிமோன்‌ சுமந்து 
கொண்டு போனதால்‌ அவனுக்கு வந்த கஷ்டம்‌ கொஞ்ச 
நேரத்துக்குள்ளே முடிந்து போனது: ஆனால்‌ அவனுக்கு 
வந்த பாக்கியமும்‌ மகிமையும்‌ எப்போதும்‌ இருக்கிறது. அவன்‌ 
செய்தாற்‌ போல்‌ நீங்களும்‌ செய்தால்‌ உங்களுக்கும்‌ 
அப்படியே சம்பவிக்கும்‌. உங்களுக்கு வரும்‌ வேதனையை 
ஆண்டவரைக்‌ குறித்து பொறுமையோடு அனுபவிக்கிற 
காலம்‌ கொஞ்சமாயிருக்கும்‌. அதனால்‌ உங்களுக்கு வருகிற 
மோட்ச பாக்கியமோவெனில்‌ எப்போதும்‌ இருக்கும்‌. 
துன்பங்களைச்‌ சகிப்பதில்‌ பொறுமை வேண்டும்‌. 


இத்தாலியா தேசத்தில்‌ சியென்னா என்கிற. 
பட்டணத்தில்‌ அர்ச்‌. கத்தரீன்‌ என்கிற கன்னியாஸ்திரீ 
இருந்தாள்‌. அந்தப்‌ புண்ணியவதிக்கு கனமான துன்பம்‌ 
வந்தது. அதனால்‌ அவள்‌ மெத்தவும்‌ வருந்தினாள்‌. இந்த 


115 


வருத்தத்தோடு ஒரு நாள்‌ அவள்‌ தனியே இருக்கிற போது 
யேசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையுண்ட கோலத்தில்‌ 
அவளுக்குத்‌ தோன்றி: என்‌ மகளாகிய கத்ரீனே, உனக்காக 
நாம்‌ எத்தனையோ வேதனையைப்‌ பொறுமையோடு 
அனுபவித்தோம்‌. இதோ பார்‌. நீ உனக்கு வந்த துன்பத்தை 
நமக்காகப்‌ பொறுமையோடு அனுபவிக்க வேண்டாமோ 
என்றார்‌. கத்ரீன்‌ இந்த வார்த்தையைக்‌ கேட்டு தனக்கு 
வந்த துன்பத்தைப்‌ பொறுமையோடு அனுபவித்தாள்‌. 


தம்பிமாரே, தங்கைமாரே, உங்கள்‌ பேரில்‌ அநியாய 
மாய்ப்‌ புறணி வார்த்தை சொன்னதாலும்‌, உங்களுக்கு 
வெவ்வேறு துன்பத்தை வருவித்ததாலும்‌, நீங்கள்‌ மிகவும்‌ 
வருந்துகிறீர்களல்லவா. உங்களுக்கு இந்தச்‌ சிலுவையைப்‌ 
பொறுமையோடு சுமந்து போவதற்குக்‌ கர்த்தர்‌ பாடுபட்ட 
சுரூபத்தைப்‌ பக்தியோடு பார்த்து அவருடைய பொறுமையை 
நினைக்க வேண்டும்‌. 


26-ம்‌ புதுமை 


சேவகர்‌ யேசுநாதரின்‌ உடைகளை உரித்ததும்‌ 
மற்றும்‌ பலவகைகளில்‌ உபத்திரவப்படுத்தின தும்‌. 


யேசுநாதர்‌ மகா ' வேதனையோடும்‌ இளைப்போடும்‌ 
கபால மலையில்‌ சேர்ந்தவுடனே அவரைச்‌ சிலுவை 
மிலறைந்து ஆக்கினையிட அவருடைய உடைகளைச்‌ 
சேவகர்‌ உரித்தார்கள்‌. அப்படி உரிக்கிற போது ஆண்டவர்‌ 
மகா வெட்கமும்‌, வேதனையும்‌ அனுபவித்தார்‌. 
அதெப்படியென்றால்‌ எல்லாவற்றையும்விட யேசுநாதர்‌ 
பரிசுத்த கற்புள்ளஹுயிருக்கிறபடியால்‌ தாம்‌ வஸ்திரமில்லா 
திருந்ததைப்‌ பற்றி வெகு கூச்சப்பட்டார்‌. இது தவிர 


116 


அவருடைய ஆடை அவருடைய சரீரக்‌ காயத்தோடு | 
ஒட்டியிருந்ததால்‌ முரட்டுச்‌ சேவகர்‌ அதைப்பிடித்து இழுத்த 
போது தோலை உரிக்கிறாற்‌ போல்‌ உரித்ததால்‌ கர்த்தூ 
சொல்லக்‌ கூடாத வேதனை அநுபவித்தார்‌. 


சிலுவையில்‌ அறையப்படுகிறவர்களுக்கு வருகிற 
வேதனையைக்‌ கொஞ்சங்‌ குறைப்பதற்காக அந்த 
ஆக்கினையை நிறைவேற்றுவதற்கு முன்‌ இரக்கமுள்ள 
சிலபேர்கள்‌ முந்திரிகைப்‌ பழத்தின்‌ இரசத்தைத்‌ தேச 
ஆசாரத்தின்‌ படியே குடி.க்கக்‌ கொடுப்பார்கள்‌. ஆனால்‌ . 
கர்த்தர்‌ மீது யூதர்கள்‌ வைத்த வர்மத்தால்‌ முந்திரிகைப்‌ 
பழ இரசமாத்திரங்‌ கொடாமல்‌ அதோடு கசப்புள்ள பிச்ச 
கலந்து அவருக்குக்‌ கொடுத்தார்கள்‌. அப்போது ஆண்டவர்‌ 
அதைக்‌ குடிக்காமல்‌ சுவை பார்க்கிறாற்‌ போல்‌ கொஞ்சம்‌ 
வாயில்‌ வைத்து விட்டுவிட்டார்‌. பிறகு சேவகர்‌ கர்த்தறை | 
அந்தச்‌ சிலுவையில்‌ அறைய அந்தச்‌ சிலுவையைக்‌ கீழே 
போட்டார்கள்‌. அந்தச்‌ சிலுவையின்‌ அருகில்‌ யேசுநாதர்‌ 
நிற்கிற போது நிஷ்டூரமுள்ள ஒரு துஷ்டன்‌ அவரைப்‌ 
பிடித்து சிலுவையின்‌ மேல்‌ .தள்ளினானென்று அர்ச்‌, 
பிரிஜித்தம்மாள்‌ எழுதி வைத்திருக்கிறாள்‌. கர்த்தர்‌ 
சிலுவையின்‌ மேல்‌ விழுந்த பிறகு கட்டாயமில்லாமல்‌ நம்மை 
இரட்சிக்க இரண்டு கையையும்‌ தாமே இரண்டு பக்கத்தில்‌ . 


கிறிஸ்துவர்களே, கர்த்தர்‌ இரகசியத்தில்‌ இருட்டு 
வேளையில்‌ ஆக்கினைப்படாமல்‌ வெளியில்‌ எல்லாருக்கும்‌ 
முன்பாக மத்தியானத்தில்‌ ஆக்கினை அனுபவித்ததால்‌ 
உனக்காக அவருக்கு அதிக அவமானமாயிற்று. நாலுபேர்‌ 
கூடுகிற சமயத்தில்‌ புறமதஸ்தருடைய திருநீறு வாங்குகிறது 
போன்ற தகாத நடவடிக்கைகளுக்கு நீ உடன்‌ படாதிருக்‌ 
கையில்‌ உன்‌ பேரில்‌ குறை சொன்னால்‌ நீ சட்டைப்‌ 
பண்ணாமல்‌ பொறுமையாயிருக்க வேண்டும்‌. சில்‌ 
கிறிஸ்துவர்கள்‌ தாங்கள்‌ தனியே இருக்கிற போது 


117 


புறமதஸ்தருடைய தீர்த்தம்‌, திருநீறு வாங்காதிருந்தாலும்‌ 
பல பேர்களுடன்‌ கூட இருக்கிற போது தங்களுக்கு 
அவமானம்‌ வராதபடிக்கு அவர்களைப்‌ போல்‌ தாங்களுந் 
தீர்த்தம்‌ திருநீறு வாங்குவார்கள்‌. இவ்வாறு செய்வது பெருந்‌ 
துரோகம்‌. கர்த்தர்‌ உங்களுக்காக அனுபவித்த அவமானத்தை 
நினைத்து அவருக்குப்‌ பொருந்தாத காரியத்தைச்‌ 
செய்யாதபடிக்கு அந்த அவமானம்‌ வந்தாலும்‌ அதைச்‌ 
சட்டை பண்ணாமல்‌ இருக்க வேண்டும்‌. 

ஆண்ட வருக்குப்‌ பிச்சுடன்‌ கலந்த திராட்சை ரசத்தைப்‌ 
கொடுத்தார்களென்று சொன்னோமே, சில கிறிஸ்துவர்கள்‌ 
அப்படியே செய்கிறார்கள்‌. அதாவது: சில பேர்கள்‌ 
பிச்சையிடுதல்‌ முதலிய வெவ்வேறு புண்ணியம்‌ செய்தாலும்‌ 
ஆண்டவரை நினைக்காமல்‌ உலகில்‌ புகழ்‌ பெறுவதற்காக 
அதைச்‌ செய்கிறார்கள்‌. இப்படி பிச்சாகிற பாவக்கசப்பை 
அந்தப்‌ புண்ணியத்தில்‌ கலந்ததால்‌ அது ஆண்டவருக்குப்‌ 
பொருந்தாது. ஆதலால்‌ நீங்கள்‌ கர்த்தரைக்‌ குறித்துப்‌ 
புண்ணியங்களைச்‌ செய்ய வேண்டியதேயல்லாமல்‌, உலகம்‌ 
மெச்சுவதற்காகச்‌ செய்ய வேண்டாம்‌. ஆண்டவர்‌ 
சிலுவையின்‌ மேல்‌ படுத்துக்‌ கொண்டபோது மிகவும்‌ 
அகோர வேதனை அனுபவித்தார்‌. யேசுநாதருடைய 
முதுகெல்லாம்‌ மிகுந்த காயமாயிருந்தது. அந்தக்‌ காயங்கள்‌ 
மிருதுவான வஸ்துவின்‌ மீது இராமல்‌ கெட்டியான 
சிலுவை மரத்தின்‌ மீது இருந்தால்‌ அந்த மரம்‌ காயங்களில்‌ 
அழுந்திய போது ஆண்டவர்‌ மகா வேதனை அனுபவித்தார்‌. 


இதன்றி சேவகர்‌ யேசுநாதர்‌ அணிந்திருந்த உடைகளை 
உரித்தார்களல்லாமல்‌ அவருடைய தலைமேலிருந்த 
முள்முடியை எடுக்கவில்லை. ஆகையால்‌ கர்த்தர்‌ சிலுவை 
யின்‌ மேல்‌ படுத்துக்‌ கொண்ட போது அந்த முள்முடியோடு 
கூடப்‌ படுத்துக்‌ கொண்டார்‌. ஆனபடியால்‌ அந்தச்‌ 
சமயத்தில்‌ ஆண்டவருடைய திருதலையின்‌ கீழே 


118 


தலையணையாக முள்ளிருந்தது. ஐயோ, கர்த்தர்‌ அதனா 
எம்மாத்திரம்‌ வேதனைப்பட்டாரென்று வாக்கால்‌ சொல்லத்‌ 
கூடாது. நீ படுத்துக்‌ கொள்ளுகிற போது தலையணை 
இல்லாதிருந்து ஒரு கல்லை, ஒரு மரக்‌ கட்டையை வைத்த” 
கொண்டால்‌ கஷ்டப்படுவாயல்லவா. ஆனால்‌ இதைவிட 
முட்களை தலையணையாக வைத்துக்‌ கொண்டால்‌ வலியுபு 
காயமும்‌ ஆகுமே, தலைக்குத்‌ தலையணை வேண்டுமே 
யொழிய முட்களை யார்‌ வைத்துக்‌ கொள்ளுவார்கள்‌? 
கர்த்தர்‌ ஒருவரே உனக்காக அனுபவிக்கச்‌ சித்தமானார்‌. 
ஆண்டவர்‌ சிலுவையின்‌ மேல்‌ படுத்திருந்த போது 


தலையின்‌ முட்களாலும்‌ முதுகின்‌ காயங்களாலமும்‌ ' 


உனக்காக அனுபவித்த வேதனை இவ்வளவென்று 
வரையறுத்தலுங்‌ கூடுமோ! இதையெல்லாம்‌ அறிந்துள்ள நீ 
படுத்திருக்கிற போது எந்த ஆகாத காரியங்களுக்கும்‌ 
இடங்கொடாத படிக்கு யேசுநாதர்‌ உனக்காகச்‌ சிலுவையில்‌ 
படுத்திருக்கிற போது அனுபவித்த துன்ப வேதனைகளை 
அடிக்கடி நினைக்க வேண்டும்‌. இப்படி கர்த்தர்‌ உனக்காகப்‌ 
பட்ட பாடுகளை நினைத்தால்‌ அவருக்குப்‌ பொருந்தாத 
பாவங்களின்‌ மீது உனக்கு .வெறுப்பு ஏற்படுவதோடு 
ஆண்டவர்‌ பேரில்‌ பக்தியும்‌ விசுவாசமும்‌ வரும்‌. 


சிலிசியாவென்கிற தேசத்தில்‌ கல்லியொப்பி என்கிற 
ஒரு வாலிபனிருந்தான்‌. அவன்‌ யேசுநாதருடைய பாடுகளின்‌ 
பேரில்‌ வெகு பக்தியாயிருந்ததால்‌ அதைப்பற்றி அடிக்கடி 
யோசனை செய்வான்‌. இந்த வழியாக அவனுக்கு யேசுநாதர்‌ 
பேரில்‌ அதிக பக்தி வந்தது. அவன்‌ அவர்மீது எவ்வளவு 
பக்தி கொண்டிருந்தானெனில்‌ அவருக்காகப்‌ பிராணனைக்‌ 
கூட கொடுக்கத்‌ துணிந்தான்‌. அதெப்படியெனில்‌ அவன்‌ 
ஒரு நாள்‌ புறமதஸ்தாருடைய கூட்டத்தில்‌ இருக்கிறபோது 
அவர்கள்‌ தங்கள்‌ தேவதைகளுக்குப்‌ படைத்தக்‌ கறிகளைச்‌ 
சாப்பிடச்‌ சொன்னார்கள்‌. அப்போது அவன்‌ நான்‌ 


| 


1 


119 


சர்வேசுரனுடைய பிள்ளையல்லவோ. பொய்‌ தேவர்களுக்குப்‌ 
படைத்த வஸ்துவை என்‌ வாயில்‌ வைக்கலாமோவென்‌ று 
தள்ளினான்‌. 

இந்த வார்த்தை மணியக்காரன்‌ காதில்‌ விழுந்ததால்‌ 
அந்தச்‌ சிறுவனை அடிக்கச்‌ சொன்னான்‌. அப்படியே அவன்‌ 
அநேக அடிகளைப்‌ பட்டப்பிற்பாடு மணியக்காரன்‌ 
அவனைப்‌ பார்த்து சொன்னதாவது: உன்னைப்‌ பிடித்த 
பமித்தியத்தை இந்த அடியால்‌ விட்டுவிடுவாய்‌; விடாமல்‌ 
இந்தக்‌ கறியைச்‌ சாப்பிடாமலுமிருந்தால்‌ உன்னுடைய 
தேவனைச்‌ சிலுவையில்‌ அறைந்தாற்‌ போல்‌ உன்னையும்‌ 
இப்போது அறைய வேண்டுமென்று சொன்னான்‌. அதற்கு 
கல்லியொப்பி யேசுநாதர்‌ மரணத்தை அடைந்தது போல்‌ 
நானும்‌ சிலுவையில்‌ அறையுண்டு சாக அதிக ஆசை 
யாயிருக்கிறேனென்று சொன்னான்‌. மணியக்காரன்‌ 
இவ்விஷயத்தை அரசனுக்கு அறிவித்து அவன்‌ கட்டளைப்‌ 
படியே மறுநாள்‌ அவனைச்‌ சிலுவையில்‌ அறைகிற போது 
அவனுடைய தாய்‌ அந்தச்‌ சேதியை மிகவும்‌ சந்தோஷமாய்‌ 
ஏற்றுச்‌ சேவகரிடத்திற்‌ போய்‌ யேசுநாதரைப்‌ போல்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட என்‌ மகன்‌ பாத்திரவானல்ல. 
இவனைத்‌ தலைக்கீழாய்ச்‌ சிலுவையில்‌ அறைய வேண்டும்‌ 
என்று வெகு தைரியத்தோடு சொல்லி சேவகருக்கு 
கைக்கூலி கொடுத்துச்‌ சம்மதிக்கும்‌ படிச்‌ செய்தாள்‌. 
கைக்கூலி வாங்கிய அந்த சேவகர்‌ அப்படியே அந்தச்‌ 
சிலுவையில்‌ அவனைத்‌ தலைக்கீழாய்‌ அறைந்து கொன்‌ 
றார்கள்‌. அவன்‌ ஆத்துமத்தை ஆண்டவர்‌ மகிமையுடன்‌ 
நித்திய ஆடம்பரமான மோட்ச வீட்டில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டதுமன்றி மகா உத்தமியாகிய அவன்‌ தாயாருந் 
தான்‌ கொண்ட உறுதியின்‌ படியே சாகிறவரையிலிருந்து 
மரணத்தை அடைந்த படியால்‌ அவளும்‌ நித்திய மோட்ச 
பாக்கியத்தை அடைந்தாள்‌. 


120 


கிறிஸ்‌ துவர்களே, சர்வேசுரனுக்காக உயிர்‌ கொடுத்த 
வாலிபனுக்கும்‌, பக்தியும்‌ உறுதியுமுள்ள அவனுடைய 
தாயாருக்கும்‌ இத்தனைப்‌ பாக்கியமும்‌ நன்மையும்‌ 


வந்ததென்று நீங்கள்‌ அறிந்து உங்களுக்கும்‌ அந்தப்‌ பாக்கியம்‌ | 


வரத்தக்கதாக அவர்களைப்‌ போல்‌ நீங்கள்‌ கர்த்தருடைய 
பாடுகளின்பேரில்‌ பக்தியாயிருக்க வேண்டும்‌. 


27-ம்‌ புதுமை 


யேசுநாதருடைய திருக்‌ கைகளில்‌ இரும்பாணி 
அறைந்தது. 


யேசுநாதரை சிலுவையில்‌ அறைவதற்காக அவருடைய 


இரண்டு கையின்‌ அளவுக்குத்‌ தகுந்தாற்போல்‌ சிலுவையின்‌ | 


இரண்டு கைப்பக்கத்திலும்‌ துவாரஞ்‌ செய்தார்கள்‌. பிறகு 
காலில்‌ ஆணி அறைவதற்காகச்‌ சிலுவையின்‌ கீழ்ப்பக்கத்தில்‌ 
துளை அடித்தார்கள்‌. இது முடிந்த பிறகு கீழே கிடக்கிற 
சிலுவையில்‌ யேசுநாதர்‌ மல்லாக்காய்ப்‌ படுத்திருக்கிற போது 
துஷ்ட .மிருகத்தைவிட கொடிய ஒரு சேவகன்‌ பெரிய 
சுத்தியையும்‌ இரும்பாணியையும்‌ எடுத்து முதலாவதாக 
கர்த்தருடைய வலது கையின்‌ அருகில்‌ போய்‌ ஆங்காரத்‌ 
தோடு கர்த்தரைப்‌ பார்த்து உன்னுடைய கையை இந்தத்‌ 
துவாரத்தின்‌ மேல்‌ வையென்று சொன்னான்‌. அதற்கு 
ஆண்டவர்‌ கட்டாயமில்லாமல்‌ மனது பொருந்திச்‌ சேவகன்‌ 
சொன்னபடிக்குத்‌ தம்முடைய வலது கையை அந்த 
துவாரத்தின்‌ மேல்‌ வைத்தார்‌. பிறகு அந்தச்‌ சேவகன்‌ 
யேசுநாதர்‌ கையில்‌ ஆணியை ஊன்றி அந்த ஆணியின்‌ 
மேல்‌ சுத்தியால்‌ ஓங்கி அடித்தான்‌. இப்படி அடிக்கிற போது 
அந்த சுத்தியின்‌ அடி சிலமுறை ஆணியில்‌ படாமல்‌ தவறிக்‌ 

கர்த்தருடைய விரலில்‌ விழுந்தது, இதல்லாமல்‌ சுத்தி 


121 


அடியால்‌ அந்த பெரிய இரும்பாணி ஆண்டவருடைய 
உள்ளங்கைச்‌ சதையையும்‌ நரம்புகளையும்‌ எலும்புகளையும்‌ 
துளைத்துக்‌ கொண்டு புறங்கையில்‌ புறப்பட்டது. இதனால்‌ 
யேசுநாதருடைய வலது கையில்‌ பெரிய காயமாயிற்று. அந்த 
காயத்தினின்று விரல்‌ இடுக்கால்‌ புறப்பட்ட இரத்தத்தால்‌ 
அந்தக்‌ கையும்‌ அடித்த சுத்தியும்‌ அந்த ஆணியும்‌ சேவகன்‌ 
முகமும்‌ சிலுவை மரமும்‌ நனைந்து இரத்தம்‌ கீழே விழுந்தது. 
சேவகர்‌ அந்த இரத்தத்தையும்‌ காயத்தையும்‌ கண்டும்‌ கர்த்தர்‌ 
மீது சற்றும்‌ இரக்கமில்லாதவர்களாய்‌ அவரது இடது 
கையில்‌ ஆணியறைய ஆயத்தப்பட்டார்கள்‌. ஒரு சேவகன்‌ 
இடது கையின்‌ அருகில்‌ போய்க்‌ கர்த்தரைப்‌ பார்த்து, அந்தக்‌ 
கையைச்‌ சிலுவையின்‌ இடது புறத்துவாரத்தின்‌ மேல்‌ 
வைக்கச்‌ சொன்னான்‌. அவன்‌ சொன்னபடியே ஆண்டவர்‌ 
கேட்கச்‌ சித்தமாயிருந்தாலும்‌ அந்தக்‌ கையை நீட்டி அந்தத்‌ 
துவாரத்தின்‌ மேல்‌ வைக்கக்‌ கூடாமல்‌ போயிற்று. 

அதேனென்றால்‌, கையளவிற்குத்‌ தக்க துவாரமே 
செய்யதிருந்தாலும்‌ வலது கை ஆணி அறைகிற போது 
இடது கை நரம்புகள்‌ சுருங்கிப்‌ போனதால்‌ அந்த. 
துவாரத்திற்குச்‌ சரியாய்‌ வராமற்‌ போயிற்று. சேவகர்‌ இதைக்‌ 
கண்டு கையைத்‌ துவாரத்திற்குச்‌ சரியாய்‌ வருவிக்கத்தக்கதாக 
மணிக்கட்டில்‌ ஒரு கயிற்றைக்‌ கட்டி அதிவேகமாக 
இழுத்தார்களென்று அர்ச்‌. பிரிஜித்தம்மாள்‌ எழுதி 
வைத்திருக்கிறாள்‌. இப்படி இழுத்ததால்‌ ஆண்டவருடைய 
வலது கைக்‌ காயம்‌ கிழிந்து அந்தக்‌ காயம்‌ மிகவும்‌ 
பெரியதாயிற்று. அந்தச்‌ சமயத்தில்‌ யேசுநாதருக்கு புறவலிப்பு 
வந்தது. ஆனால்‌ கொடிய சேவகர்‌ அதைச்‌ சட்டைப்‌ 
பண்ணாமல்‌ கர்த்தருடைய இடது கை சிலுவைத்‌ 
துவாரத்தின்‌ மேல்‌ வந்த பிறகு பெரிய இரும்பாணியை 
வைத்து அறைந்தார்கள்‌. இதனால்‌ அந்தக்‌ கையிலேயும்‌ 
பெரிய காயமாயிற்று. 


122 


இந்த கொடுமைகளை ஆண்டவருடைய தாயார்‌ 
கண்ணால்‌ காணாதிருந்தாலும்‌, அந்த சுத்தி அடிச்சப்தம்‌ 
அவர்கள்‌ காதில்‌ விழுந்ததால்‌ தம்முடைய திருக்குமாரன்‌ 
பேரிலுள்ள இரக்கத்தால்‌ மிகவும்‌ அழுதார்கள்‌. அப்போது 
கர்த்தர்‌ தமக்காகக்‌ துன்பப்படுகிற தமது தாயாருடையூ 
துன்பத்தை நினைத்து தமது சரீரத்தில்‌ அனுபவிக்கிற 
வேதனையைவிட தமது இருதயத்தில்‌ அதிக உபாதைப்‌ 
பட்டார்‌. இதனால்‌ யேசுநாதர்‌ தமது ஆத்துமத்திலும்‌, 
சரீரத்திலும்‌ வாக்குக்கெட்டாத துன்பவேதனைகளை 
அனுபவிக்கிறபோது சேவகர்‌ பேரில்‌ கோபமில்லாமலும்‌ 
முறைப்படாமலும்‌ மகா பொறுமையோடு இருந்தார்‌. அந்தச்‌ 
சமயத்தில்‌ கர்த்தர்‌ விசனத்தால்‌ அழுததுமல்லாமல்‌ மனுஷர்‌ 
செய்த பாவத்துக்காகச்‌ சிலுவை மரம்‌ என்கிற பீடத்தில்‌ 
தம்மைப்‌ பிதாவாகிய சர்வேசுரனுக்கு முழுமனதோடு 
பலியாகக்‌ கொடுத்தார்‌. 


கிநீஸ்துவர்களே, உங்களுக்குள்ளே யாதாமொரு 
வருடைய மனது பாவத்தால்‌ கல்லைப்போல்‌ கடினமாயிருந்‌ 
தாலும்‌ யேசுநாதர்‌ பட்ட இந்த வேதனைகளைக்‌ கேட்கிற 
போது அனலைக்‌ கிட்டின மெழுகு போல்‌ உருக 
வேண்டாமோ. அந்தச்‌ சமயத்தில்‌ கர்த்தருடைய இரண்டு 
கையிலுமிருந்த காயத்தால்‌ எம்மாத்திரம்‌ வேதனை 
அனுபவித்தாரென்று கண்டுபிடிப்பது எளிதல்ல. அதேதென்‌ 
றால்‌ கையில்‌ அநேக நரம்புகளும்‌ இரத்தத்தாரைகளும்‌ 
இருக்கிறபடியால்‌. அவைகளில்‌ ஒரு முள்‌ தைத்தால்‌ 
கனமான வலியும்‌ வேதனையும்‌ உண்டாகுமென்று நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறீர்கள்‌. அதைவிட கையில்‌ இரும்பாணி 
ஊடுருவினால்‌ எம்மாத்திரம்‌ வேதனை உண்டாகுமென்று 
தியானிக்க வேண்டும்‌. 


| 


ஆ. ஆவை அ 


123 


இது தவிர, அவரவர்‌ தங்கள்‌ கையால்‌ செய்த 
. பாவத்துக்காக மனஸ்தாபம்‌ வரும்‌. மாசில்லாத யேசுநாதர்‌ 
தம்முடைய திருக்கையால்‌ புதுமைகளையும்‌, புண்ணியங்‌ 
களையும்‌ செய்தாரே தவிர அற்ப பாவமாகிலும்‌ செய்தவர்‌ 
அல்ல. ஆனால்‌, மனுஷர்‌ கையால்‌ செய்த கொலை, களவு 
பாசாசின்‌ காரியம்‌, விசேஷமாய்‌ மோகப்பாவம்‌ முதலான 
பொல்லாத கிரியைகளுக்குப்‌ பரிகாரம்‌ பண்ணவே 
ஆண்டவருடைய கைகள்‌ இப்படி காயங்களால்‌ துளைக்கப்‌ 
பெற்றன. இதனால்‌ நீங்கள்‌ பாடுபட்டச்‌ சுரூபத்தைக்‌ 
. காண்கிற போது அவருடைய திருக்கைகளின்‌ காயங்களைப்‌ 
பார்த்து உங்கள்‌ கையால்‌ செய்த பாவத்துக்கு 
மனஸ்தாபப்பட. வேண்டும்‌. இதல்லாமல்‌ இனிமேல்‌ கையால்‌ 
செய்கிற பாவங்களின்‌ பேரில்‌ அருவருப்பு கொண்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. 

ரோமாபுரியில்‌ கத்தரீன்‌ என்கிற ஒரு பெண்‌ இருந்தாள்‌. 
அவள்‌ மகா அலங்காரமாயிருந்ததால்‌ சுவுந்தரிய கத்ரீன்‌ 
என்கிற பேராயிற்று. அவள்‌ அநேக நாள்‌ மோகபாவத்தின்‌ 
வழியில்‌ நடந்ததால்‌ மகா பாவியாய்‌ இருந்ததும்‌ அல்லாமல்‌ 
அவளுடைய மனது கல்லைப்‌ போல்‌ கடினமாயிருந்தது. 
ஆனால்‌ அவள்‌ பாவியாயிருந்தாலும்‌ புனித சாமிநாதர்‌ 
சொன்ன புத்தியைக்‌ கேட்டுத்‌ தேவமாதாவைக்‌ குறித்துத்‌ 
தினந்தினம்‌ ஐம்பத்து மூன்று மணிச்‌ , செபம்‌ செய்து 
கொண்டு வந்தாள்‌. அவள்‌ ஒரு இரவு தனியே இருந்து 
செபஞ்‌ செய்கிற போது யேசுநாதர்‌ அலங்காரமுள்ள 
வாலிபருடைய ரூபமாகக்‌ காண்பித்தார்‌. அந்தப்‌ பெண்‌ 
தன்னிடம்‌ வந்துள்ளவர்‌ இன்னாரென்று தெரியாததால்‌ 
அவருடைய செளந்தரிய முகத்தைக்‌ கண்டு அவர்‌ பேரில்‌ 
மிகுந்த பட்‌ சமாயிருந்தாள்‌. இப்படியிருக்கையில்‌ திடீரென 
அவர்‌ கையில்‌ காயமும்‌ இரத்தமும்‌ இருக்கிறதை அவள்‌ 
கண்டு: சுவாமி தேவரீர்‌ யார்‌? உம்முடைய கையில்‌ இருக்கிற 
காயங்களை எந்தக்‌ கொடியவன்‌ வருவித்தானென்று 


124 


கேட்டாள்‌. அப்போது கர்த்தர்‌ நாம்‌ யேசுநாதர்‌ தாமே, 
உன்னுடைய கையால்‌ செய்த பாவத்தால்‌ இந்தக்‌ 
காயங்களை நீதானே வருவித்தாய்‌. இனி இந்தத்‌ 
காயங்களைக்‌ கண்டு நீ பாவத்தை விடாதிருப்பாயோ, என்று 
சொல்லிக்‌ காணாமல்‌ மறைந்து போனார்‌. 

கத்தரின்‌ இந்தக்‌ காயங்களையுங்‌ கண்டு அவர்‌ 
சொன்ன புத்தியையுங்‌ கேட்டு தான்‌ செய்த பாவங்களுக்காக 
அழுது, புனித சாமிநாதரிடத்தில்‌ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ 
செய்த பிற்பாடு பாவத்தை முழுதும்‌ விட்டு உலகத்தை 
வெறுத்தாள்‌. செய்த பாவத்துக்காகச்‌ சாகு மட்டும்‌ கடின 
தபசு செய்தாள்‌. 

கிறிஸ்‌ துவர்களே, இந்தப்‌ பெண்ணின்‌ மனது 
பாவத்தால்‌ இரும்புப்‌ போல்‌ கெட்டியாயிருந்தாலும்‌, 
கர்த்தருடைய காயங்களைக்‌ கண்டு மனந்திரும்பினாள்‌. 
உங்களுக்குள்ளே யாதொரு பாவி ஆண்டவர்‌ பட்ட 
காயங்களைச்‌ சரியாய்‌ நினைத்தால்‌ அவ்வண்ணமே 
மனந்திரும்பலாம்‌. 


௮8-ம்‌ புதுமை 


யேசுநாதருடைய திருப்பாதங்களில்‌ இரும்பாணிகள்‌ ' 


அறையப்பட்ட து 


சேவகர்‌ நமது ஆண்டவராகிய யேசுநாதரின்‌ இரண்டு 


கைகளிலும்‌ இரும்பாணி அறைந்தார்கள்‌ என்று போன | 


வெள்ளிக்கிழமை தியானத்தில்‌ பார்த்தோம்‌. இப்போது 


அவருடைய திருப்பாதத்துக்கு என்ன சம்பவித்ததென்று | 
வெளிப்படுத்துவோம்‌. சேவகர்‌ ஆண்டவருடைய இரண்டு | 
கைகளிலும்‌ ஆணிகளை அறைந்த பிறகு அவருடைய திருக்‌ | 


அ. அல்‌ 


க 


ல தத்து அத்து. ததத 


ளுரு. ௩ 


125 


கைகளில்‌ உண்டான காயங்களையும்‌ இரத்தத்தையும்‌ 
கண்டாலும்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ சற்றும்‌ இரங்காதிருந்தது 
மல்லாமல்‌, அவருடைய திருப்பாதத்தையும்‌ சிலுவையில்‌ 
அறைய ஆயத்தப்பட்டார்கள்‌. கர்த்தருடைய உயரத்துக்குத்‌ 
தக்க துவாரம்‌ கீழே செய்திருந்தாலும்‌ கைகளிலிருந்த 
சாயத்தால்‌ நரம்புகள்‌ சுருங்கினதால்‌ கால்‌ இரண்டும்‌ அந்தத்‌ 
துவாரத்துக்குச்‌ சரியாய்‌ எட்டாது போயின. இரண்டு 
திருப்பாதங்களிலும்‌ கயிற்றுக்‌ கட்டி அவைகள்‌ சிலுவையில்‌ 
துவாரம்‌ மட்டும்‌ -வருகிறவரை வெகு பலத்தோடு 
இழுத்தார்கள்‌. அப்படி அவர்கள்‌ இழுத்ததால்‌ ஆண்ட 


வருடைய திருக்கால்‌ நரம்புகளும்‌ இரத்தத்தாரைகளும்‌ 


அறுந்துபோயின. இந்த விவரங்களை புனித பிரிஜித்தம்மாள்‌ 
எழுதி வைத்திருக்கிறாள்‌. இத்தனை கஷ்டத்தோடு இரண்டு 
காலும்‌ துவாரத்தில்‌ சேர்ந்த பிற்பாடு நிஷ்டூரமுள்ள ஒரு 
சேவகன்‌ இரும்பாணியையும்‌. பெரிய சுத்தியையும்‌ எடுத்து 
ஆண்டவருடைய வலது புறங்காலில்‌ அந்த ஆணியை 
ஊன்றிப்‌ பெரிய சுத்தியால்‌ ஓங்கி அடித்தான்‌. அந்த 
அடியால்‌ இரும்பாணியானது ஆண்டவருடைய வலது 
காலின்‌ நரம்புகளையும்‌ இரத்தத்‌ தாரைகளையும்‌ அறுத்துக்‌ 
கொண்டு அந்தக்‌ காலிலுண்டான சிறிய எலும்புக்குள்ளே 
இறங்கி உள்ளங்கால்‌ வழியாக ஊடுருவி வெளியில்‌ 
புறப்பட்டது. னால்‌ பாதத்தில்‌ கனமான காயம்‌ 
ஆனதுமல்லாமல்‌ அதனின்று புறப்பட்ட இரத்தம்‌ விரல்‌ 
இடுக்கின்‌ வழியாக வந்து, ஒரு சிறு வாய்க்கால்‌ போல்‌ 
கீழேயும்‌ ஓடிற்று. பிற்பாடு வேறு ஒரு சேவகன்‌ வேறு 
ஆணியால்‌ கர்த்தருடைய இடது காலை முன்‌ 
சொன்னபடியே சிலுவை மரத்தில்‌ அறைந்தான்‌. ஆகையால்‌ 
இடது பாதத்தின்‌ காயத்தினின்றும்‌ திரளாய்‌ இரத்தம்‌ 
புறப்பட்டுத்‌ தரையில்‌ விழுந்து ஓடிற்று. இதனால்‌ நாலு 
காயத்தின்‌ வழியாகப்புறப்பட்ட இரத்தம்‌ நாலு சிறிய 
வாய்க்கால்‌ போல்‌ கீழே ஓடிற்று. 


126 


சகோதரரே, இந்தத்‌ திருவிரத்தமெல்லாம்‌ நம்முடையூ 
ஆத்துமத்துக்கு ஸ்நானமாகப்‌ புறப்பட்டது என்று அறிந்து 
ஆத்துமம்‌ பாவ அசுத்தமில்லாதிருக்கும்‌ படியாக அந்தத்‌ 
திரு இரத்ததுக்குள்ளே முழுதும்‌. அமிழ்ந்திருக்க வேண்டும்‌, 
இதற்கு அர்த்தம்‌ ஏதென்றால்‌ அடிக்கடி அந்தத்‌ திரு 
இரத்தத்தின்‌ பேரில்‌ யோசனை தியானஞ்‌ செய்ய வேண்டும்‌, 
மேலும்‌ நீ பூசை காண்கையில்‌ குருவானவர்‌ பாத்திரத்தை 
எழுந்தருளச்‌ செய்யும்‌ போது அதில்‌ இருக்கிற ஆண்ட 
வருடைய திருஇரத்தத்தைத்‌ தலைகுனிந்து வணங்க 
வேண்டும்‌. 
இதுதவிர சேவசர்‌ கர்த்தருடைய திருப்பாதத்தில்‌ ஆணி 
அடிக்கிறபோது யேசுநாதர்‌ எம்மாத்திரம்‌ வேதனை 
அனுபவித்தார்‌ என்று சற்று தியானிப்போம்‌: ஒரு 
குடியானவன்‌ காலில்‌ முள்‌ தைத்தால்‌ அந்த வேதனையால்‌ 
சில முறை இரவும்‌ பகலும்‌ எந்நேரமும்‌ வருத்தப்‌ 
படுவானல்லவோ? யானை போன்ற துஷ்ட மிருகங்கள்‌ 
மூதலாய்க்‌ காலில்‌ தைத்த முள்ளால்‌ மிகவும்‌ கதறுகிற 
தென்று நீங்கள்‌ அறிந்திருக்கிறீர்கள்‌. கர்த்தர்‌ கால்களில்‌ 
மூள்‌ அல்லவே, இரும்பாணிகள்‌ ஊடுருவினதால்‌ சொல்லக்‌ 
கூடாத வேதனையை ஆண்டவர்‌. அனுபவித்தார்‌. 
அதேனென்றால்‌ யேசுநாத சுவாமியுடைய குதிக்கால்‌ நமது 
கைகளைவிட மகா மிருதுவாயிருக்கிறது. கர்த்தருடைய 
திருப்பாதத்தில்‌ ஊடுருவின ஆணியால்‌ அவருக்கு எவ்வளவு 
வேதனை உண்டாயிருக்கும்‌ என்று இப்போது தியானிக்க 
வேண்டும்‌. 
ஒரு குருவானவர்‌ வேதத்துக்காகத்‌ தம்முடைய காலில்‌ 
கொஞ்சம்‌ நேரம்‌ விலங்கு போட்டு கொண்டு இருந்ததால்‌ 
சொல்லக்‌ கூடாத ' உபாதை அனுபவித்ததாக நாம்‌ அறியச்‌ 
சொன்னார்‌. ஆயினும்‌, விலங்குக்காரனுக்கு வலியிருந்தாலும்‌ 
காலை நீட்டவும்‌ முடக்கவுங்‌ கூடும்‌. ஆனால்‌ 
ஆண்டவருக்கு அப்படியல்லவே. அவர்‌ பாதம்‌ சிலுவையோடு 


iat 


சேர்ந்து ஆணி அறையப்படுவதால்‌ நீட்டவும்‌, முடக்கவும்‌ 
சற்றும்‌ அசையவுங்‌ கூடாது. மாசில்லாத கர்த்தர்‌ 
மனுஷருடைய ஆத்துமத்தை இரட்சிக்க இவ்வளவு 
வேதனையையும்‌ சகித்துக்‌ கொண்டு மிகுந்த பொறுமை 
யோடு இருந்தார்‌. அவர்‌ இப்படி நடந்திருக்க நீ உன்‌ 
ஆத்துமம்‌ மோட்ச கரை சேரத்தக்கதாக வருகிற கனமான 
கஸ்தி நிர்ப்பந்தங்களை அனுபவிக்கிறபோது முறைப்‌ 
படுகிறதற்கு ஞாயம்‌ உண்டோ? துன்பம்‌ வந்த சமயத்தில்‌, 
சர்வேசுரனுக்குக்‌ கண்ணில்லையோ? இப்படிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கலாமோ? நான்‌ என்ன பாவஞ்‌ செய்தே 
னென்று சொல்ல இடமில்லை. ஆண்டவரிடத்தில்‌ ஒரு 
அற்பப்‌ பாவமாகிலும்‌ இல்லாதிருந்தாலும்‌ அந்தக்‌ கனமான 
வேதனைகளை மூறைப்படாமல்‌ அனுபவித்தார்‌. பாவி 
யாயிருக்கிற நீ உனக்கு வருகிற துன்பங்களை முறைப்‌ 
படாமல்‌ அனுபவிக்க வேண்டாமோ? உனக்காகக்‌ 
கர்த்தருடைய காலில்‌ இருக்கிற காயத்தை நினைத்து நீ 
பாவ வழியில்‌ நடவாதே. ஆண்டவருடைய திருப்பாதத்தில்‌ 
சேவகர்‌ ஒரு ஆணி அறையாமல்‌ இரண்டு ஆணி 
அறைந்தார்கள்‌ என்று புனித பிரிஜித்தம்மாள்‌ திருச்சபைக்கு 
அறிவித்தாள்‌. இதுவுமல்லாமல்‌ இப்போது சொல்லப்போகிற 
புதுமையால்‌ அவ்விவரம்‌ வெளிப்படும்‌. 


இத்தாலிய இராச்சியத்தில்‌ ஒரு கெட்ட கிறிஸ்துவன்‌ 
இருந்தான்‌. அவன்‌ செய்த பாவங்களுக்கு எண்ணிக்கை 
இல்லா. அவனுடைய ஆகாத இச்சைக்கு ஒரு பெண்‌ 
சம்மதிக்காததினால்‌ அவளைச்‌ சம்மதிக்க வைக்க அவன்‌ 
பசாசை அழைப்பித்து அதை மன்றாடினான்‌. அப்போது 
பசாசு நீ உன்னுடைய ஆத்துமத்தை எனக்கு ஒப்புக்‌ 
கொடுக்கிறேன்‌ என்று வார்த்தைப்பாடு கொடுத்து சீட்டு 
எழுதினால்‌ அந்தப்‌ பெண்ணைச்‌ சம்மதிக்கச்‌ செய்வேன்‌ 
என்று சொல்லிற்று. அப்போது அந்தக்‌ கெட்ட கிறிஸ்துவன்‌: 
நான்‌ சீட்டெழுதும்‌ முன்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட வகையை 
உள்ளபடிக்கு ஒரு படத்தில்‌ நீ எழுதிக்‌ கொடுத்தால்‌, என்‌ 


128 


ஆத்துமத்தை உனக்கு ஒப்புக்‌ கொடுக்கிறேன்‌ என்‌ 
சொன்னான்‌. அதற்குப்‌ பசாசு துவக்கத்தில்‌ சம்மதியாதிர 
தாலும்‌, கடைசியில்‌ சம்மதித்து, கர்த்தர்‌ பாடுபட்ட. 
உள்ளது உள்ளபடிக்குத்‌ தன்‌ கையால்‌ எழுதி, அந்து 
படத்தை இவனுக்குக்‌ கொடுக்கிறபோ து: ஆண்டவு 
பாடுபடுகிறபோது நான்‌ அந்தக்‌ கபால மலையில்‌ கூட 
இருந்த படியால்‌ அப்போது நான்‌ கண்ட படி 
எழுதினேன்‌ என்று சொல்லி கொடுத்தது. கெட்ட 
கிறிஸ்துவன்‌ அந்தப்படத்தை வாங்குகிறதற்கு முன்‌ த 
ஆத்துமத்தைப்‌ பசாசுக்கு ஒப்புக்கொடுக்க எழுதின சீட்டை 
பசாசின்‌ கையில்‌ கொடுத்தான்‌. பிறகு பசாசு எழுதின 
பாடுபட்ட படத்தை வாங்கி, அந்த உருவத்திலே இருந்த 
இரத்தத்தையும்‌, காயங்களையும்‌ கண்டு அவன்‌ தன்னைக்‌ ' 
தானே அடித்துக்‌ கொண்டு அழத்‌ துவக்கினான்‌. அப்படி 
அவன்‌ அழுகிற போது யேசுநாதர்‌ எனக்காக இத்தனைக்‌ | 
காயம்‌ பட்டிருக்க இந்தக்‌ கர்த்தருக்கு ஏற்காத பாவத்தைச்‌ . 
செய்து துரோகியாய்ப்‌ போனேன்‌ என்று அவன்‌ நினைத்து 
முழுதும்‌ பாவத்தை விட்டு, அதற்காகச்‌ சாகுமட்டும்‌ தபசு : 
செய்தான்‌. 

சகோதரரே, பசாசு எழுதின படத்தில்‌ இரண்டு 
காலுக்கும்‌ இரண்டு ஆணி என்று எழுதியது புனித பிரிஜித்‌ 
தம்மாள்‌ சொன்னது சரிதான்‌ என்று எண்பிக்கின்றது. 
அந்தக்‌ கெட்ட கிறிஸ்துவனுடைய மனது மோகப்பாவத்தில்‌ 
அமிழ்ந்திருந்தாலும்‌ கர்த்தர்‌ பாடுபட்ட படத்தைக்‌ கண்ட 
வுடனே அவனுடைய மனது திரும்பிற்று. அவ்வண்ணமே 
உங்கள்‌ மனது பாவத்தை விடத்தக்கதாக அடிக்கடி 
விசுவாசத்‌ தோடும்‌, பக்தியோடும்‌ ஆண்டவர்‌ பாடுபட்ட 
சுரூபத்தைப்‌ பார்க்க வேண்டும்‌. இப்படி எத்தனை முறை 
அந்தச்‌ சுரூபத்தைப்‌ பார்ப்பீர்களோ அத்தனை முறையும்‌ 
ஆண்டவர்‌ தம்முடைய தயாபமுள்ள கடைக்‌ கண்ணால்‌ 
உங்களைப்‌ பார்ப்பார்‌ என்று கர்த்தர்‌ தாமே புனித 
ஜெர்த்துருத்தம்மாளுக்கு அறிவித்தார்‌. 


129 


29-ம்‌ புதுமை 
யேசுநாதரைப்‌ பலவகையில்‌ உபத்திரவப்படுத்தி 
சிலுவையை நாட்டியது. 


யேசுநாதரைச்‌ சேவகர்‌ சுத்தியால்‌ அடித்து சிலுவை 
யோடு சேர்த்து ஆணியறைந்த பிறகு நடந்தவற்றை 


. இப்போது வெளிப்படுத்துவோம்‌. அவர்கள்‌ நம்முடைய 


ஆண்டவரைச்‌ சிலுவையில்‌ அறைகிற போது அவர்‌ 
சிலுவையின்‌ மேல்‌ மல்லாக்காய்க்‌ கிடந்தார்‌. ஆயினும்‌ 
அவர்கள்‌ அறைந்த ஆணிகள்‌ கைகால்களில்‌ ஊடுருவினது 
மல்லாமல்‌ சிலுவையின்‌ பக்கத்தில்‌ புறப்பட்டன. அந்த 
ஆணிகளுடைய முனைகளை மடக்கத்தக்கதாகச்‌ சிலுவை 
யைக்‌ குப்புற புறட்டினார்கள்‌. இதனால்‌ யேசுநாதருடைய 
திருமுகம்‌ குப்புற இருந்ததுமல்லாமல்‌, அந்தப்‌ பெரிய 
பாரமான சிலுவை காயமான அவருடைய முதுகின்‌ மேல்‌ 
கிடந்தது. இப்படியிருக்கையில்‌ நிஷ்டூரமுள்ள சேவகர்‌ நாலு 
ஆணிகளுடைய முனைகளை மடக்கினார்கள்‌. 


அந்த ஆணிகளை மடக்குகிற போது ஆண்டவருடைய 
சரீரமும்‌, திருமுகமும்‌ விசேஷமாய்‌ அவருடைய நாசியும்‌ 
பாறைமேல்‌ அழுந்தினதால்‌ அவர்‌ அனுபவித்த வேதனை 
இம்மாத்திரம்‌ என்று சொல்ல முடியாது. இப்படி 
ஆணிகளின்‌ முனைகளை மடக்கின பின்‌ யேசுநாதரையும்‌, 
அந்தச்‌ சிலுவையையும்‌ திரும்ப மல்லாக்காய்ப்‌ 
போட்டார்கள்‌. இதல்லாமல்‌ சிலுவையை நாட்டுவதற்காக 
ஆண்டவரை சிலுவையில்‌ அறைந்த ஸ்தலத்துக்குப்‌ 
பதினைந்தடிக்கு அப்பால்‌ ஒரு குழி வெட்டினார்கள்‌. 
பிற்பாடு கர்த்தரை சிலுவையோடு தூக்கி கொண்டு 
போகாமல்‌ மகா நிஷ்டூரமாய்‌ இழுத்துக்‌ கொண்டு 


. போனார்கள்‌. அங்கே சேர்ந்த பின்பு சிலுவையின்‌ 


கீழ்ப்புறத்தைக்‌ குழி வரையில்‌ இழுத்து வைத்து மெள்ள 


130 


எச்சரிக்கையாய்ச்‌ சிலுவையை நாட்டாமல்‌ சும்மா கிடக்கிற 
வெறு மரம்போல்‌ அதைக்‌ குழியில்‌ தள்ளிச்‌ சிலுவையை 
நாட்டினார்கள்‌. அப்போது யேசுநாதருடைய திருச்சரீர 
முழுதுங்‌ குலுங்கினதால்‌ மூடியிருந்த அநேகக்‌ காயங்கள்‌ 
விரிந்தன. இந்த விவரங்களையெல்லாம்‌ புனித பிரிஜித்தம்‌ 
மாள்‌ வழியாக சர்வேசுரன்‌ திருச்சபைக்கு அறிவித்தார்‌, 


மேலும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ கர்த்தருடைய திருச்சரீரத்‌ 
தின்‌ பாரமெல்லாம்‌ கை கால்களில்‌ உண்டான நாலு 
காயங்களில்‌ தாங்கினதால்‌ அந்தக்‌ காயங்களின்‌ சதைகள்‌ 
பிளந்து போக ஆண்டவர்‌ வாக்குக்‌ கெட்டாத வேதனை 
அனுபவித்தார்‌. 

கிறிஸ்துவர்களே, கர்த்தருக்கு அந்தக்‌ காலத்தில்‌ 
யூதர்களும்‌ ரோமைப்‌ படைவீரர்களும்‌ செய்த கொடுமை 
களை சில கிறிஸ்துவர்கள்‌ கேட்டு அவர்கள்‌ பேரில்‌ பகை 
கொள்ளுகிறதுமல்லாமல்‌, அவர்களைப்‌ பெற்றவர்கள்‌ 
மனிதர்கள்‌ தானோ துஷ்ட மிருகமோவென்று ஆச்சரியப்‌ 
பட்டார்கள்‌. ஆனால்‌, இதைவிட நீங்கள்‌ வேறொரு 
காரியத்தின்‌ பேரில்‌ ஆச்சரியப்படவேண்டும்‌. அதேதென்‌ 
றால்‌, பிதாவாகிய சர்வேசுரனுக்குச்‌ சித்தமில்லாமல்‌ 
தமக்குகந்த குமாரனாகிய யேசுநாதருக்கு ஒரு சிறு துன்பமும்‌ 
வரக்கூடாதிருக்கையில்‌, தமக்கு உகந்த சுதன்‌ பேரில்‌ தாம்‌ 
அளவில்லாத நேசம்‌ உடையவராயிருந்தாலும்‌ அவருக்கு 
இத்தனை வேதனை வரச்‌ சித்தமாயிருப்பானேன்‌ என்று 
ஆச்சரிபப்பட வேண்டும்‌. பரம பிதா தமது நேச சுதன்‌ 
இவ்வளவு வேதனைகளையும்‌ அனுபவிக்க உடன்பட்ட 
தற்குக்‌ காரணம்‌ இன்னதென்று அறிய வேண்டும்‌. 


மாசில்லாத யேசுநாதர்‌ புறத்தியார்‌ பாவத்தைத்‌ 
தமதுமேல்‌ போட்டுக்‌ கொண்டதாகப்‌ பிதாவாகிய 
சர்வேசுரன்‌ கண்டு அந்தப்‌ பாவத்தின்‌ மீது தமக்குண்டான 
அளவில்லாத பகையை மனுஷருக்குக்‌ காண்பிப்பதற்காகத்‌ 


131 


தமது உகந்த குமாரனுக்கு இவ்வளவு வேதனை வரச்‌ 
தித்தமாயிருந்தார்‌. இப்படியிருக்கையில்‌ சாவான பாவத்தின்‌ 
பேரில்‌ பகையில்லாதிருக்கிறது யார்‌? ஐயையோ! கிறிஸ்துவர்‌ 
களுக்குள்ளே சிலர்‌ இவ்விஷயத்தை அறிந்திருந்தாலும்‌ 
சாவான பாவத்தின்‌ பேரில்‌ நாட்டமாயிருக்கிறார்கள்‌; ஒரு 
அதிகாரி தன்‌ பிள்ளை செய்த சிறிய குற்றத்திற்கு அவனைத்‌ 
தண்டித்தால்‌ மற்றவர்கள்‌ அந்தக்‌ குற்றஞ்‌ செய்கிறதற்குப்‌ 
பயந்திருப்பார்கள்‌. யேசுநாதரிடத்தில்‌ அப்படியல்லவே. அற்ப 
குற்றம்‌ முதலாய்‌ அவரிடத்தில்‌ இல்லாதிருந்தாலும்‌ 
புறத்தியார்‌ பாவத்தால்‌ அவர்‌ எண்ணப்படாத நிர்ப்பந்தங்‌ 
களை அனுபவிக்கப்‌ பிதாவாகிய சர்வேசுரன்‌ சித்தமானா 
ரென்று அறிந்து நாம்‌ எல்லோரும்‌ பாவத்துக்குப்‌ பயந்து 
நடக்க வேண்டும்‌. மேலும்‌ நம்முடைய பாவத்தால்‌ 
ஆண்டவர்‌ இவ்வளவு வேதனை அனுபவித்ததை 
அறிந்துள்ள நாமெல்லோரும்‌ முழு மனதோடு அவர்‌ பேரில்‌ 
பக்தியும்‌ இரக்கமுமாயிருக்க வேண்டும்‌. ஆண்டவர்‌ பட்ட 
பாடுகளை அடிக்கடி நினைக்க வேண்டும்‌. 


ஆஸ்திரியா தேசத்தில்‌ ஒரு கிறிஸ்துவன்‌ துலுக்கர்‌ 
கையில்‌ அகப்பட்ட பின்‌, அந்தத்‌ துலுக்கர்‌ அவனைத்‌ தன்‌ 
நாட்டிற்குக்‌ கொண்டு போனான்‌. அவன்‌ அங்கே சேர்ந்த 
பிறகு ஒரு பெரிய உத்தியோகஸ்தனாகிய துலுக்கனிடம்‌ 
நல்ல ஊழியம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்ததால்‌ அந்த எசமான்‌ 
அவன்பேரில்‌ மெத்தப்‌ பட்‌ சமாயிருந்தான்‌. அந்தக்‌ 
கிறிஸ்துவன்‌ துலுக்கரிடையே இருந்ததினால்‌ பூசைக்‌ 
காணாமலும்‌, ஞானப்‌ புத்தகங்களை வாசிக்காமலும்‌, 
யாதொரு நல்ல புத்திக்‌ கேளாமலும்‌ இருந்தான்‌. 
இருந்தாலும்‌ அடிக்கடி, விசேஷமாய்‌ வெள்ளிக்கிழமை 
தோறும்‌ யேசுநாதர்‌ பட்ட பாடுகளை நினைத்ததால்‌ 
புண்ணிய வழியில்‌ நடந்தான்‌. ஒரு வெள்ளிக்கிழமையில்‌ 
யேசுநாதர்‌ பட்ட பாடுகளை நினைக்கிறபோது அவன்‌ 
முகத்திலேயிருந்த துக்க குறிகளை அவன்‌ எசமான்‌ கண்டு, 


132 


மற்ற ஊழியர்களைப்‌ போல்‌ நீ சந்தோவமாயிராமல்‌ ஏன்‌ 
சலிப்பாய்‌ இருக்கிறாய்‌ என்று கேட்டான்‌. அப்போது அவன்‌ 
சொன்னதாவது: என்‌ ஆண்டவராகிய யேசுநாதர்‌ 
பட்டபாடுகளை நினைக்க அவை என்‌ இருதயத்தில்‌ அச்சில்‌ 
பதிந்தாற்‌ போல்‌ இருக்கிறதால்‌ துக்கமுண்டாயிருக்கிறது 
என்று சொன்னான்‌. எசமான்‌ இதைக்‌ கேட்டு இவன்‌ 
இருதயத்தில்‌ யேசுநாதர்‌ பட்டபாடுகள்‌ அச்சுப்‌ போல்‌ 
பதிந்திருக்கிறது மெய்யோ பொய்யோ என்று சோதிக்க 
விரும்பி, ஒரு ஊழியக்காரனை விட்டு அவனுடைய 
நெஞ்சைக்‌ கத்தியால்‌ கிழிக்கக்‌ கட்டளையிட்டான்‌, 
அவ்வண்ணமே ஊழியன்‌ அவனுடைய நெஞ்சைக்‌ கிழித்து 
திறந்த போது அதற்குள்ளே ஒரு பெரிய அதிசயத்தைக்‌ 
கண்டார்கள்‌. அவன்‌ இருதயத்தில்‌ சதையினாலேயே யேசு 
நாதர்‌ பாடுபட்ட சுரூபம்‌ வெகு தீர்க்கமாய்‌ அமைக்கப்‌ 
பட்டி ருக்கிறதை எல்லோரும்‌ கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்‌. 
துலுக்கனாகிய அந்தப்‌ பிரபு அதைக்‌ கண்டு அறியாமல்‌ 
செய்தேனென்று நினைத்ததுமல்லாமல்‌ சர்வேசுரனுடைய 
வேதம்‌ மெய்யான வேதமென்று விசுவசித்துத்‌ தன்னுடைய 
முஸ்லீம்‌ வேதத்தை விட்டுக்‌ கிறிஸ்துவனானான்‌. 


30-ம்‌ புதுமை 


சிலுவையில்‌ அறையுண்ட பிறகு யேசுநாத சுவாமி 
அனுபவித்த வேதனைகள்‌. 


யேசுநாதரை யூதர்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த பிறகு 
நசரேயனாகிய யேசு, யூதர்களின்‌ அரசர்‌ என்கிற வசனத்தை 
எபிரேயன்‌, கிரேக்கு, இலத்தீன்‌ ஆகிய மூன்று பாஷைகளில்‌ 
பிலாத்துவின்‌ கட்டளைப்படியே எல்லோரும்‌ அறியத்தக்க 
தாக சிலுவையின்‌ தலையில்‌ எழுதி வைத்துச்‌ சிலுவையை 


133 


நாட்டினார்கள்‌. அப்போது மிகுந்த வலி வேதனை 
நவமானத்தோடு சிலுவையில்‌ அறையப்பட்டிருக்கிற யே 
நாதரை எல்லோரும்‌ கண்டார்கள்‌. கண்டவுடனே 
பாவிகளான யூதர்கள்‌ சிலுவையில்‌ ஆண்டவருடைய மிகுந்த 
நிர்ப்பந்த வேதனை அவமானத்தைப்‌ பார்த்துச்‌ 
சந்தோஷத்தையடைந்தார்கள்‌. ஆனால்‌, தேவமாதாவும்‌, 
அருளப்பரும்‌ பக்தியுள்ள சில பெண்மக்களும்‌ கர்த்தரைப்‌ 
பார்த்து அழுது கொண்டு சொல்லக்கூடாத துக்கத்தை 

பிறகு யேசுநாதருக்கு அதிக அவமானம்‌ வரும்படிக்கு 
இரண்டு கள்ளரை இடது பக்கத்தில்‌ ஒருவனையும்‌ வலது 
பக்கத்தில்‌ ஒருவனையும்‌ சிலுவையில்‌ அறைந்து நாட்டி 
னார்கள்‌. பிறகு சேவகர்‌ ஆண்டவருடைய உடைகளைத்‌ 
தங்களுக்குள்ளே பங்கு போட்டுக்‌ கொண்டார்கள்‌. ஆனால்‌, 
கர்த்தருடைய தையலில்லாத சட்டையைப்‌ பங்கு போடாமல்‌, 
அதற்காக பகடை உருட்டி, அதில்‌ ஜெயித்தவன்‌ அந்தச்‌ 
சட்டையை எடுத்துக்‌ கொண்டான்‌. சிலுவையை நாட்டிய 
பிறகு மூன்று மணி நேரம்‌ ஆண்டவருடைய திருச்சரீரத்தின்‌ 

பாரம்‌ ஆணிகளில்‌ தொங்கினதால்‌ அவர்‌ அகோர வேதனை 
ph கார்‌ அந்நேரத்தில்‌ அவர்‌ இருந்த கோலத்தை 
தேவமாதா தாமே புனித பிரிஜித்தம்மாளுக்கு அறிவித்த 
படி இப்போது நாம்‌ சொல்லிக்‌ காட்டுவோம்‌. அதாவது: 
என்‌ குமாரன்‌ சிலுவை மரத்தில்‌ தொங்குகிற போது 
அவருடைய இரண்டு கண்கள்‌ இருண்டு போயிற்று. 
அவருடைய திரு உதடு தளர்ந்து போய்த்‌ திருவாய்‌ கொஞ்சந்‌ 
திறந்தது, அவருடைய திருநாக்கு இரத்தமாயிருந்தது. 
இரண்டு அலகுங்‌ கிட்டி இரண்டு கன்னமும்‌ 
ஒட்டியிருந்ததுமல்லாமல்‌ கருத்திருந்தது. அவருடைய திரு 
நாசி நழுவி மெலிந்திருந்தது. அவருடைய திருத்தாடி 
உரோமமெல்லாம்‌ நெஞ்சின்‌ மேல்‌ படிந்திருந்தது. 
அவருடைய கைகால்கள்‌ மரம்போல்‌ விறைத்திருந்தன. 


134 


அவருடைய திருவயிறு எக்கி உள்ளெலும்போடு ஒட்டிப்‌ 
போயிற்று. 


கிறிஸ்துவர்களே, யேசுநாதர்‌ சொன்ன பாவனையாக 
புனித பெர்நார்து வெளிப்படுத்தினதைக்‌ கேளுங்கள்‌; 
கிறிஸ்துவனே, உனக்காக நம்முடைய சரீரத்தில்‌ உண்டான 
காயங்களால்‌ நமக்கு ஏற்பட்டுள்ள வேதனையைப்‌ பார்த்தும்‌ 
நீ நன்றியறியாமலிருக்கிற து நமக்குக்‌ கனமான வியாகுலம்‌, 
கர்த்தர்‌ உன்‌ பேரில்‌ இந்த வார்த்தை சொல்லுகிறதற்கு நீ 
பாத்திரமாகாதபடிக்கு ஆண்டவர்‌ உனக்காக அனுபவித்த 
பாடுகளை நீ அறிந்து வாக்காலேயும்‌, கிரியையாலேயும்‌ 
தோத்திரம்‌ செய்‌, 


இதல்லாமல்‌ யேசுநாதருடைய உடைகளை யூதர்கள்‌ 
பங்கு போட்டார்களென்று சொன்னோமே. சில 
கிறிஸ்துவர்கள்‌ அந்த வஸ்திரத்தில்‌ ஒரு துண்டு தங்களுக்குக்‌ 
கிடைத்தால்‌ பாக்கியமென்‌ று நினைத்திருக்கிறார்கள்‌. அது 
உள்ளது தானே. ஆனால்‌ அதைவிட மேலான உடை 
மையைச்‌ சுவாமி உனக்குக்‌ கொடுத்தார்‌. அதேதென்றால்‌ 
நீ தேவநற்கருணை வாங்குகிற போது தம்முடைய 
சாரத்தையும்‌ திரு ஆத்துமத்தையும்‌ தேவசுபாவத்தையும்‌ 
உனக்குக்‌ கொடுக்கிறார்‌. ஆகையால்‌ அதை வெகு 
ஆசையோடு வாங்க வேண்டியதுமல்லாமல்‌ அதன்‌ பேரில்‌ 
மகா பக்தியாயிருக்க வேண்டும்‌. மேலும்‌ யூதர்‌ கர்த்தர்‌ 
அறையுண்டிருக்கிற சிலுவையை ஒரு குழியில்‌ நாட்டினார்‌ 
களென்று கேட்டீர்களே! அந்த ஸ்தலத்தில்‌ ஆண்ட 
வருடைய திரு இரத்தந்‌ திரளாய்‌ சிந்தினதால்‌ அவ்விடம்‌ 
பாக்கியம்‌ பெற்ற ஸ்தலமென்று நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌. 
அப்படிப்பட்ட பாக்கியம்‌ உங்களுக்கு வர நீங்கள்‌ ஆசை 
யாயிருந்தால்‌ நாம்‌ அதற்கு வழி சொல்லுவோம்‌. உங்கள்‌ 
இருதயத்தில்‌ அந்தச்‌ சிலுவையை நாட்ட வேண்டுமானால்‌ 
அதிலே தானே ஒரு குழி உண்டாக்கி நாட்டலாம்‌. இதற்கு 
அர்த்தமேதென்றால்‌, நீங்கள்‌ செய்த பாவங்களுக்காகப்‌ 


135 


படுகிற உத்தம மனஸ்தாபத்தால்‌ இருதயத்தில்‌ ஒரு குழி 
வெட்டினாற்‌ போல்‌ இருக்கும்‌. அதில்‌ சிலுவை நாட்டுகிற 
வகையாவது: உங்களுடைய பக்தி, அன்பு, எல்லாம்‌ 
சிலுவையில்‌ அறையுண்ட உங்கள்‌ திவ்விய இரட்சகர்‌ மீது 
வைக்க வேண்டும்‌. இந்த வகையில்‌ அநேக மகாத்துமாக்கள்‌ 
தங்கள்‌ இருதயத்தில்‌ சிலுவையை நாட்டினார்கள்‌. 
கிழக்கத்திய நாடுகளின்‌ அப்போஸ்தலரான புனித 
சவேரியார்‌ கர்த்தர்‌ பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ உருக்கமான 
பக்தி வைத்திருந்ததால்‌ தம்முடைய இருதயத்தில்‌ யேசுநாதர்‌ 
பாடுபட்ட சிலுவையை நாட்டினாற்‌ போல்‌ ஆயிற்று. 
அதைக்‌ குறித்து ஆண்டவர்‌ அவரிடத்தில்‌ ஒரு பெரிய 
புதுமை பண்ணினார்‌. அதெப்படியென்றால்‌, சவேரியார்‌ 
ஒரு முறை கப்பல்‌ பிரயாணம்‌ பண்ணுகையில்‌ பெருங்காற்று 
அடித்ததினால்‌ சமுத்திரம்‌ பொங்கிக்‌ கப்பலுக்குச்‌ சேதமும்‌, 
அதிலிருந்தவர்களுக்கு மரணமும்‌ சம்பவிக்கும்‌ போலிருந்தது. 
அச்சமயத்தில்‌ சவேரியார்‌ அந்தப்‌ பொல்லாப்பு வராதபடிக்கு 
தன்‌ கழுத்திலிருந்த பாடுபட்ட சுரூபத்தை எடுத்து ஒரு 
கயிற்றில்‌ கட்டி மகா பக்தியோடு கடல்‌ தண்ணீரில்‌ 
துவைத்தார்‌. துவைத்துவுடனே புதுமையாகச்‌ சமுத்திரத்தின்‌ 
கொந்தளிப்பு அடங்கியது. பிறகு சவேரியார்‌ அந்த சுரூபத்தை 
உயரத்‌ தூக்குகிற போது கட்டின கயிறு அவிழ்ந்து போக 
பாடுபட்ட சுரூபம்‌ தண்ணீருக்குள்ளே விழுந்தது. சவேரியார்‌ 
அந்தப்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ மேல்‌ மிகுந்த பற்று வைத்திருந்‌ 
ததால்‌ தம்முடைய இருதயம்‌ முழுதுந்‌ தண்ணீருக்குள்ளே 
அமிழ்ந்து போனாற்‌ போல்‌ வருந்தி கண்ணீர்‌ சிந்தி 
அழுதார்‌. துக்கத்தினால்‌ அவர்‌ ஒன்றும்‌ சாப்பிடாமல்‌ 
இருந்தார்‌. அந்தக்‌ கப்பல்‌ கரை சேர்ந்தவுடன்‌ கப்பலில்‌ 
இருந்தவர்கள்‌ கரை இறங்கி அவரவர்‌ தாங்கள்‌ போய்ச்‌ 
சேர வேண்டிய இடங்களுக்குப்‌ போனாலும்‌ சவேரியார்‌ 
அந்தக்‌ கரையில்‌ தானே நின்று பாடுபட்ட சுரூபம்‌ விழுந்த 
திசையை நோக்கி முழங்காலிலேயே வேண்டிக்‌ 
கொள்ளுகிறதை அங்கிருந்த சேவகன்‌ நின்று பார்த்துக்‌ 


136 


கொண்டிருந்தான்‌. கொஞ்ச நேரம்‌ இப்படி. வேண்டித்‌ 
கொண்டதும்‌ தூரத்திலிருந்து ஒரு நண்டு தனது 
கொடுக்கால்‌ காணாமற்‌ போன பாடுபட்ட சுரூபத்தை 
கவ்விக்‌ கொண்டு வருகிறதை அந்த சேவகன்‌ கண்டான்‌, 
சவேரியார்‌ தமக்கு உயிர்‌ வந்தாற்‌ போல்‌ அதைக்‌ கண்டு 
மிகுந்த சந்தோஷம்‌ அநுபவித்தார்‌. அந்த நண்டு 
கரையோரத்தில்‌ சேர்ந்த பிறகு புதுமையாக சவேரியார்‌ 
கையில்‌ அதை கொடுத்தது. அவர்‌ அதை மகா பக்தியோடு 
வாங்கி அநேக முறை முத்தஞ்‌ செய்ததுமல்லாமல்‌ அந்த 
பாடுபட்ட சுரூபத்தை வெகு நேரம்‌ பார்த்து அழுது 
கொண்டிருந்தார்‌. இந்தப்‌ புதுமையெல்லாம்‌ கண்ட அந்தச்‌ 
சேவகன்‌ மற்றவர்களுக்கு அதை அறிவித்தான்‌. 


கிறிஸ்துவர்களே, புனித சவேரியார்‌ கர்த்தர்‌ பாடுபட்ட 
சுரூபத்தின்‌ பேரில்‌ மெத்தப்‌ பக்தியாயிருந்ததால்‌ பாடுபட்ட 
சுரூபம்‌ இல்லாமல்‌ அவர்‌ இருக்கவுமாட்டார்‌. ஆண்டவர்‌ 
அவர்‌ பேரில்‌ மெத்தப்‌ பட்சமாயிருந்ததால்‌ பாடுபட்ட சுரூபம்‌ 
அவரை விட்டுப்‌ பிரியவுமாட்டாது. சவேரியாரைப்‌ போல்‌ 
நீங்களும்‌ யேசுநாதர்‌ பாடுபட்டதின்‌ பேரில்‌ உருக்கமான 
பக்தி வைத்தால்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ வழியாக சவேரி 
யாருக்கு வந்த சந்தோஷமும்‌ நன்மைகளும்‌ உங்களுக்கும்‌ 
வரும்‌. 

இதன்றி புனித சவேரியார்‌ யேசுநாதருடைய இஷ்டப்‌ 
பிரசாதத்தோடு இருந்தாலும்‌ பாடுபட்ட சுரூபம்‌ காணாது 
போன ஒரு காரணத்தைப்‌ பற்றி அத்தனை வேதனை 
அனுபவித்தார்‌ அல்லவோ. தம்பி, நீ சாவான பாவஞ்‌ 
செய்ததால்‌ உன்‌ ஆத்துமத்திலிருந்த யேசுநாதருடைய 
இஷ்டப்பிரசாதத்தை இழந்து போனதைப்‌ பற்றி நீ 
வேதனைப்படாததேன்‌? காணாமற்‌ போன சுரூபம்‌ 
தம்முடைய கையில்‌ வருமட்டும்‌ சவேரியார்‌ மகா துயரத்‌ 
தோடு அழுதாற்போல்‌ கர்த்தருடைய இஷ்டப்பிரசாதம்‌ உன்‌ 
ஆத்துமத்துக்குத்‌ திரும்பி வருமட்டும்‌ நீ மிகுந்த 
வருத்தப்பட்டு தேவ உதவியை நாட வேண்டும்‌. 


137 
31-ம்‌ புதுமை 


யேசுநாதருக்கு சிலுவை மரத்தில்‌ உண்டான 
வேதனை. 


யேசுநாதரை யூதர்கள்‌ சிலுவையில்‌ அறைந்து அந்தச்‌ 
சிலுவையை எடுத்து ஒரு குழியில்‌ நாட்டியதைப்‌ பற்றி 
போன வெள்ளிக்கிழமை தியானித்தோம்‌. பிறகு சம்பவித்த 
விஷயங்களைப்பற்றி இந்தக்‌ கிழமையில்‌ தியானிப்போம்‌. 


ஆதி மனுஷர்கள்‌ இருந்த சிங்காரத்தோப்பிலிருந்து 
பூமிக்கு பிரயோசனமாக நாலு பக்கத்திலும்‌ நாலு ஆறுகள்‌ 
புறப்பட்டாற்போல்‌ சிலுவை நாட்டினவுடனே யேசு 
நாதருடைய கை கால்களிலுள்ள நாலு காயங்களிலிருந்து 
மனுஷூருக்குப்‌ பிரயோசனமாகப்‌ புறப்பட்ட இரத்தம்‌ நாலு 
வாய்க்கால்‌ போல்‌ பூமியில்‌ ஓடிற்று. இந்த நாலு 
காயங்கள்வழியாக அந்தச்‌ சமயத்தில்‌ ஆண்டவர்‌ எவ்வளவு 
வேதனை அனுபவித்தாரென்று இப்போது தியானிப்போம்‌. 
சிலுவை மரம்‌ நாட்டுகிறதற்கு முந்திக்‌ கீழே கிடக்கிறபோது 
ஆண்டவர்‌ அதில்‌ மல்லாக்காய்ப்‌ படுத்திருக்கிற சமயத்தில்‌ 
இந்த நாலு காயங்கள்‌ வழியாக அவருக்கு வந்த வேதனை 
களைவிட சிலுவை மரத்தை நாட்டின பிறகு கர்த்தருக்கு 
வேதனை இன்னும்‌ அதிகமாயிற்று. அதேனென்‌ றால்‌ 
சிலுவை கீழே கிடக்கிற போது திருச்சரீரத்தின்‌ 
பாரமெல்லாம்‌ காயங்களில்‌ தாங்கின படியால்‌ நமது 
ஆண்டவர்‌ அப்போது வாக்குக்கெட்டாத வேதனை 
அனுபவித்தார்‌. அதெப்படியென்றால்‌ ஆண்டவர்‌ தமது 
கையிலிருக்கிற காயத்தால்‌ அதிக நோக்காடு வராதபடிக்குத்‌ 
தமது சரீரத்தின்‌ பாரத்தைக்‌ காலை ஊன்றித்‌ தாங்க 
வேண்டுமானால்‌ கால்களிலுள்ள காயங்கள்‌ பிளந்து 
போகின்றன. கால்களிலுண்டான காயங்களில்‌ அதிக 
நோக்காடு வராதபடிக்குத்‌ தமது திருச்சரீரத்தின்‌ பாரத்தை 


138 


மேலே தூக்கிக்‌ கையில்‌ தாங்க வேண்டுமானால்‌ கைகளிஷ 
காயங்கள்‌ கிழிந்து போகின்றன. அந்த நாலு காயங்களிஷ 
வழியாக மனுஷரால்‌ கண்டுப்பிடிக்கக்‌ கூடாத வேதனை 
ஆண்டவர்‌ ஏறக்குறைய மூன்று மணி நேரம்‌ அனுபவித 
தாரல்லவோ. மேலும்‌ அப்போது கர்த்தருடைய 
திருத்தலையின்‌ மேல்‌ முள்முடி இருந்ததினால்‌ தலையை 
எந்தப்புறமும்‌ திருப்ப முடியாது. அதேனென்‌ றால்‌ அந்தத்‌ 
திருத்தலை நெஞ்சுப்பக்கத்தில்‌ கவிழ்த்தால்‌ திருக்கையிஞ 
காயங்கள்‌ இழுக்கப்படுகிறபடியால்‌ வேதனை அதிகமாகிறது, 
திருத்தலையை சிலுவைமரத்தில்‌ சாய்க்க அண்ணார 
வேண்டுமானால்‌ தலையிலுள்ள முட்கள்‌ சிலுவை மரத்தில்‌ 
அடிபட்டு அதிகமாய்‌ தலைக்குள்ளே இறங்குகின்றன, 
இப்படிக்‌ கர்த்தர்‌ தமது சரீரத்தில்‌ ஆத்துமத்தில்‌ வெகு 
வியாகுலப்பட்டார்‌. அதேனென்றால்‌, யேசுநாதருடைய 
பகைவர்களான பாவிகள்‌ அவர்‌ படுகிற இத்தனை வேதனை 
களைக்‌ கண்ணால்‌ கண்டாலுஞ்‌ சற்றும்‌ இரங்காதிருந்து 
சந்தோஷப்பட்ட துமல்லாமல்‌ யேசுநாதரைத்‌ தூஷணித்து 
ஒருவனொருவனைப்‌ பார்த்து மற்றவர்களை இரட்சித்தவன்‌ 
இப்போது தன்னை இரட்சிக்க மாட்டானோ என்று 
சொல்லி, யேசுநாதரைப்‌ பார்த்து: நீ சர்வேசுரனுடைய 
குமாரனானால்‌ சிலுவையை விட்டு இறங்கி வா என்று 
கூறினர்‌. இந்த வார்த்தைகள்‌ யேசுநாதருடைய திருக்காதில்‌ 
விழுந்ததால்‌ அவர்‌ மிகுந்த வியாகுலப்பட்டார்‌. 


கிறிஸ்துவர்களே, முதலில்‌ கைகாலின்‌ காயங்‌ களினால்‌ 
கர்த்தர்‌ எம்மாத்திரம்‌ வேதனை அனுபவித்தார்‌ என்று 
யோசிப்போம்‌. யாதொருவனுக்கு காலில்‌ காயமென்‌ கிலும்‌ 
புண்ணென்கிலும்‌ உண்டானால்‌ அந்த வேதனை யால்‌ 
எப்போதும்‌ படுத்திருப்பானேயல்லாமல்‌ நிற்கக்‌ கூடாது. 
ஆனால்‌ அவசரத்தால்‌ நிற்க வேண்டுமானால்‌ இரண்டு 
பேர்‌ இரண்டு பக்கத்தில்‌ கைலாகையில்‌ நிற்கவேண்டும்‌. 
அப்படி நின்றாலும்‌ அவனுடைய சரீரத்தின்‌ பாரம்‌ கொஞ்ச 


அதத ல்ல 


139 


நேரமாகிலும்‌ காயமுள்ள காலில்‌ ஊன்றினால்‌ அந்த 
வேதனையால்‌ மெத்தவும்‌ உபத்திரிவப்படுவான்‌. இதைவிட. 
ஆண்டவர்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ அதிகமான வேதனை 
அனுபவித்தார்‌. அதேனென்றால்‌ முன்‌ சொன்ன காயப்‌ 
பட்டவனுக்கு ஒரு காலில்‌ மாத்திரம்‌ காயமிருந்தது. 
ஆண்டவருக்கு இரண்டு காலிலுமல்லவோ, அவன்‌ இரண்டு 
பேர்‌ உதவியால்‌ கொஞ்ச நேரம்‌ நின்றான்‌. கர்த்தரோ 
வென்றால்‌ ஒரு உதவியுமல்லாமல்‌ மூன்று மணி நேரம்‌ 
சிலுவையில்‌ நின்றார்‌. மேலும்‌ அவனுக்கு கைலாகை 
கொடுக்க ஆளிருந்தது. கர்த்தருக்கோ இரண்டு பக்கத்தி 
லேயும்‌ உதவியில்லாதிருந்ததும்‌ அல்லாமல்‌ இரண்டு 
கைகளும்‌ ஆணிகளால்‌ உயர்த்தப்பட்டிருந்தது. இதனால்‌ 
ஆண்டவர்‌ அனுபவித்த வேதனை இன்னதென மனிதனால்‌ 
கண்டுப்பிடிக்ககூடாதென்கிறது மிகைப்படக்‌ கூறியதாகா து. 


இதல்லாமல்‌ யேசுநாதர்‌ திரு ஆத்துமத்தில்‌ 
எம்மாத்திரம்‌ வேதனை வியாகுலப்பட்டார்‌ என்று 
இப்போது தியானிப்போம்‌. கர்த்தர்‌ செய்த புதுமை 
களினாலும்‌ புண்ணியங்களினாலும்‌ எருசலேம்‌ நகர்வாசிகள்‌ 
அவரை மெத்தவும்‌ புகழ்ந்து பாராட்டினர்‌. அவர்கள்‌ 
முன்பாகவே தாம்‌ இத்தனைக்‌ காயத்தோடேயும்‌ 
அவமானத்தோடேயும்‌ காணப்படுகிறதினால்‌ அவர்‌ 
எவ்வளவு வெட்கம்‌, எவ்வளவு வியாகுலப்பட்டார்‌. அவர்கள்‌ 
கர்த்தர்‌ படுகிற இத்தனைப்‌ பாடுகளைக்‌ கண்டும்‌ 
இரக்கமில்லாதிருக்கிறதால்‌ அதைப்‌ பார்க்க ஆண்டவருக்கு 
இன்னுமதிக வியாகுலமாயிற்று. அவர்கள்‌ தூஷணஞ்‌ 
செய்கிறதைக்‌ கண்டபோதோவெனில்‌ அவருடைய 
வியாகுலம்‌ பன்மடங்கு அதிகரித்தது. ஆண்டவர்‌ ஆத்துமத்‌ 
திலும்‌ சரீரத்திலும்‌ இத்தனை வேதனை அனுபவிக்கிற 
போது, முறைப்படாமல்‌ மிகுந்த பொறுமையோடு 
அனுபவித்தாரென்று நாம்‌ நினைத்து, நாமும்‌ வேதனை 
வியாகுலம்‌ அனுபவிக்கிற சமயத்தில்‌ முறைப்படாமல்‌ 


140 


பொறுமையோடு இருக்க வேண்டாமோ? மேலும்‌ 
ஆண்டவர்‌ இத்தனை வேதனை வியாகுலங்களை நமக்காக 
ஆத்துமத்திலும்‌ சரீரத்திலும்‌ அனுபவித்ததினால்‌ நாம்‌ 
எல்லோரும்‌ நன்றியறிந்த மனதோடு அடிக்கடி. விசேவூமாய்‌ 
வெள்ளிக்கிழமை தோறும்‌ வாக்காலேயும்‌, கிரியையாலேயுப்‌ 
கர்த்தரைத்‌ தோத்திரஞ்‌ செய்ய வேண்டும்‌. கடைசியில்‌ 
திவ்விய கர்த்தர்‌ தோத்திரங்களில்‌ நமக்காக இத்தனை 
வேதனை அனுபவித்தாரென்று நினைத்துப்‌ பாடுபட்ட 
சுரூபத்தின்‌ கைகால்களிலுள்ள காயங்களை அடிக்கடி 
பக்தியோடு முத்தஞ்‌ செய்ய வேண்டும்‌. இந்தப்‌ புண்ணியத்‌ 
தின்‌ பேரில்‌ ஆண்டவர்‌ மெத்தப்‌ பிரியமாயிருக்கிறார்‌. 
ஃபர்தினான்‌ என்கிற ரோமாபுரி அரசன்‌ யேசுநாதர்‌ 
பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ மகா பக்தியாயிருந்ததால்‌ 
அனுதினமும்‌ இரவு நித்திரைக்கு போகிறதற்கு முன்னே 
தம்முடைய படுக்கைய அருகில்‌ இருக்கிற பாடுபட்ட 
சுரூபத்தின்‌ முன்பாக முழங்காலிலேயிருந்து சற்று நேரம்‌ 
வேண்டிக்கொண்ட பின்‌ அந்தச்‌ சுரூபத்தின்‌ காயங்களை 
முத்தஞ்‌ செய்து கொண்டு வருவார்‌. இப்படியிருக்கையில்‌ 
ஒரு இரவு அந்தக்‌ காயங்களை முத்தஞ்‌ செய்யப்‌ போகையில்‌ 
முத்தஞ்‌ செய்யாதபடிக்குப்‌ புதுமையாக அந்தச்‌ சுரூபம்‌ 
காலை முடக்கிற்று. அரசன்‌ அதைக்‌ கண்டு மிகவும்‌ 
பயந்தார்‌. யாதொரு கனமான பாவத்தைக்‌ கட்டிக்‌ 
கொண்டதால்‌ அந்தத்‌ திருக்காயத்தை முத்தஞ்‌ செய்ய நான்‌ 
பாத்திரமல்ல போலும்‌ என்று யோசனையாயிருந்தார்‌. 
அப்போது தமது குருவானவரை அழைப்பித்து மகா 
வருத்தத்தோடு சம்பவித்த சேதியைச்‌ சொன்னார்‌. 
குருவானவர்‌ சோதிப்பதற்காகத்‌ திரும்பவும்‌ அந்தத்‌ 
திருகாயத்தை முத்தஞ்‌ செய்ய சொன்னார்‌. அப்படி முத்தஞ்‌ 
செய்ய போகிறபோது முன்புபோல பாடுபட்ட சுரூபம்‌ தனது 
காலை முடக்கிற்று. அதன்‌ பின்‌ குருவானவர்‌ சுரூபத்தின்‌ 
அருகில்‌ போய்‌ சுரூபத்தை உற்றுப்‌ பார்க்கிற போது 


141 


சரூபத்தின்‌ மேல்‌ ஏதோ ஒரு வஸ்து பூசியிருக்கிறாப்‌ போல்‌ 
பளபளப்பு கண்டது. அப்போது குருவானவர்‌ அதைக்‌ கண்டு 


ரொட்டித்‌ துண்டு ஒன்றை அதில்‌ தோய்த்து அந்தத்‌ 


ண்டை நாய்க்குப்‌ போட்டார்‌. அப்போது நாய்‌ அதைத்‌ 
தின்று சற்று நேரத்திற்குப்‌ பின்‌ இறந்தது. அப்போது 
அரசனும்‌ குருவானவரும்‌ இது விஷமென்று கண்டு, அரசன்‌ 
அந்தத்‌ திருப்பாதத்தை முத்தஞ்‌ செய்யாத படிக்கு அந்தச்‌ 
சரூபம்‌ காலை முடக்கின புதுமை அவன்‌ பேரிலுள்ள 
பட்சத்தால்‌ அப்படி ஆண்டவர்‌ செய்தாரென்று நினைத்து, 
முன்பைவிட அந்தத்‌ திருக்காயங்களை முத்தஞ்‌ செய்கிற 
புண்ணியத்தின்‌ பேரில்‌ அரசனுக்கு அதிக பக்தி வந்தது. 
இந்தப்புதுமை சம்பவியாதிருந்தால்‌ நாய்க்கு சாவு வந்தாற்‌ 
போல்‌ அரசருக்கும்‌ வந்திருக்கும்‌. அது எப்படியென்று பிறகு 
தெரிய வந்தது. 
அரசனுக்கு இந்தத்‌ துரோகஞ்‌ செய்த ஒரு ஊழியன்‌ 
இந்தப்‌ புதுமையை அறிந்து அரசனுடைய காலில்‌ விழுந்து: 
அரசே! நீர்‌ இராத்திரி தோறும்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ 
காயத்தை முத்தஞ்‌ செய்கிறதை உம்முடைய பகைவர்கள்‌ 
அறிந்து, விஷத்தால்‌ உம்மைக்‌ கொல்லுவதற்காக எனக்குக்‌ 
கைக்கூலி கொடுத்து அந்தத்‌ திருக்‌ காயத்தின்‌ மேல்‌ 
விஷத்தைப்‌ பூசச்‌ சொன்னார்கள்‌. அப்படியே நான்‌ 
பூசினேன்‌. அந்த விஷம்‌, மற்ற விஷங்களைப்‌ போல்‌ 
உட்கொள்ளத்‌ தேவை யில்லை. முத்தஞ்‌ செய்கிறபோது 
உதட்டிலே பட்டால்‌ கூட விஷ ஆவி உள்ளே இறங்கு 
வதனால்‌ சாவு வரும்‌. சுவாமி அறியாமல்‌ செய்தேன்‌. 
யேசுநாதர்‌ பாடுபட்ட சுரூபத்தைப்‌ பார்த்துத்‌ தேவரீர்‌ அந்த 
துரோகத்தைப்பொறுக்க வேண்டுமென்று சொல்லி 
மன்றாடிய போது, அரசன்‌: நல்லது, ஆண்டவரைக்‌ 
குறித்துப்‌ பொறுக்கிறேன்‌. நீ செய்த கனமான குற்றத்தை 
யேசுநாதர்‌ பொறுக்குமாறு நீ வேண்டிக்கொள்‌ என்று 
சொன்னதுமல்லாமல்‌- நன்றியறிந்த மனதோடு ஆண்டவர்‌ 


142 


தமக்குப்‌ பண்ணின சகாயத்துக்காக யேசுநாதரை 
தோத்திரஞ்‌ செய்தான்‌. 


ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, யேசுநாதர்‌ தம்முடைய 
திருக்காயங்களை முத்தஞ்‌ செய்கிறதின்‌ பேரில்‌ எத்தனைப்‌ 
பிரியமாயிருக்கிறாரென்று நீங்கள்‌ அறிந்து அடிக்கடி மகா 
பக்தியோடு பாடுபட்ட சுரூபத்தின்‌ காயங்களை முத்தஞ்‌ 
செய்து வாருங்கள்‌. 


32-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ தம்மைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்தவர்களூக்காக வேண்டிக்கொண்டது. 


யேசுநாதர்‌ அறையுண்டிருக்கிற சிலுவையை சேவகர்கள்‌ 
குழியில்‌ நாட்டின பிறகு யூதர்கள்‌ அவருடைய துன்ப 
அவமானங்களைக்‌ கண்டு சந்தோஷப்பட்டதுமல்லாமல்‌ 
ஆண்டவரைப்‌ ' பரிகாசம்‌ பண்ணித்‌ தூஷணித்தார்கள்‌. 
அவர்களுக்குள்ளே சில பேர்கள்‌ யேசுநாதரைப்‌ பார்த்து நீ 
யூதருக்கு இராசாவானால்‌ உன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்‌ 
என்றும்‌, நீ சர்வேசுரனுக்குகந்த சுதனானால்‌ சிலுவையை 
விட்டு இறங்கி வா என்றுஞ்‌ சொன்னார்கள்‌. சிலபேர்கள்‌ 
இவன்‌ சர்வேசுரன்‌ பேரில்‌ நம்பிக்கையாயிருந்தான்‌. 
இப்போது சர்வேசுரன்‌ இவனை இரட்சிக்கட்டும்‌ என்று 
தங்களுக்குள்ளே சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 

யேசுநாதர்‌ அவர்கள்‌ சொன்ன தூஷணவார்த்தை 
களைக்‌ கேட்கிற போது அவர்களை கோபித்துக்‌ 


கொள்ளாமல்‌ பொல்லாதவர்களுக்கும்‌ நன்மை செய்ய . 


வேதத்தில்‌ தாம்‌ கட்டளையிட்டபடியே அவர்களுக்காகத்‌ 
தம்முடைய பிதாவாகிய சர்வேசுரனை வேண்டிக்‌ 


143 


கொண்டார்‌: 'பிதாவே இவர்கள்‌ தாங்கள்‌ செய்கிற கனமான 
பாவம்‌ இன்னதென்றறியாமல்‌ செய்கிறர்கள்‌. இவர்களுடைய 
பாவங்களைப்‌ பொறும்‌' என்று தம்மைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்த விரோதிகளுக்காக வேண்டிக்கொண்டார்‌. 


கிறிஸ்துவர்களே, யேசுநாதர்‌ சொன்ன இந்தத்‌ திரு 
வசனத்தின்‌ பேரில்‌ இப்போது தியானிப்போம்‌. ஆண்டவர்‌ 
தம்முடைய சத்துருக்களுக்காகப்‌ பிதாவாகிய சர்வேசுரனை 
வேண்டிக்கொள்ள வேண்டும்‌. மேலும்‌ ஆண்டவர்‌ 
இத்தனை துக்கத்தோடும்‌ காயத்தோடும்‌ அவஸ்தையா 
மிருக்கிற போது, யூதர்கள்‌ தூஷண வார்த்தைச்‌ 
சொன்னதை நினைத்து யேசுநாதர்‌ பேரில்‌ இரக்கமாயிருக்க 
வண்டும்‌. இதல்லாமல்‌ ஆண்டவர்‌ தம்முடைய 
விரோதிகள்‌ பேரில்‌ அக்கினி மழை பெய்யச்‌ செய்து 
அவர்கள்‌ வெந்து போகப்‌ பிதாவாகிய சர்வேசுரனை 
வேண்டிக்கொள்ளாமல்‌ அவர்களுக்கு நன்மை வர 
வேண்டிக்கொண்டார்‌. அவ்வண்ணமே நாமெல்லோரும்‌ 
நடக்க வேண்டும்‌. 


அதெப்படியென்றால்‌, உன்னுடைய பகைவர்கள்‌ 
உனக்கு வாக்காலேயும்‌ கிரியையாலேயும்‌ எவ்வளவு துன்பம்‌ 
வருவித்தாலும்‌ அதை நீ பொறுக்க வேண்டும்‌. கோபத்தால்‌ 
பொறுக்கிறதற்குக்‌ கஷ்டமாயிருந்தாலும்‌ உன்னை இரட்சித்த 
வராகிய யேசுநதாரைக்‌ குறித்துப்‌ பொறுக்க வேண்டும்‌. 
சிலசமயம்‌ உன்‌ எதிராளி உனக்குச்‌ செய்த குற்றங்களை 
உன்னுடைய காரியாலயத்து அதிகாரி சொன்னால்‌ 
பொறுப்பாயே. பெரிய அதிகாரியாகிய யேசுநாதர்‌ 
உன்னுடைய மெய்யான தகப்பனாராகிய ஆண்டவர்‌, 
உன்னை இரட்சித்த கடவுள்‌, உனக்காகத்‌ தம்முடைய 
இரத்தமெல்லாம்‌ சிந்தினவர்‌, இப்படிப்பட்ட ஆண்டவர்‌ 
புறத்தியார்‌ உனக்குச்‌ செய்த குற்றங்களைப்‌ பொறுக்கச்‌ 
சொல்லியிருக்க நீ பொறுக்க வேண்டுமல்லவோ, இந்தப்‌ 
புண்ணியத்தைச்‌ செய்ய வேண்டாமோ, இந்தப்‌ 


144 


புண்ணியத்தின்‌ பேரில்‌ யேசுநாதர்‌ தமக்குண்டான 
பிரியத்தைக்‌ காண்பிக்க ஒரு நாள்‌ ஒரு அதிசயமான 
புதுமையைச்‌ செய்தார்‌. 


இத்தாலிய தேசத்தில்‌ புளோரென்ஸ்‌ பட்டணத்தில்‌ 
ஒரு பிரபுவின்‌ மகநாகிய குவால்பேர்த்து அருளப்பன்‌ தன்‌ 
தம்பியை ஒருவன்‌ கொன்றுபோட்டதினால்‌ அவனைத்‌ 
தான்‌ கொல்ல வேண்டுமென்று வெகு நாள்‌ வர்மமா 
யிருந்தான்‌. இப்படியிருக்கையில்‌, நாற்பது நாள்‌ ஒருசந்தியின்‌ 
கடைசி வெள்ளிக்கிழமையில்‌ இந்த அருளப்பன்‌ ஆயுத 
பாணியாய்த்‌ தன்‌ னுடைய சேவகர்‌ களுடன்‌ வீதியில்‌ போகிற 
போது, தன்‌ தப்பியைக்‌ கொலை செய்தவன்‌ ஆயுத 
மில்லாமல்‌ தனியே எதிராக வருகிறதைக்‌ கண்டு, அவனைக்‌ 
கொன்று போட ஆயத்தபடுகிறதை இவன்‌ பார்த்துத்‌ 
தெருவீதி சந்தாயிருக்கிறதினால்‌ தான்‌ ஓடிப்போக 
முடியாதென்று நினைத்து, அருளப்பன்‌ முன்‌ சாஷ்டாங்க 
மாக விழுந்து: நான்‌ செய்த: குற்றத்தை யேசுநாதர்‌ 
பாடுபட்டதைக்‌ குறித்து பொறுமென்று மன்றாடினான்‌. 
யேசுநாதரைக்‌ குறித்துப்‌ பொறும்‌ என்கிற இந்த வார்த்தை 
அருளப்பன்‌ காதில்‌ விழுந்தவுடனே தன்னுடைய கோபத்தின்‌ 
படி பழிவாங்காமல்‌ பாடுபட்ட கர்த்தரைக்‌ குறித்து அந்தக்‌ 
குற்றத்தைப்‌ பொறுத்து, அவனை எழுந்திருந்து வீட்டுக்குப்‌ 
போகச்‌ சொன்னான்‌. 

பிறகு அருளப்பன்‌ அவ்விடத்துக்குச்‌ சமீபமாயிருந்த 
புனித மினியாஸ்‌ கோயிலுக்குள்ளே போய்‌ அங்கிருந்த 
பாடுபட்ட சுரூபத்தின்‌ முன்பாக முழங்காலிலேயிருந்து 
வணங்குகிற போது புதுமையாக அது மரச்சுரூபமாயிருந்‌ 
தாலும்‌, அருளப்பனைப்‌ பார்த்து தலை குனிந்தது. யேசுநாதர்‌ 
அருளப்பன்‌ செய்த புண்ணியத்தின்‌ பேரில்‌ தமக்குண்டான 
பிரியத்தைக்‌ காண்பிக்கத்தக்கதாக இந்த ஆச்சரியமான 
புதுமை செய்தார்‌. இந்தப்‌ புதுமையைக்‌ கண்டவர்களுக்கு 
அந்தப்‌ புண்ணியத்தின்‌ பேரில்‌ பிரியம்‌ வந்தாற்‌ போல்‌ 


145 


பிற்பாடு வரப்போகிற மனுஷருக்கும்‌ ஆசை வரத்தக்கதாக 
அந்தப்‌ பாடுபட்ட : சுரூபம்‌ புதுமையாக தலைகுனிந்த 
வண்ணமே அநேக நூறு வருடம்‌ இருந்தது. யேசுநாதர்‌ 
அந்த அருளப்பனைப்‌ பற்றி தம்‌ மனதில்‌ கொண்ட 
சந்தோஷத்தின்‌ அடையாளமாக இந்தப்‌ புதுமை செய்ததை 
அவன்‌ கண்டு அவரைத்‌ தோத்திரஞ்‌ செய்ததுமல்லாமல்‌ 
ன்னையைவிட குற்றம்‌ பொறுக்கிற புண்ணியத்தின்‌ 
பேரில்‌ அதிக விருப்பமாயிருந்தான்‌. 


து தவிர அருளப்பன்‌ யேசுநாதர்‌ பாடுபட்டதைக்‌ 
குறித்து உலகத்தை வெறுத்து ஒரு மடத்தில்‌ சந்நியாசியாசஞ்‌ 
செய்து, சாகுமட்டும்‌ ஒரு அர்ச்சியசிஷ்டரைப்‌ போல்‌ 
புண்ணிய வழியில்‌ நடந்து, நல்ல ஆயத்தத்தோடு 
மரணமடைந்தார்‌. அவர்‌ செய்த புண்ணியங்களாலேயும்‌, 
புதுமைகளாலேயும்‌ அவருக்கு அர்ச்சியசிஷ்ட பட்டம்‌ வந்தது. 

ஆகையால்‌ சகோதரரே, இந்த அருளப்பர்‌ யேசுநாதர்‌ 
பாடுபட்டதின்‌ பேரில்‌ பக்தியாயிருந்து கர்த்தரை குறித்துக்‌ 
குற்றம்‌ பொறுத்த புண்ணியத்தினால்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ 
வழியாக அநேக நன்மை அடைந்தாரென்று அறிந்து 
| யேசுநாதர்‌ பாடுபட்டதின்‌ பேரில்‌ நீங்கள்‌ பக்தியாய்‌ இருக்க 
வேண்டியதுமல்லாமல்‌ உங்களுக்குப்‌ புறத்தியார்‌ செய்த 
குற்றங்களை அவரைக்‌ குறித்து பொறுக்க வேண்டும்‌. 


33-ம்‌ புதுமை. 


மனஸ்தாபப்பட்டுத்‌ தம்மை வேண்டின நல்ல 
கள்ளனுக்கு மோட்சம்‌ கொடுப்பது 
யேசுநாதருக்கு எந்தெந்த வகையில்‌ அவமானம்‌ 


வருவிக்கலாமோ அந்த வகையில்‌ யூதர்கள்‌ அவமானம்‌ 
வருவித்தார்கள்‌. கர்த்தர்‌ அறையுண்டிருக்கிற சிலுவையின்‌ 


146 


இரண்டு பக்கத்திலும்‌ இரண்டு கள்ளரைச்‌ 
சிலுவையிலறைந்து கொன்றால்‌ அதனால்‌ யேசுநாதருக்க 
அதிக அவமானம்‌ வருமென்று யூதர்‌ நினைத்து, இரண்டு 
கள்ளரைச்‌ சிலுவையிலறைந்து இரண்டு பக்கத்திலும்‌ 
நாட்டினார்கள்‌. ஆகையால்‌ யேசுநாதர்‌ மகா புண்‌ ணியமாய்‌ 
மனுஷருடைய ஈடேற்றத்துக்காக மரணத்தை அடைந்தாலும்‌, 
அநேகம்‌ பேர்கள்‌ அதை நினைக்காமல்‌ அந்தக்‌ கள்ளரைப்‌ 
போல இவரும்‌ ஒரு கள்ளனாகச்‌ சாகிறாரென்நு 
நினைத்ததினால்‌ ஆண்டவர்‌ மகா வெட்கப்பட்டார்‌. 
இப்படியிருக்கையில்‌ இடது புறத்தில்‌ இருந்த கள்ளன்‌ 
தன்னுடைய நிற்பாக்கியத்தையும்‌, தான்‌ செய்த குற்றங்‌ 
களையும்‌ தான்‌ சாக இருக்கிற தறுவாயையும்‌ பாராமல்‌ 
ஆண்டவர்‌ பேரில்‌ தூஷணஞ்‌ சொன்னான்‌. அவன்‌ 
கர்த்தரைப்பார்த்துப்‌ பரிகாசமாக உம்மையும்‌, என்னையும்‌ 
இரட்சியுமென்று சொன்னான்‌. மகிமையுள்ள வேறொரு , 
வன்‌ தூஷண வார்த்தை சொல்லுகிறதைவிட ஒரு நீசன்‌ ' 
பரிகாசமாகத்‌ தூஷணஞ்‌ செய்தால்‌ தூவிக்கப்பட்ட வனுக்கு 
அதிக அவமானம்‌ வருவதால்‌ அந்தக்‌ கள்ளன்‌ சொன்ன 
வார்த்தை ஆண்டவர்‌ காதில்‌ விழுந்தவுடனே அவர்‌ வெகு 
துக்கத்தை அனுபவித்தார்‌. வலது புறத்திலிருந்த 
கள்ளனோவெனில்‌ ' முந்தித்‌ தானுந்‌ தூஷணஞ்‌ சொல்லி 
யிருந்தாலும்‌ சீக்கிரத்தில்‌ மனந்திரும்பி இடது புறத்துக்‌ 
கள்ளனைப்‌ பார்த்து: அடா! நீ இப்போது சாகவிருக்கிறாயே 
பாவத்துக்கு பயப்படவில்லையோ, நாம்‌ செய்த பாவங்களுக்கு 
இத்தனை வேதனை அனுபவிக்கிறோம்‌. இவர்‌ என்ன குற்றம்‌ 
செய்தார்‌? என்று அவனைக்‌ கோபித்துக்‌ கொண்டு, 
யேசுநாதரைப்‌ பார்தது: சுவாமி! தேவரீர்‌ உம்முடைய 
இராச்சியத்துக்கு எழுந்தருளுகிற போது அடியேனை 
நினைத்துக்‌ கொள்ளும்‌ என்று விண்ணப்பஞ்‌ செய்தான்‌. 
அதற்கு யேசுநாதர்‌ அவனைப்‌ பார்த்து: இன்று நம்மோடு 
கூட மோட்சத்தில்‌ இருப்பாயென்று சத்தியமாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறோம்‌ என்று திருவுளம்‌ பற்றினார்‌. 


க்க 


147 


கிறிஸ்‌ துவர்களே, கர்த்தர்‌ பாடுபட்ட போது அவரும்‌ 
அவரோடு கூட இரண்டு கள்ளரும்‌ ஆக மூன்று பேர்கள்‌ 
நிலுவையில்‌ அறையுண்டு செத்தார்கள்‌. இவர்களுள்‌ 
யேசுநாதர்‌ அந்த ஆக்கினைக்குப்‌ பாத்திரவானல்ல என்று 
இருந்தாலும்‌ மகா பொறுமையோடு அநுபவித்தார்‌. மற்ற 
இரண்டுபேர்கள்‌ அந்த ஆக்கினைக்குப்‌ பாத்திரமாயிருந்த 
தால்‌ அதில்‌ ஒருவன்‌ தான்‌ அனுபவிக்கிற கஷ்டங்களைப்‌ 
பொறுமையில்லாமல்‌ முறைப்பட்டு அனுபவித்ததினால்‌ 
அதைக்‌ கொண்டு அவனுக்கு ஒரு பிரயோசனமுமில்லை. 
மற்றொரு கள்ளனோவெனில்‌ பொறுமையோடு 
அனுபவித்ததினால்‌ அவனுக்குக்‌ கனமான பிரயோசனம்‌ 
வந்தது. அங்ஙனமே உலகத்தில்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ அதற்கு 
பாத்திரமாயிருந்தாலும்‌ அதைச்‌ சிலபேர்கள்‌ அனுபவிக்கிற 
போது பொறுமை இல்லாமல்‌ அனுபவிக்கிறார்கள்‌. 
சகோதரரே, நீங்கள்‌ அனுபவிக்கிற போது அதில்‌ 
உங்களுக்குப்‌ பிரயோசனம்‌ வரத்‌ தக்கதாக அதைப்‌ 
பொறுமையோடு அனுபவிக்க வேண்டும்‌. 


யேசுநாதர்‌ நமக்காக மரணத்தை அடைந்ததினால்‌ நாம்‌ 
சந்தேகமில்லாமல்‌ மோட்சத்துக்குப்‌ போவோமென்று சிலர்‌ 
நினைத்து பாவத்துக்குப்‌ பயப்படாமல்‌ நடக்கிறார்கள்‌. 
அல்லாமலும்‌, நான்‌ சாகிற சமயத்தில்‌ என்னிடம்‌ யேசுநாதர்‌ 
பாடுபட்ட சுரூபமும்‌ ஒரு குருவானவரும்‌ உபதேசியும்‌ 
இருந்தால்‌ நான்‌ நல்லமரணத்தை அடைவேனென்று சிலர்‌ 
நினைத்துத்தாங்கள்‌ சாவான பாவமில்லாமல்‌ தேவ 
இஷ்டப்பிரசாதத்தோடு சாகவேண்டுமென்கிறதைப்‌ பற்றி 
நினைக்கிறதில்லை. இப்படி நினைக்கவும்‌ நடக்கவுமாகா து. 
அதெனென்றால்‌, யேசுநாதர்‌ தமது இடதுபுறுத்திலிருந்த 
கள்ளனுக்கு அன்று தானே தம்முடைய இரத்தத்தை 
சிந்தினாலும்‌, கர்த்தர்‌ மரணத்தையடைந்த அந்த 
வெள்ளிக்கிழமை தானே அவன்‌ செத்தாலும்‌, அவன்‌ 
அருகில்‌ தேவ குருவான யேசுநாதர்‌ தாமே இருந்தாலும்‌, 


148 


அந்தக்‌ கள்ளன்‌ சாவான பாவத்தோடு செத்ததினால்‌ 
அன்று தானே நரகத்திற்குப்‌ போனான்‌. இதனால்‌ நீங்கள்‌ 
சாவான பாவத்துக்குப்‌ பயந்து நடக்கவேண்டியதுமல்லாமட்‌ 
சாகிற சமயத்தில்‌ இஷ்டப்பிரசாதத்தோடேயிருக்கபு 
பிரயாசைப்பட வேண்டும்‌. 

வலது புறத்துக்‌ கள்ளனோவெவனில்‌ முன்‌ 
பாவியாயிருந்தாலும்‌ மனது திரும்பி நல்ல ஆயத்தத்தோடு 
செத்தான்‌. ஆகையால்‌, பாவியே: அவநம்பிக்கைப்படாதே, 
அதேனென்றால்‌, நல்லகள்ளன்‌ மனந்திரும்பின துபோல்‌ ந 
மனந்திரும்பினால்‌ அவனுக்கு நல்ல மரணம்‌ வந்ததுபோல்‌ 
உனக்கும்‌ வரும்‌. இதல்லாமல்‌ நல்ல கள்ளன்‌ நாம்‌ செய்த 
பாவத்துக்கு இந்த ஆக்கினை அனுபவிக்கிறோமென்று 
சொல்லுமிடத்தில்‌ தன்னிடத்தில்‌ உண்டான தாழ்ச்சியை 
காண்பித்தான்‌. அப்படிப்பட்ட புண்ணியம்‌ உங்களிடத்தில்‌ 
விளங்கினால்‌ மெத்த நல்லது. இந்த நல்ல கள்ளன்‌ 
யேசுநாதர்‌ பேரில்‌ விசுவாசப்‌ பக்தியாயிருந்ததினால்‌ 
ஆண்டவர்‌ அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லிமோட்ச 
பாக்கியங்கொடுத்ததுமன்றி அவனுக்கு அர்ச்சியசிஷ்டப்‌ 
பட்டமும்‌ வந்தது. அதை நீங்கள்‌ அறிந்து இந்த நல்ல 
கள்ளனாகிற அர்ச்‌. தீஸ்மாஸ்போல யேசுநாதர்‌ பேரில்‌ 
விசுவாசபக்தியாயிருந்தால்‌ கர்த்தர்‌ அவருக்குப்‌ பட்சத்தைக்‌ 
காண்பித்தது போல்‌ உங்களுக்குங்‌ காண்பிப்பார்‌. 

அர்ச்‌. பெர்த்திராந்துஷ்‌ என்கிறவர்‌ கர்த்தர்‌ பாடு 
பட்டதின்‌ பேரில்‌ உருக்கமான பக்தி வைத்ததினால்‌ 
ஆண்டவர்‌ ஒரு நல்ல புதுமையைக்‌ கொண்டு அவர்‌ பேரில்‌ 
தமக்குண்டான பட்சத்தைக்‌ காண்பித்தார்‌. ஒரு 
பொல்லாதவன்‌ அந்த அர்ச்சியசிஷ்டவரை வர்மத்தினால்‌ 
கொன்று போட நினைத்து அவர்‌ அருகில்‌ போய்‌ ஒரு 
சிறிய துப்பாக்கியால்‌ அவரைச்‌ சுட்டான்‌. அந்த க்ஷணமே 
அவருக்குச்‌ சாவு ஹாதபடிக்கு அந்தத்‌ துப்பாக்கி புதுமையாக 
யேசுநாதர்‌ பாடு பட்ட சுரூபமாய்‌ மாறிப்போனது. அர்ச்‌. 


149 


பெர்த்திராந்துஸ்‌ இதைக்‌ கண்டு யேசுநாதர்‌ தம்மீது 
வைத்துள்ள பட்சத்தை இந்தப்‌ புதுமையைக்‌ கொண்டு 
| எண்பித்தாரென்று நினைத்து அதற்கான தோத்திரஞ்‌ 
' செய்ததுமல்லாமல்‌ முன்னையைவிட கர்த்தர்‌ பாடுபட்டதின்‌ 
' பேரில்‌ அதிக பக்தியாயிருந்தார்‌. 


34-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ அர்ச்‌. அருளப்பருக்குத்‌ தம்முடைய 
மாதாவைத்‌ தாயாராகவும்‌, தம்முடைய 
மாதாவுக்கு அருளப்பரை மகனாகவும்‌ 
ஒப்புக்கொடுப்பது 


கர்த்தருடைய சிலுவையை நாட்டின பிறகு -பாவி 
களான யூதர்களும்‌ இடதுபுறத்துக்‌ கள்ளனும்‌ ஆண்டவர்‌ 
பேரில்‌ தூஷணஞ்‌: சொன்னார்களென்று போன 
தியானத்தில்‌ பார்த்தோம்‌. இன்னும்‌ யேசுநாதர்‌ பட்ட 
அடிகளினால்‌ தம்முடைய சரீரத்தில்‌ உண்டான காயத்தால்‌ 
அனுபவித்த வேதனைகளை விட இவர்கள்‌ சொன்ன 
வார்த்தைகளால்‌ தமது ஆத்துமத்தில்‌ அதிக வேதனை 
அனுபவித்தார்‌. இத்தனை வருத்தமும்‌ வேதனையும்‌ அவர்‌ 
அனுபவிக்கிற போது அவருக்கு ஒரு ஆறுதலுமில்லை. 
ஏனெனில்‌ தேவமாதா அந்தச்‌ சமயத்தில்‌ சிலுவையின்‌ 
அருகில்‌ இருந்தாலும்‌ அவர்களுடைய வியாகுலத்தைப்‌ 
பார்த்து ஆண்டவருக்கு அதிக வருத்தம்‌ உண்டாயிற்று. 
மாதாவழியாக திவ்விய யேசுவுக்கு ஒரு ஆறுதலும்‌ 
வருகிறதற்கு இடமில்லை. அதேதென்றால்‌, வியாகுலமுள்ள 
தேவமாதா அந்தச்‌ சமயத்திலே தம்முடைய திருக்குமாரனுக்கு 
உதவி செய்து ஆறுதல்‌ வருவிக்க ஆசையாயிருந்தாலும்‌ 
அந்த துஷ்ட யூதர்கள்‌ சம்மதிக்காததினால்‌ யாதொன்றுஞ்‌ 


யூ 


150 


செய்யக்‌ கூடவில்லை. தேவமாதாவின்‌ வழியாக 
ஆண்டவருக்கு ஆறுதல்‌ வராமல்‌ இருந்ததுமல்லாமட 
ஆண்டவர்‌ தம்முடைய தாயாரைக்‌ காண்கிற போ 
அவருக்கு அதிக துக்கம்‌ வந்தது. அதேதென்றால்‌, யேசுநாதர்‌ 
தம்முடைய தாயார்‌ மீது சகல மனுஷரைவிட அதிக 
நேசமாயிருந்ததால்‌ அவர்கள்‌ சிலுவையின்‌ கிட்டே நின்று 
தம்மைப்‌ பார்த்துக்கொண்டிருந்து தமக்காக வெகு 
வியாகுலத்தோடு அழுகிறதையும்‌, பெரிய ஆல்பேர்த்‌ 
தென்கிறார்‌ தமது புஸ்தகத்தில்‌ எழுதின படியே 
தேவமாதாவின்‌ துக்கத்தின்‌ மிகுதியால்‌ அந்த சமயத்தில்‌ 
அவர்களுடைய கண்‌ வழியாக இரத்தந்‌ துளித்துளியாய்‌ 
விழுகிறதையும்‌, கர்த்தர்‌ கண்டு, வாக்குக்‌ கெட்டாத துன்பம்‌ 
அனுபவித்தார்‌. இது விஷயமாக தேவமாதா தாமே அர்ச்‌, 
பிரிஜித்தம்மாளுக்கு அறிவித்த போது: நம்முடைய 
திருக்குமாரன்‌ தமக்காக நாம்‌ அனுபவிக்கிற வியாகுலத்தைக்‌। 
கண்டு தாம்‌ காயங்களால்‌ அநுபவிக்கிற வேதனை களைவிட ' 
நம்முடைய வியாகுலத்தால்‌ அதிக வேதனை அனுபவித்தார்‌ 
என்றார்கள்‌. 

இதல்லாமல்‌ ஆண்டவருக்குத்‌ தம்முடைய சீடர்கள்‌ 
வழியாகத்‌ துக்கம்‌ வந்ததேயொழிய ஆறுதல்‌ வரவில்லை. 
அதெப்படியென்றால்‌ தம்முடைய சீடர்கள்‌ அந்தச்‌ 
சமயத்தில்‌ தமது அருகில்‌ வராமல்‌ அப்பாலிருந்தார்‌ 


களென்றுகண்டு, கர்த்தர்‌ வெகு வியாகுலப்பட்டார்‌. 


இ வ்‌ 


அவர்களுக்குள்ளே தமது பிரிய சீடனாகிய அர்ச்‌. அருளப்பர்‌ 
மாத்திரம்‌ தாம்‌ அறையுண்டிருந்த சிலுவையின்‌ அடியில்‌ ' 


நின்றாலும்‌ தமக்காக அவர்‌ அனுபவிக்கிற வியாகுலத்தினால்‌ 
அவர்‌ அழுகிறதைக்‌ கண்டு கர்த்தர்‌ மிகவுந்‌ துக்கத்தை 
அடைந்தார்‌. ஆனால்‌ யேசுநாதர்‌ ஒரு நல்ல தகப்பனாரைப்‌ 
போல்‌ தாம்‌ சாகிற சமயத்தில்‌ அனுபவிக்கிற கஸ்திகளைச்‌ 
சட்டைப்‌ பண்ணாமலும்‌ தமது தாயாருக்கும்‌ தமது 
சீடனுக்கும்‌ கொஞ்சமாகிலும்‌ ஆறுதல்‌ உண்டாகும்படிக்கு 


151 


தலில்‌ தாயைப்‌ பார்த்து இதோ உம்முடைய மகன்‌ 
என்றும்‌ அடுத்து அந்தப்‌ பிரியமுள்ள சீடனைப்பார்த்து 
இதோ உம்முடைய தாய்‌ என்றும்‌ திருவுளம்‌ பற்றினார்‌. 


கிறிஸ்‌ துவர்களே. தேவமாதா தம்முடைய திருக்குமாரன்‌ 
மகா துயரம்‌ அவமானத்தை அனுபவிக்கிற சமயத்தில்‌ 
சிலுவையின்‌ அருகில்‌ போய்த்‌ தாம்‌ அவருடைய 
தாயாரென்று காண்பிக்கிற போது பாவிகளான யூதர்கள்‌ 
வழியாகத்‌ தமக்கு வருகிற அவமானத்தைச்‌ சட்டைப்‌ 
பண்ணாமல்‌ யேசுநாதரை விட்டுப்பிரியாதபடிக்கு 
ஆண்டவர்‌ சாகுமட்டும்‌ அருகில்‌ காத்துக்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. யேசுநாதருடைய சீடர்கள்‌ என்று நீங்கள்‌ 
காண்பிக்கிற போது அதனால்‌ புறமதஸ்தர்கள்‌ வழியாக 
உங்களுக்கு வருகிற துன்ப அவமானங்களைச்‌ சட்டைப்‌ 
பண்ணாமல்‌ இருப்பதுமல்லாமல்‌, நீங்கள்‌ சாகிற மட்டும்‌ 
சர்வேசுரனை மறந்து விடாமல்‌ இருக்க வேண்டும்‌. மேலும்‌ 
தேவமாதா நமக்காக இத்தனை வியாகுலம்‌ அனுபவித்ததை 
நினைத்து அவர்களுடைய ஏழு வியாகுலத்தின்‌ பேரில்‌ 
பக்தியாயிருக்கிறது நியாயந்தானே. 


கர்த்தர்‌ சாகிற சமயத்தில்‌ வாக்குக்கெட்டாத வேதனை 
அனுபவித்ததைச்‌ சட்டைப்‌ பண்ணாமல்‌ தம்முடைய 
தாயாரை விசாரித்தாரென்று சொன்னோமே: பெற்ற தாய்‌ 
பேரில்‌ பட்சமில்லாதிருக்கிற பிள்ளைகளே, அதைப்‌ பற்றி 
சற்று யோசனை செய்யுங்கள்‌. ஐயோ! சில பிள்ளைகள்‌, 
குறிப்பாக கலியாணம்‌ செய்தபிறகு தங்களைப்‌ பெற்ற தாயை 
கவனிக்காமல்‌ தங்களை விட்டுஅப்பால்‌ துரத்துகிறது 
மல்லாமல்‌, காறித்துப்பித்தூாஷணஞ்‌ சொல்லி வைவார்கள்‌. 
சிலசமயம்‌ அடிப்பார்கள்‌. இப்படிப்பட்ட பிள்ளைகள்‌ 
மனுஷர்‌ என்பதை விட மிருகங்கள்‌ என்பதே தகும்‌. ஆனால்‌ 
மிருகங்களாகிற மாடுகளுக்குள்ளே பெரிய கன்றுக்‌ 
குட்டியைத்‌ தாய்‌ காலினால்‌ உதைத்தாலும்‌ கொம்பினால்‌ 
தாக்கினாலும்‌ அந்தக்‌ கன்று அப்பால்‌ போகாது, அல்லது 


152 


வேறு மாடுகளைக்‌ கோபத்தினால்‌ பாய்கிறதே தவிர தன்‌ 
தாயாகிய பசுவை எதிர்த்துப்‌ பாயாதிருக்கிறதைச்‌ சிலபேர்‌ 
கண்டதினால்‌ மிருகத்தைவிட முன்‌ சொல்லப்பட்ட 
பிள்ளைகளிடத்தில்‌ அதிக துர்க்குணம்‌ இருக்கிறதென்று 
சொல்லுவார்கள்‌. 

ஆகையால்‌ பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தகைய 
இக்கட்டு தொந்தரவுகள்‌ இருந்தாலும்‌ யேசுநாதர்‌ சாகிற 
சமயத்தில்‌ தம்முடைய தாயார்‌ பேரில்‌ காண்பித்த 
பட்சத்தைப்‌ பார்த்து உங்களுடைய தாய்மாரை நன்றாய்‌ 
கவனித்து ஆண்டவருடைய நாலாங்‌ கற்பனைப்படி தாய்‌ 
தகப்பனை மதிக்க வேண்டும்‌. தேவமாதாவைப்‌ பார்த்து 
என்‌ தாயாரே என்று நீ கூப்பிடுமிடத்தில்‌ தேவமாதாவுக்கு 
நீ மகன்‌ போல்‌ இருக்கிற படியால்‌ மற்றவர்கள்‌ செய்கிற 
பாவம்‌ அந்த ஆண்டவருக்கு அதிகமாய்ப்‌ பொருந்தாத 
படியினால்‌ அதைச்‌ செய்யாதிருக்க வேண்டும்‌. இதன்றியே 
கர்த்தர்‌ தம்முடைய சீடர்கள்‌ எல்லோரும்‌ அப்பால்‌ 
இருந்தாலும்‌ அருளப்பர்‌ தம்மை விட்டுப்பிரியாமல்‌ 
தம்முடைய பாடுகளெல்லாம்‌ கண்டு அதன்‌ பேரில்‌ மகா 
பக்தியாயிருந்ததினால்‌ சந்தோஷத்துடன்‌ தம்முடைய 
தாயாரை அவருக்கு மாதாவாக கட்டளையிட்டார்‌. இதை 
நீ அறிந்து அப்படிப்பட்ட பாக்கியம்‌ உனக்கு வரத்தக்கதாகச்‌ 
சுவாமி பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ பக்தியாயிருக்க வேண்டும்‌. 
கடைசியாய்க்‌ கர்த்தர்‌ தம்முடைய மாதாவை புனித 
அருளப்பருக்குத்‌ தாயாராகக்‌ கட்டளையிட்டதால்‌ 
தேவமாதாவினுடைய சந்நிதியில்‌ நீ ஒரு மகனைப்‌ போல்‌ 
நடக்க வேண்டும்‌. இதுவுந்‌ தவிர ஆண்டவர்‌ அந்தச்‌ 
சமயத்தில்‌ உன்னை நினைத்து உன்‌ பாவத்தைப்‌ பாராமல்‌ 
இத்தனைச்‌ சகாயம்‌ உனக்கு செய்ததினால்‌ அவரைத்‌ 
தோத்திரஞ்‌ செய்து அவருடைய தயவின்‌ பேரில்‌ நம்பிக்கை 
யாயிருக்க வேண்டும்‌. 


| 


153 


இத்தாலி இராச்சியத்தில்‌ கொர்த்தோன்‌ மார்கரித்தாள்‌ 
என்கிறவள்‌ மகா சுவந்தரியமுள்ளவள்‌. இவள்‌ தான்‌ 
தாதலித்த ஒருவனைக்‌ கூட்டிக்‌ கொண்டு மனம்போன 
போக்கில்‌ பாவ வழியில்‌ நடக்கிறதற்கு தாய்‌ தகப்பனை 
லிட்டு வேறு தேசத்துக்கு ஓடிப்போய்‌, அங்கு 
துன்மார்க்கத்தில்‌ ஒன்பது வருடம்‌ வாழ்ந்தாள்‌. பிறகு அவள்‌ 
கூட்டிச்‌ சென்ற சிநேகிதனுடைய சத்துருக்கள்‌ அவனைக்‌ 
கொன்று போட்டதை அவள்‌ அறிந்து மனந்திரும்பி, அந்த 
ஊரை விட்டு தாய்‌ தகப்பன்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ அறியாமல்‌ 
செய்தேன்‌ என்று சொல்லிக்‌ கெஞ்சினாலும்‌ தாய்‌ தகப்பன்‌ 
அவளுக்கு இடங்கொடாமல்‌ துரத்தினார்கள்‌. 

அதற்கு பின்‌ அவள்‌ ஐந்து காய வரம்‌ பெற்ற புனித 
பிரான்சீஸ்கு சபையில்‌ உட்பட்ட பெண்கள்‌ தபசு 
பண்ணுகிற மடத்துக்குப்‌ போய்‌ அதில்‌ தபசு பண்ணுகிறதற்கு 
அவர்களை மன்றாடினாள்‌. அதற்கு அந்த கன்னியாஸ்‌ 
திரிகள்‌ உன்னுடைய நடத்தையைச்‌ சோதிக்க வேண்டும்‌. 
உன்னை நம்பக்கூடாதென்று அவர்களும்‌ தள்ளி 
விட்டார்கள்‌. 

அப்போது அவள்‌ மிகுந்த கஸ்தியோடு கோயிலுக்குப்‌ 
போய்‌ அதிலேயிருந்த பாடுபட்ட சுரூபத்தைப்‌ பார்த்து மகா 
அழுகையோடு புலம்பி செய்த பாவத்துக்குத்‌ தக்க உத்தம 
மனஸ்தாபப்பட்டு சுவாமி, என்னைப்‌ பொல்லாதப்பாவி 
யென்று எல்லோரும்‌ தள்ளுகிறார்கள்‌. ஆனால்‌ உம்முடைய 
திருக்காயங்களின்‌ அடைக்கலாமாக நான்‌ வந்தேன்‌ என்று 
தாழ்ச்சியோடு சொன்னான்‌. 


அப்போது அந்த சுரூபம்‌ புதுமையாக வாய்த்திறந்து 
நம்முடைய அளவில்லாத பட்சமுள்ள தயவை நம்பியிருக்கிற 
நீ அதிக அதிகத்‌ துக்கப்படுவானேன்‌ என்று அந்தச்‌ 
சமயத்தில்‌ பட்சமுள்ள வார்த்தைகள்‌ சொன்னதும்‌ 
அல்லாமல்‌ பிறகு என்‌ மகளே, நீ செய்த பாவங்களை 


154 


யெல்லாம்‌ பொறுக்கிறோமென்று யேசுநாதர்‌ திருவுளம்‌ 
பற்றினார்‌. இதல்லாமல்‌ அவள்‌ சில சமயத்தில்‌ துக்கமாயு 
இருக்கிற போது யேசுநாதர்‌ அவளுக்கு ஆறுதல்‌ வருவிக்கத்‌ 
தக்கதாகத்‌. தம்முடைய தாயாரை அவளிடத்திட 
அனுப்பினார்‌. கிறிஸ்துவர்களே, நீங்கள்‌ இந்தப்‌ புதுமையை; 
கேட்டு யேசுநாதர்‌ பேரில்‌ நம்பிக்கையாயிருக்கிறதும்‌ 
அல்லாமல்‌ நீங்கள்‌ செய்த பாவங்களுக்கு மனஸ்தாபமாய்‌ 
இருந்து, யேசுநாதருடைய திருக்காயங்களுக்குள்ளே இந்தப்‌ 
புண்ணியவதியைப்‌ போல்‌ அடைக்கலமாய்ப்‌ போனால்‌ 
கர்த்தர்‌ அவளுக்குப்‌ பட்சத்தைக்‌ காண்பித்தாற்‌ போல 
உங்களுக்கும்‌ காண்பிப்பார்‌. 


3-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ மரணமடையும்‌ வேளையில்‌ 
தம்முடைய பிதாவின்‌ வழியாக ஆறுதல்‌ இல்லை 
என்று சொன்னது 


யேசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையுண்டு மரணத்தை 
அடைகிற போது அவருடைய தாயார்‌ அந்தச்‌ சிலுவையின்‌ 
அருகில்‌ இருந்தாலும்‌, அவர்கள்‌ வழியாகக்‌ கர்த்தருக்கு அதிக 
ஆறுதல்‌ வருவிக்கக்‌ கூடாமற்‌ போனதை போன 
வெள்ளிக்கிழமை தியானித்தோம்‌. அவருடைய பிதாவின்‌ 
வழியாகவாவது அவருக்கு ஆறுதல்‌ வந்ததோ இல்லையோ 
என்று பார்ப்போம்‌. ஆண்டவர்‌ தம்முடைய சரீரத்தி 
லிருக்கிற காயங்களினாலும்‌ வரவர வேதனை அதிகமான 
தாலும்‌, சாவுக்குக்‌ கிட்டின சமயமானதாலும்‌, அப்போது 
அவர்‌ அனுபவித்த அவஸ்தையை நம்மால்‌ கண்டுப்பிடிக்க 
கூடாது. அந்தச்‌ சமயத்தில்‌ பிதாவாகிய சர்வேசுரனால்‌ 
தமக்கு ஆறுதல்‌ வந்ததோ இல்லையோ என்று மனுஷர்‌ 


ஷை. ட ஈது 


185 


அற்பமா லும்‌ சந்தோஷப்படாதபடிக்குத்‌ தம்முடைய 
வின்‌ வழியாகத்‌ தமக்கு ஆறுதல்‌ இல்லையென்று 
காட்ட வேண்டும்‌ என்பதற்காக பிதாவாகிய சர்வேசுரனைப்‌ 
பார்த்து "என்‌ சர்வேசுரா என்‌ சர்வேசுரா! ஏன்‌ என்னைக்‌ 
கைவிட்டீர்‌" என்று உரத்த சத்தமாகச்‌ சொன்னார்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌ யேசுநாதர்‌ தமது சரீரத்திலும்‌ 
ஆத்துமத்திலும்‌ வாக்குக்கெட்டாத வேதனை நிர்ப்பந்த 
வியாகுலங்களை அனுபவிக்கிறபோது கொஞ்சம்‌ ஆறுதல்‌ 
முதலாயில்லாமல்‌ அனுபவித்தாரென்று பெல்லார்மீன்‌ 
என்கிறவர்‌ எழுதியுள்ளார்‌. 


யேசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்ட அன்றைக்கு 
சூரியனுடைய ஒளி .குறைந்து போய்‌ யேசுநாதர்‌ மரணத்தை 
அடைய மட்டும்‌ புதுமையாகச்‌ சூரியன்‌ பிரகாசமில்லாமல்‌ 
போயிற்று. ஆகையால்‌ அந்நேரத்தில்‌ தானே, உலகமெங்கும்‌ 
புதுமையாக இருட்டிப்‌ போனது. 


கிறிஸ்‌ துவர்களே, கர்த்தர்‌ மிகுந்த வேதனையும்‌ 
துயரமும்‌ அனுபவிக்கிற சமயத்தில்‌ ஆறுதல்‌ இல்லாதிருந்‌ 
தாலும்‌ உங்களை இரட்சிக்கிறதற்காகச்‌ சாகுமட்டும்‌ அந்தத்‌ 
துன்பங்களை அனுபவிக்காமல்‌ விட்டுவிட்டதில்லை என்று 
நீங்கள்‌ அறிந்து உங்கள்‌ பேரில்‌ யேசுநாதருக்குண்டான 
இத்தனை அபூர்வமான பட்சத்துக்கு உங்களுடைய 
பக்தியைக்‌ காண்பிக்கவேண்டும்‌. 

இதல்லாமல்‌, தம்பி, நீ யேசுநாதரைக்‌ குறித்து யாதொரு 
துன்பம்‌ அனுபவித்தால்‌ கர்த்தர்‌ மரண சமயத்தில்‌ ஆறுதல்‌ 
இல்லாதிருந்ததை நினைத்து உனக்கு ஆறுதல்‌ இல்லாத 
சமயத்தில்‌ பொறுமையாயிருக்க வேண்டும்‌. 

இதுவுந்தவிர யேசுநாதர்‌ பாடுபட்ட சுரூபத்தைப்‌ 
பார்க்கிற போது விசேஷமாய்‌ வெள்ளிக்கிழமைகளில்‌ அவர்‌ 
உனக்காக அனுபவித்த வேதனைகளுக்கு ஆறுதலாக நீ 
அவரைத்‌ தோத்திரஞ்‌ செய்யவேண்டும்‌. பிதாவாகிய 


156 


சர்வேசுரன்‌ தமக்கு உகந்த குமாரனாகிய யேசுநாதர்‌ பேர, 
அளவில்லாத நேசம்‌ வைத்திருந்தாலும்‌, அவர்‌ உன்னுடைய 
பாவங்களை தம்மேல்‌ போட்டுக்கொண்டபடியினாஷ்‌ | 
பிதாவாகிய சர்வேசுரன்‌ உன்னுடைய பாவத்தின்‌ பேரிழ்‌ 
தமக்குண்டான பகையைக்‌ காண்பிக்கத்தக்கதாகத்‌ தமக்கு 
உகந்த குமாரனுக்குத்‌ தம்மால்‌ ஆறுதல்‌ வரச்சித்த | 
மில்லாதிருந்தாரென்று நீங்கள்‌ அரிந்து பாவத்துக்குப்‌ பயந்து | 
நடக்க வேண்டும்‌. இதல்லாமல்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ சூரியன்‌ 
பிரகாசமில்லாமல்‌ இருண்டு போனதென்று சொன்னோமே, 
பாவிகளான யூதர்களுடைய ஆத்துமத்தில்‌ பாவத்தினுடைய 
இருட்டினால்‌ அவர்கள்‌ சரீரமும்‌ ஆத்துமமும்‌ பிரகாச 
மில்லாதிருக்கிறது ஞாயந்தானே. ஆனால்‌, பாவத்தின்‌ 
இருட்டு எப்போதும்‌ உன்‌ ஆத்துமத்தை மூடாதபடிக்கு 
ஞானச்‌ சூரியனாகிய யேசுநாதர்‌ எப்போதும்‌ உன்‌ 
ஆத்துமத்தில்‌ பிரகாசிக்கத்தக்ககாக அவரை வேண்டிக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


இதன்றியே யூதர்கள்‌ மாசில்லாத யேசுநாதரைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்து கொன்ற பாவத்தினுடைய 
அக்கிரமத்தைப்‌ பிதாவாகிய சர்வேசுரன்‌ மனுஷருக்குக்‌ 
காண்பிக்குமாறு சூரியன்‌ பிரகாசமில்லாதிருக்கக்‌ 
கட்டளையிட்டார்‌. ஆகையால்‌, யேசுநாதரைச்‌ சிலுவையில்‌ 
அறைகிற பாவம்‌ கனமான தோஷமென்று உணர்ந்து 
அப்படிப்பட்ட தோஷத்தில்‌ நீ அகப்படாதபடிக்குச்‌ சாவான | 
பாவத்தைச்‌ செய்யாமலிருக்க வேண்டும்‌. அதேனென்றால்‌ 
பாவிகள்‌ தாங்கள்‌ செய்கிற பாவத்தால்‌ திரும்பவும்‌ 
யேசுநாதரைச்‌ சிலுவையில்‌ அறைகிறார்‌ களென்று 
அப்போஸ்தலரான புனித சின்னப்பர்‌ கூறுகிறார்‌. இது தவிர 
இராச குமாரத்தி இராசாவாகிய தன்‌ தகப்பனார்‌ சாகிற 
அன்றைக்குத்‌ தானே தன்‌ மேலேயிருந்த ஆபரணங்களை 
யெல்லாம்‌ கழற்றிப்‌ போட்டுத்‌ துக்கித்து அழுகிறாற்‌ போல்‌ 
ஞானச்சூரியன்‌ தன்னைப்‌ படைத்த சர்வேசுரனும்‌, 


« 


௮5 


MOS ஒவ த TGF 


ண்ண பட்‌ ௮ சே 2 


157 


மெய்யான மனுஷனுமானவராய்‌ இருக்கிற யேசுநாதர்‌ 
மரணத்தை அடைகிற அன்றைக்குத்‌ துக்கத்தின்‌ 
அடையாளங்‌ காண்பிக்கத்‌ தன்னுடைய உடைமையாகிய 
பிரகாசத்தை மறைத்தது. 

சகோதரரே, கர்த்தர்‌ சூரியனுக்காக மரணத்தை 
படையாமல்‌ உனக்காக மரணத்தை அடைந்திருக்கையில்‌ 
நீ யேசுநாதருடைய திருமரணத்தை நினைக்கிற போது 
லிசேஷமாய்‌ வெள்ளிக்கிழமையில்‌ துக்கப்படாதிருக்‌ 
கலாமோ? உன்னைப்‌ பெற்ற தாய்‌ தகப்பன்‌ உனக்காகத்‌ 
தங்கள்‌ சரீரத்தில்‌ காயம்‌ பட்டு இரத்தஞ்‌ சிந்தாதே 
போனாலும்‌, அவர்கள்‌ சாகிற போது நீ மிகவும்‌ 
அழுவாயல்லவோ. யேசுநாதர்‌ உன்‌ தகப்பனைவிட உன்‌ 
பேரில்‌ அதிக அன்பு கொண்டுள்ளதால்‌ அவருடைய 
திருமரணத்தை விசேஷமாய்‌ வெள்ளிக்கிழமையில்‌ 


நினைத்துத்‌ துக்க பட வேண்டாமோ. ஐயகோ, சில பேர்கள்‌ 


யேசுநாதர்‌ மரணத்தை அடைந்தாரென்று சட்டைப்‌ 
பண்ணாமல்‌ வெள்ளிக்கிழமையில்‌ பாவத்தின்‌ வழியாக 
பொல்லாத சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள்‌. நீங்கள்‌ 
இப்படி, நடவாமல்‌ அவருடைய திருமரணத்தை துக்கத்தோடு 
நினைத்து அதற்குத்‌ தோத்திரமாகப்புண்‌ ணியங்களை ச்‌ 
செய்ய வேண்டும்‌. கடைசியாய்‌ இப்படிப்பட்ட நல்ல 
தகப்பனாறாகிய யேசுநாதர்‌ பேரில்‌ உங்களுக்கு அதிக பட்சம்‌ 
வரத்தக்கதாக அறிய வேண்டியதாவது: யாதொருவன்‌ தன்‌ 
பக்தியெல்லாம்‌ யேசுநாதர்‌ பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ 
வைத்தால்‌, விசேஷமாய்‌ அவன்‌ சாகிற சமயத்தில்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய பட்சத்தை அவனுக்கு காண்பிப்பாரென்கிறதற்குச்‌ 
சந்தேகமில்லை. 

கிழக்கிந்திய நாடுகளின்‌ அப்போஸ்தலரான புனித 
சவேரியார்‌ யேசுநாதர்பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ மகா 
பக்தியாயிருந்ததினால்‌ அவர்‌ மரணத்தை அடைந்த போது 
அவர்‌ பிறந்த நவார்‌ என்ற இராச்சியத்தில்‌ அவருடைய 


அரண்மனையிலிருந்த யேசுநாதர்‌ பாடுபட்ட சுரூபத்தில்‌ 


158 


புதுமையாக வெள்ளிக்கிழமையில்‌ அந்நேரத்தில்‌ தா 
வேர்வை போல்‌ காணப்படுகிறதை அங்கே இருந்தவர்கஜ்‌ 
பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள்‌. ஆகையால்‌ புளி 
சவேரியாருடைய மரணத்தறுவாயில்‌ அவர்‌ மகா துன்‌ 


அனுபவிக்கிற போது யேசுநாதர்‌ அவர்‌ பேரில்‌ வைத்த 


பட்சத்தினால்‌ தானும்‌ துன்பங்கள்‌ அனுபவிக்கிறாற்‌ போத்‌ 
புதுமையாக அந்த சுரூபத்தின்‌ வழியாகக்‌ காண்பித்தார்‌. 

கிறீஸ்துவர்களே, இந்த நல்ல தகப்பனாகிற 
யேசுநாதருடைய அணைகடந்த பட்சத்தை, நீங்கள்‌ அறிந்தும்‌ 
அவர்‌ பேரில்‌ பட்சமில்லாதிருக்கக்‌ கூடுமோ? 


36-ம்‌ புதுமை 


யேசுநாதருக்கு உண்டான தாகத்துக்குப்‌ பிச்சும்‌ 
புளித்த இரசமும்‌ குடிக்கக்‌ கொடுத்தது. 


யேசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையுண்டு மரணத்தை 
அடைகிற போது ஒரு ஆறுதலும்‌ இல்லாதிருந்ததைப்பற்றி 
சென்ற வாரம்‌ தியானித்தோம்‌. இன்னும்‌ இதை நன்றாய்க்‌ 
கண்டுப்பிடிக்கத்தக்கதாக இந்தத்‌ தியானத்தில்‌ சொல்லப்‌ 
போகிறதைக்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 

அதாவது: சாகிற சமயத்தில்‌ கர்த்தர்‌ தமது சிலுவையின்‌ 
அருகில்‌ நின்றவர்களைப்‌ பார்த்து தமக்குத்‌ தாகமாயிருக்‌ 
கிறது என்று திருவுளம்‌ பற்றினார்‌. அப்போது அவ்விடத்தில்‌ 
நின்று கொண்டிருந்த பாவிகளுள்‌ ஒருவன்‌ பிச்சோடு கலந்த 
புளித்த திராட்சைப்‌ பழத்தின்‌ இரசத்தைக்‌ குடிக்கக்‌ 
கொடுத்தான்‌. 

சகோதரரே, தாகமாயிருக்கிறதென்று ஆண்டவர்‌ 
திருவுளம்‌ பற்றினார்‌. அந்த வார்த்தையினாலும்‌, அந்தச்‌ 
சமயத்தில்‌ பாவிகள்‌ காண்பித்த நிஷ்டூரத்தினாலும்‌, உங்கள்‌ 


ஷை. 


| 


ர 


| 


159 


- ஆத்துமத்துக்கு ஞானப்பிரயோசனம்‌ வரத்தக்கதாக அதன்‌ 
| பேரில்‌ கொஞ்ச நேரம்‌ தியானிப்போம்‌. முதல்முதலில்‌ 
ஆண்டவர்‌ அன்றைக்கு ஒரு துளி தண்ணீர்‌ முதலாய்க்‌ 
குடிக்காததினாலேயும்‌ காயங்கள்‌ வழியாகத்‌ தமது இரத்தம்‌ 
திரளாய்ப்‌ புறப்பட்டதினாலேயும்‌ அவர்‌ மிகவும்‌ 
தாகமாயிருந்தார்‌. இத்தாலிய இராச்சியத்தில்‌ ஒரு போர்‌ 
வீரன்‌ சண்டையில்‌ எனக்கு ஏற்பட்டுள்ள காயத்தினால்‌ 
நான்‌ அனுபவிக்கிற வேதனையைவிட தாகத்தினால்‌ அதிக 
வேதனை அனுபவிக்கிறேன்‌ என்றான்‌. ஆண்டவருடை 
திருச்சரீரத்தில்‌ கொஞ்சங்‌ காயமல்லவே. அடியினாலும்‌ 
முள்ளினாலும்‌ சரீரமெல்லாங்‌ காயமாகி அதன்‌ வழியாகவும்‌, 
விசேஷமாய்‌ . இரண்டு கை கால்களின்‌ காயங்கள்‌ 
வழியாகவும்‌ நாலு சிறு வாய்க்கால்‌ போல்‌ இரத்தம்‌ 
திரளாய்ப்‌ புறப்பட்டதினால்‌ ஆண்டவர்‌ சொல்லக்கூடாத 
தாகமுள்ளவராயிருந்தார்‌. யேசுநாதர்‌ தாகத்தினால்‌ நமக்காக 
அனுபவித்த உபத்திரவத்தைப்‌ பற்றி அவருக்குத்‌ தோத்திரஞ்‌ 
செய்கிறதுமல்லாமல்‌ அதைக்குறித்து நீங்கள்‌ தாகத்தினால்‌ 
வருந்தும்‌ சமயத்தில்‌ அதைப்‌ பொறுமையோடு அனுபவித்து 
உங்கள்‌ பாவங்களுக்குப்‌ பரிகாரமாக ஒப்புக்கொடுங்கள்‌. 
இதன்றி, போசனப்பிரியத்தினாலும்‌, கள்‌ சாராயம்‌ 
முதலான ஆகாத பாவத்தினாலும்‌, பாவங்களைக்‌ கட்டிக்‌ 
கொள்ளுகிற நீர்பாக்கியனே, உன்‌ பாவத்தை தீர்க்கத்‌ 
தக்கதாகவல்லவோ யேசுநாதர்‌ இத்தனை வருத்தத்தை 
அனுபவித்தார்‌ என்று நீ அறிந்து, நீ செய்த பாவங்களுக்காக 
மனஸ்தாபமாய்‌ இருக்கவேண்டியதுமல்லாமல்‌, சேசுநாதர்‌ 
அனுபவித்தத்‌ தாகத்தைக்‌ குறித்து அப்படிப்பட்ட பாவங்களை 
விட்டு விட்டு இனி ஒரு போதும்‌ அதைக்‌ கட்டிக்‌ 
கொள்ளாதே. மேலும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ தாகமாயிருக்கிற 
தென்று சொன்ன வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமுண்டு. 
அதாவது: மனுஷருடைய பாவத்துக்காகப்‌ பாடுபடவேண்டு 
மானால்‌ ஆண்டவர்‌ பாடுபடுகிறதற்கு ஆசையாயிருந்தார்‌ 


160 


என்று அர்த்தமாகுமென்று சில சாஸ்திரிகள்‌ தங்கள்‌ 
புத்தகத்தில்‌ எழுதிவைத்துள்ளனர்‌. யேசுநாதர்‌ தம்முடைபூ 
திருச்சரீரத்திலும்‌ திரு ஆத்துமத்திலும்‌ உணக்காக 
எண்ணப்படாத கஸ்தி அவமான நிர்ப்பந்தங்களை 
அனுபவித்தாலும்‌, உன்‌ பேரில்‌ தமக்குண்டான பட்‌ சத்தை 
அதிகமாய்க்‌ காண்பிக்கத்தக்கதாக இன்னமும்‌ அதிகமாய்பு 
பாடுபட வேண்டியிருந்தாலும்‌ மறுபடியும்‌ பாடுபட 
சித்தமாயிருந்தார்‌. இப்படியிருக்கையில்‌ உன்‌ ஆத்துமத்தைக்‌ 
குறித்து நீ வருத்தப்படாமலிருக்கலாமோ? வருத்தப்படுகிற 
சமயத்தில்‌ நீ சலிக்கலாமோ? அல்லது பின்‌ வாங்கலாமோ! 
யேசுநாதர்‌ உன்‌ பேரில்‌ காண்பித்த இப்படிப்பட்ட 
பட்சத்துக்கும்‌ தயாளத்திற்கும்‌ அவர்‌ பேரில்‌ மகா 
பட்‌ சமாயிருக்க வேண்டும்‌. 

மகா நிஷ்டூரமுள்ள பாவிகளான யூதர்கள்‌ கொடுத்த 
பிச்சுக்‌ கலந்த திராட்சைப்‌ பழ இரசத்தினால்‌ 
ஆண்டவருடைய தாகம்‌ அடங்காததுமல்லாமல்‌, அந்தக்‌ 
காடியின்‌ கசப்பினால்‌ கர்த்தருடைய திரு நாவுக்கும்‌ 


உபத்திரவமாயிற்று. அதேனென்றால்‌ மிருகங்கள்‌ முதலாய்த்‌ : 


தாகத்தினால்‌ தவிப்பதை மனுஷர்‌ கண்டால்‌, இரக்கத்‌ 
தினால்‌ அதற்குத்‌ தண்ணீர்‌ காட்டுவார்கள்‌. மிருகத்தின்‌ 
பேரில்‌ மனுஒஷருக்கு உண்டான இரக்கம்‌ முதலாய்‌ 
ஆண்டவர்‌ பேரில்‌ யூதர்களுக்கு இல்லாமற்‌ போயிற்று. 
பாவிகளான யூதர்கள்‌ அக்காலத்தில்‌ ஆண்டவருக்குச்‌ 
செய்த நிஷ்டூரத்தைப்‌ போல்‌ இக்காலத்தில்‌ சிலபேர்கள்‌ 
செய்கிறார்கள்‌. அதாவது: கிறிஸ்துவர்கள்‌ அமிர்த 
ஞானமாகிய புண்ணியங்களைச்‌ செய்ய வேண்டுமென 
ஆண்டவர்‌ விரும்புகையில்‌ அப்படிப்பட்ட புண்ணியங்‌ 
களைச்‌ செய்யாமல்‌ அவருக்கு பிச்சு கலந்த புளித்த இரசங்‌ 
கொடுகிறாற்‌ போல்‌ பாவங்களைச்‌ செய்கிறார்கள்‌. 


வியாகுலமுள்ள தேவமாதா அந்தச்‌ சமயத்தில்‌ 
தம்முடைய திருக்குமாரனுடைய தாகத்துக்கு தம்மால்‌ 


161 


தண்ணீர்‌ கொடுக்க முடியாதிருப்பது பற்றி மிகுந்த கவலை 
யாயிருந்தார்களென்று நீங்கள்‌ அறிந்து வியாகுலமுள்ள 
தேவமாதாவின்‌ பேரில்‌ இரக்கமாயிருக்க வேண்டும்‌. நீ அந்த 
சமயத்தில்‌ மகா ஆசையோடு கர்த்தருடைய தாகத்துக்குத்‌ 
தண்ணீர்‌ கொடுப்பாயே ஆனால்‌ அந்தப்‌ புண்ணியம்‌ 
| அப்போது செய்யக்கூடாதே போனாலும்‌ பிச்சைக்காரன்‌ 
முதலான தாகமுள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய 
தாகத்தைக்‌ குறித்து நீ தண்ணீர்‌ கொடுத்தால்‌ அவருக்கே 
நீ தண்ணீர்‌ கொடுத்தாற்போல்‌ ஆகுமென்று வேதத்தில்‌ 
எழுதப்பட்டி ருக்கின்றது. கடைசியில்‌ உனக்குத்‌ தானே 
இனன்‌ எடுக்கிற சமயத்தில்‌ விசேஷமாய்‌ வெள்ளிக்‌ 
கிழமையில்‌ யேசுநாதர்‌ தாகமாயிருந்ததை நினைத்து அதைக்‌ 
குறித்து நீ தண்ணீர்‌ குடிக்காமல்‌ தாகத்தினால்‌ உனக்கு 
வருகிற வேதனையைப்‌ பொறுமையோடு அனுபவித்தால்‌ 
அது நல்ல புண்ணியமென்று நீ அறிய வேண்டும்‌. 


5௮87 ௪ த அன்‌... அ ந வ 4 
அணத 


ச 


அழி. 


னெ 


i இத்தாலியா தேசத்தில்‌ ஒரு பட்டணத்தில்‌ ஒரு பெரிய 
: . துரைமகன்‌ அநேக நாளாய்‌ மோகப்பாவத்தின்‌ வழியில்‌ 
_ | தன்‌ மனது படி நடந்த பிற்பாடு அவஸ்தையாய்க்‌ கிடக்கிற 
போது தன்‌ பாவத்தின்‌ எண்ணிக்கையைக்‌ கண்டு 
அவநம்பிக்கைப்பட்டு ஆத்தும காரியத்தின்‌ மீது கவனம்‌ 
செலுத்த மனதில்லாதிருந்ததால்‌ குருவும்‌ மற்றவர்களும்‌ 
இவனுக்குச்‌ சொன்ன புத்தியை இவன்‌ கேட்க மாட்டேன்‌ 
என்கிறதை அந்தப்‌ பட்டணத்து மேற்றிராணியார்‌ அறிந்து, 
அவர்‌ தானே அந்த வியாதிக்காரன்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ 
அவன்‌ நல்ல பாவசங்கீர்த்தனம்‌ செய்யப்‌ புத்திமதிச்‌ சொல்லி 
வெகு பிரயாசைப்பட்டார்‌. ஆனால்‌ அவன்‌ அந்தப்‌ 
புத்தியெல்லாம்‌ கேட்டவனல்ல, 


இப்படியிருக்கையில்‌ அவனுக்கிருந்த காய்ச்சிலினால்‌ 
நாக்கு வரண்டு பல தடவையும்‌ அவன்‌ தண்ணீர்‌ கேட்கும்‌ 
போது வைத்தியன்‌ சொற்படி தண்ணீர்‌ கொடாதிருந்த 
தினால்‌ அவனுக்கு சொல்லாக்கூடாத உபத்திரவமாயிற்று. 


162 


அப்போது அவன்‌ தண்ணீர்‌ குடித்தாலும்‌ குடிக்காதிருந்‌ 
தாலும்‌ சாவேனென்று சொல்லுகிறீர்கள்‌. எனக்கு தண்ணீர்‌ 
கொடாமலிருக்கிறதென்ன? என்று கேட்டதற்கு வைத்தியன்‌ 
உத்தரவின்‌ படியே தண்ணீர்‌ கொடுத்தார்கள்‌. அவஸ்தைக்‌ 
காரன்‌ மிகுந்த ஆவலோடுந்‌ தாகத்தோடும்‌ தண்ணீர்‌ 
குடிக்கிற சமயத்தில்‌ அவனுக்கு காவலான சம்மனக 
வழியாகவந்த ஒரு நல்ல யோசனையினால்‌ தண்ணீர்‌ 
வேண்டாமென்று தள்ளினான்‌. ஏன்‌ இப்படி தள்ளினா 
யென்று மற்றவர்‌ கேட்ட போது அவன்‌ சொன்னதாவது: 
நம்முடைய ஆண்டவராகிய யேசுநாதர்‌ சாகிற போது 
தண்ணீர்‌ குடிக்காமல்‌ வெகு தாகத்தோடு இருந்தாரென்று 
நினைத்து அதைக்‌ குறித்து நான்‌ இப்போது தள்ளினேன்‌ 
என்றான்‌. இந்த வார்த்தையைச்‌ சொன்னபிறகு யேசு 
நாதருடைய அளவில்லாத தயையினால்‌ அவனுக்கு நல்ல 
மனது வந்தது. அவன்‌ தான்‌ செய்த பாவங்களுக்கு மிகவும்‌ 
மனஸ்தாபமாயிருந்து அழுதுக்கொண்டு நல்ல பாவ 
சங்கீர்த்தனஞ்‌ செய்து நற்கருணையும்‌ அவஸ்தைப்‌ பூசுதலும்‌ 
பெற்று நல்ல ஆயத்தத்தோடு மரணம்‌ அடைந்தான்‌. 
அந்தப்‌ பட்டணத்து மேற்றிராணியார்‌ இந்தச்‌ சேதி 
அறிந்து மிகவும்‌ சந்தோஷப்பட்டுச்‌ சொன்னதாவது: 
செத்தவன்‌ சாகிறதற்கு முன்‌ செய்த புண்ணியம்‌ கொஞ்ச 
மென்று சிலர்‌ சொன்னாலும்‌, அந்தப்‌ புண்ணியத்தைக்‌ 
கொண்டே அவனுக்கு நல்ல மரணம்‌ வந்ததென்று 
நினைக்கிறோம்‌ என்றார்கள்‌. அப்படியே அந்தச்‌ சேதியை 
அறந்தவர்களெல்லோரும்‌ நினைத்தார்கள்‌. 


பட 


163 
37-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ ஆறாம்‌ வாக்கியமாக “எல்லாம 
நிறைவேறிற்று' என்று சொன்னது 


யேசுநாதருடைய தாகத்துக்கு நிஷ்ரேமுள்ள யூதர்கள்‌ 
தண்ணீர்‌ கொடாமல்‌ பிச்சு கலந்த புளித்த இரசத்தைக்‌ 
கொடுத்தது பற்றி போன தியானத்தில்‌ பார்த்தோம்‌. பிறகு 
சம்பவித்ததைப்‌ பற்றி இப்போது யோசிப்போம்‌. 


கர்த்தர்‌ மரணத்தை அடைகிறதற்குக்‌ கிட்டின 
தறுவாயானதென்று நினைத்து எல்லாம்‌ முடிந்ததென்று 
திருவுளம்‌ பற்றினார்‌. எல்லாம்‌ முடிந்ததென்று அவர்‌ 
திருவுளம்‌ பற்றினதற்கு அர்த்தமேதென்றால்‌, பிதாவாகிய 
சர்வேசுரனுடைய சித்தத்தின்‌ படியே மனுஷருடைய 
பாவத்தைத்‌ தீர்க்கிறதற்கு வேண்டிய பாடுகளெல்லாங்‌ 
குறையில்லாமல்‌ நாம்‌ நிறைவேற்றினோமென்று அர்த்த 
மாயிற்று. இதற்காக நீ கர்த்தருக்கு நன்றியறிந்த தோத்திரம்‌ 
செய்வதுமல்லாமல்‌ என்றென்றைக்கும்‌ அவருடைய 
சித்தத்தின்படியே நடப்பதற்கு முழுமனதுடன்‌ பிரயாசைப்‌ 
பட வேண்டும்‌. எல்லாம்‌ முடிந்ததென்று ஆண்டவர்‌ சாகிற 
சமயத்தில்‌ சொன்னது போல, சர்வேசுரனை நேசித்து 
அவருடைய சித்தத்தின்‌ படியே நடக்கப்‌ பூலோகத்தில்‌ நீ 
வந்த காரியங்‌ குறையில்லாமல்‌ முடிந்ததென்று நீ சாகிற 
சமயத்தில்‌ சொல்லத்தக்கதாக, ஆண்டவர்‌ பூலோகத்தில்‌ 
உன்னை எதற்காக வைத்தாரென்று அடிக்கடி நினைத்து 
அதற்குத்‌ தக்க வகையில்‌ நடக்க வேண்டும்‌. 


இதன்றி, நீ சாகிறபோது பூலோகப்‌ பாக்கியமெல்லாம்‌ 
எனக்கு முடிந்ததென்று சொல்ல வேண்டியிருக்கிற 
படியினால்‌ இந்தப்‌ பாக்கியத்திற்காக அழியாத பாக்கியத்தை 
நீ இழந்து போக வேண்டாம்‌. 


164 


ஆண்டவர்‌ உன்னை இரட்சிக்கத்‌ தமது திவ்விய 
பிராணனைக்‌ கொடுத்தது எவ்வளவு ஆச்சரியத்துக்குரிய 
காரியம்‌ என்பதை சிந்தித்துப்பார்‌. உலகத்தைச்‌ சர்வேசுரன்‌ 
படைத்து முடித்ததற்கு, ஆகட்டுமென்கிற வார்த்தையைத்‌ 
திருவுளம்பற்றினதேயல்லாமல்‌ அதனால்‌ சர்வேசுரன்‌ ஒரு 
சிறு கஷ்டமாகிலும்‌ அனுபவிக்கவில்லை. ஆனால்‌ இந்த 
உலகத்தில்‌ மனுஷரை யேசுநாதர்‌ இரட்சிக்கிற காரியம்‌ 
நிறைவேறுவதற்காக தமது இரத்தமெல்லாஞ்‌ சிந்தி, 
பிராணனைக்‌ கொடுத்தாரல்லவோ? ஆகையால்‌ 
உன்னுடைய மனது முழுதும்‌ யேசுநாதருக்கு ஒப்புக்கொடுக்க 
வேண்டியதல்லவா. 


கிரீஸ்‌ இராச்சியத்தில்‌ குற்றஞ்‌ செய்த ஒருவனின்‌ 
இரண்டு கண்களைப்‌ பிடுங்க அரசன்‌ கட்டளையிட்ட 
போது குற்றஞ்‌ செய்தவனுடைய தகப்பன்‌ தன்‌ மகனுடைய 
இரண்டு கண்களைப்‌ பிடுங்காமல்‌, தனக்கு ஒரு கண்ணும்‌ 
மகனுக்கு ஒரு கண்ணும்‌ பிடுங்கக்‌ கேட்டுக்‌ கொண்டான்‌. 
அதன்படியே தகப்பனுக்கு ஒரு கண்ணும்‌ மகனுக்கு ஒரு 
கண்ணும்‌ பிடுங்கினார்கள்‌. பிறகு மகன்‌ ஒரு கண்‌ இழந்த 
தகப்பனை எத்தனை முறை காண்பானோ அத்தனை 
முறையும்‌ அழுவான்‌. தகப்பன்‌ இதைக்கண்டு: என்‌ மகனே, 
ஏன்‌ அழுகிறாயென்று கேட்க, அவன்‌ தகப்பனைப்‌ பார்த்து 
எனக்காக நீர்‌ ஒரு கண்‌ தெரியாதவாராய்‌ இருக்கிறீர்களே 
என்று நினைத்து அழுகிறேன்‌ என்றான்‌. 


சகோதரரே, உங்களுடைய நல்லதகப்பன்‌ யேசுநாதரை 
சிலுவையில்‌ அறையுண்ட கோலத்தில்‌ எத்தனை தடவைக்‌ 
காண்பீர்களோ அத்தனை தடைவையும்‌ முன்‌ சொல்லப்‌ 
பட்டவனுடைய அழுகை உங்களுக்கு வர வேண்டும்‌. 
அதேனென்றால்‌ உங்களை இரட்சிக்கிற இந்தக்‌ காரியத்தை 
முடிக்கத்‌ தக்காதாக கர்த்தரும்‌ ஒரு கண்‌ மாத்திரம்‌ 
தெரியாமற்‌ போகவில்லை. அவர்‌ சர்வாங்கமும்‌ காயப்பட்டு 
உயிரையே கொடுத்தார்‌. இதனால்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட 


| 


கைக்‌ ட 


165 


கரூபத்தைக்‌ காண்கிற போது முன்‌ சொல்லாப்பட்ட 
வனுடைய அழுகையைவிட அதிகமாக அழுகிறதே நியாயம்‌. 

பெல்ஜியம்‌ தேசத்தில்‌ உயர்ந்த கோத்திரத்தில்‌ பிறந்த 
மகா சவுந்தரியமுள்ள லுத்கார்து 'என்கிற ஒருதுரை 
மகளிருந்தாள்‌. அவளைக்‌ கலியாணம்‌ செய்ய அநேக 
பிரபுக்கள்‌ ஆசையாயிருந்தார்கள்‌ அவர்களுக்குள்ளே 
ஒருவன்‌ மேல்‌ அன்பு செலுத்தி அவனைக்‌ கலியாணம்‌ 
செய்ய நினைத்த போது யேசுநாதர்‌ அவளுக்குத்‌ தரிசனமாகி, 
தமது திரு விலாவில்‌ இருக்கிற காயத்தையும்‌, அதினின்று 
புறப்படுகிற இரத்தத்தையும்‌ அவளுக்குக்‌ காண்பித்து, 
உனக்காக ஈட்டியினால்‌ திறந்த இந்த விலாவை நீ பார்த்த 
பிற்பாடு நியாயத்தின்‌ படியே யார்‌ பேரில்‌ உனக்கு பட்சம்‌ 
வரும்‌ என்று தீர்மானம்‌ பண்ணு என்று திருவுளம்‌ பற்றி 
மறைந்து போனார்‌. லுத்கார்து அந்தக்‌ காயத்தையும்‌, 
திருஇரத்தத்தையும்‌ கண்டு யேசுநாதர்‌ சொன்ன 

ர்த்தையும்‌ கேட்டு மிகவும்‌ அழுததுமல்லாமல்‌ அந்த துரை 
மகன்‌ பேரில்‌ தான்‌ வைத்த பட்சமெல்லாம்‌ தள்ளி 
யேசுநாதர்‌ பேரில்‌ தன்‌ பட்சமெல்லாம்‌ வைத்தாள்‌, 
இதல்லாமல்‌ அன்று துவக்கி வரவர கர்த்தருடைய 
பாடுகளின்‌ பேரில்‌ அவள்‌ அதிக பக்தியாய்‌ இருந்து 
சாகிறமட்டும்‌ ஒரு புனிதையைப்போல்‌ புண்ணிய வழியில்‌ 
நடந்து நல்ல * ஆயத்தத்தோடு மரணத்தை அடைந்தாள்‌, 
பிற்பாடு அவளுக்கு புனிதை பட்டம்‌ வந்தது. 


சகோதரரே, அந்தத்‌ துரை மகளின்‌ ஆத்துமத்துக்கு 
யேசுநாதர்‌ பட்ட பாடுகள்‌ வழியாக இத்தனைப்‌ பாக்கியம்‌ 
வந்ததென்று நீங்கள்‌ அறிந்து, உங்களுக்கும்‌ அப்படிப்பட்ட 
பாக்கியம்‌ வரத்தக்கதாக ஆண்டவருடைய பாடுகளை 
அடிக்கடி நினைத்து, அவைகளின்‌ பேரில்‌ மகா வணக்கமும்‌ 
பக்தியும்‌ வைக்க வேண்டும்‌. 


1௦6 


8-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ கடைசி வாக்கியமாக 'பிதாவே 
என்னுடைய ஆத்துமத்தை உமது கையில்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கிறேன்‌” என்றது 


யேசுநாதர்‌ தமது சரீரத்தை விட்டு ஆத்துமம்‌ பிரிகிற 
சமயத்தைக்‌ கண்டு, தமது பிதாவைப்‌ பார்த்து, சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டு, 'பிதாவே! என்னுடைய ஆத்துமத்தை உம்முடைய 
கையில்‌ ஒப்புக்கொடுக்கிறேன்‌” என்று திருவுளம்‌ பற்றினார்‌. 


சகோதரனே, சகோதரியே, கர்த்தர்‌ தமது மரணத்‌ 
தறுவாயில்‌ தமது திரு ஆத்துமத்தைப்‌ பிதாவாகிய 
சர்வேசுரன்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. நீ சாகிற சமயத்தில்‌ 
உன்னுடைய ஆத்துமத்தை யார்‌ கையில்‌ ஒப்புக்கொடுப்‌ 
பாயென்று அறிய வேண்டுமானால்‌ நாம்‌ இப்போது 
சொல்லப்போகிறதைக்‌ கேள்‌. நீ நன்றாயிருக்கிற சமயத்தில்‌ 
உன்‌ ஆத்துமம்‌ அவர்‌ வசமாகும்‌. உன்னுடைய சிநேகத்தைப்‌ 
பாவத்தின்‌ பேரில்‌ வைத்தால்‌ நீ சாகிற போது ஆத்து 
மத்தைப்‌ “பாவத்தின்‌ வழியாக பசாசுக்கு ஒப்புக்கொடுப்பாய்‌. 
யேசுநாதர்‌ பேரில்‌ எல்லாவற்றையும்விட அதிகமாக நீ 
பக்தியாயிருந்தால்‌ உன்‌ ஆத்துமம்‌ சரீரத்தை விட்டுப்‌ பிரிகிற 
போது அவருடைய திருக்காயங்களுக்குள்ளே உன்‌ 
ஆத்துமத்தை ஒப்பித்து வைப்பாய்‌, 

இத்தாலியா தேசத்தில்‌ பதுவா என்கிற பட்டணத்தில்‌ 
ஒரு துரைமகன்‌ நன்றாயிருக்கிற காலத்தில்‌ ஒருபெண்ணின்‌ 
மீது தகாத நேசம்‌ வைத்திருந்தான்‌. அவன்‌ சாகிற சமயத்தில்‌ 
கிட்டேயிருந்த குருவானவர்‌ பாடுபட்ட சுரூபத்தை 
அவனுக்குக்‌ காண்பித்து, இவர்‌ உனக்காகச்‌ சிலுவையில்‌ 
அறையுண்டு மரணத்தை அடைந்தார்‌. உன்‌ மனது 
திரும்பினால்‌ உன்னைக்‌ கட்டி அணைக்க தமது இரண்டு 


பட்டை 


167 


ஓககளையும்‌ விரித்திருக்கிறார்‌. நீ பாவசங்கீர்த்தனம்‌ செய்ய 
ரவண்டும்‌ என்று புத்தி சொல்ல, அவன்‌ பாடுபட்ட 
சரூபத்தைப்பாராமல்‌ சுற்றி நின்றவர்களைப்‌ பார்க்கிற போது 
அவர்களுக்குள்ளே தான்‌ முன்பு நேசித்து வந்த 
பெண்ணைக்‌ கண்டு முத்தஞ்‌ செய்து, அவள்‌ மடியில்‌ 
தலையை சாய்த்துச்‌ செத்து தன்‌ சீவனைப்‌ பாவத்தின்‌ 
மூலம்‌ பசாசுக்கு ஒப்புக்கொடுத்ததினால்‌ நரகத்துக்குப்‌ 
போனான்‌. இப்படி அவன்‌ எப்போதும்‌ பாவத்தின்‌ மேல்‌ 
நாட்டமுடையவனாய்‌ இருந்ததினால்‌ சாகிற போது 
பாவத்தினிடமாய்த்‌ தன்‌ ஆத்துமத்தை ஒப்புக்கொடுத்தான்‌. 
ஆகையால்‌ சகோதரரே. நீங்கள்‌ பாவத்தின்‌ பேரில்‌ பட்ச 
லிருப்பம்‌ வைக்காமல்‌, யேசுநாதர்‌ பேரில்‌ பட்சமெல்லாம்‌ 
வைக்க வேண்டும்‌. போர்த்துகல்‌ தேசத்தில்‌ பிறந்த புனித 
அருளப்பர்‌ நன்றாயிருக்கிற போது தம்முடைய அன்பெல்‌ 
லாம்‌ யேசுநாதர்‌ பாடுபட்டதின்‌ பேரில்‌ வைத்ததுமல்லாமல்‌, 
அடிக்கடி அழுதுகொண்டு ஆண்டவருடைய திருக்காயங்‌ 
களை முத்தஞ்‌ செய்துகொண்டு வந்ததினால்‌ அவர்‌ சாகிற 
சமயத்தில்‌ தம்முடைய ஆத்துமத்தை யேசுநாதர்‌ கையில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌. அதெப்படியென்றால்‌ அவருடைய 
ஆத்துமம்‌ பிரிகிற நேரத்துக்கு முன்னே மெள்ள மெள்ள 
எழுந்திருந்து முழங்காலில்‌ நின்று பாடுபட்ட சுரூபத்தைக்‌ 
கட்டிக்கொண்டு, அந்த சுரூபத்தின்‌ காலை முத்தஞ்‌ செய்து, 
கடை சியாய்த்‌ திருவிலாவின்‌ காயத்தை முத்தஞ்‌ செய்கிற 
போது சீவன்‌ அந்தத்‌ திருக்‌ காயத்தினிடமாய்‌ மரணத்தை 
அடைந்ததும்‌ அவருடைய சரீரம்‌ அந்த சுரூபத்தைக்‌ 
கட்டியணைத்த வண்ணம்‌ முழங்காலிலே இருந்தது. 


சகோதரரே, பெரும்பாலும்‌ அவரவர்‌ நடத்தைக்குத்‌ 
தக்கவாறே சாவு வருமென்கிறதினால்‌, முன்‌ சொல்லப்பட்ட 
பாக்கியமான மரணம்‌ உங்களுக்கு வரத்தக்கதாக இப்போது 
நீங்கள்‌ நன்றாயிருக்கிற போதே யேசுநாதருடைய ஐந்து 
திருக்காயங்களை அடிக்கடி முத்தஞ்‌ செய்வதுமல்லாமல்‌ 


168 


உங்கள்‌ பட்சமெல்லாம்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ வைத்த 
வேண்டும்‌. யேசுநாதர்‌ பட்ட பாடுகளை நினைத்தும்‌ 
புத்தியினால்‌ அதன்‌ பேரில்‌ யோசனை செய்தால்‌ அப்போது 
ஞான இரசமாகிற தேவ சிநேகம்‌ உன்‌ மனதில்‌ வரும்‌ 
ஆண்டவர்‌ பட்ட பாடுகளையும்‌, அவர்‌ நமக்குச்‌ செய்த 
சகாயங்களையும்‌ உன்னுடைய நினைவில்‌ வைக்காமல்‌ 
மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை உன்‌ மனதிஜ்‌ 
அடிக்கடி வைத்தால்‌ அப்போது உன்‌ மனதில்‌ தேவசிநேகம்‌ 
வராதிருக்கிறதுமல்லாமல்‌ பாவத்தின்‌ மீது பற்று ஏற்படும்‌, 
இதனால்‌ அநேகம்‌ பேர்கள்‌ கெட்டுப்‌ போனார்கள்‌. 
சகோதரரே, அப்படிப்பட்ட ஆகாத பட்சத்தில்‌ நீங்கள்‌ 
அகப்படாதபடிக்கு உங்களுடைய மனதில்‌ தேவசிநேகம்‌ 
வருகிறதற்காக முன்‌ சொன்னபடியே ஆண்டவர்‌ 
அனுபவித்த பாடுகளை அடிக்கடி நினைக்க வேண்டும்‌. 


புனித எத்முந்து என்கிறவர்‌ சிறு பிள்ளையாயிருக்கிற 
போது தானே அநேகம்‌ புண்ணியங்களைச்‌ செய்ததினால்‌ 
யேசுநாதர்‌ அவர்‌ பேரில்‌ மகா பட்‌ சமாயிருந்தார்‌. இதனால்‌ 
ஒருநாள்‌ இந்தச்‌ சிறுபிள்ளை தமது தோட்டத்தில்‌ 
தனிமையாய்‌ இருக்கிற போது யேசுநாதர்‌ அவரைப்‌ பார்த்துச்‌ 
சொன்னாதாவது: உன்னுடைய மனதில்‌ தேவ சிநேகம்‌ 
வரத்தக்கதாகவும்‌, பசாசை நன்றாய்‌ செயிக்கத்தக்கதாகவும்‌, 
கடைசியாய்‌ நீ நல்ல மரணம்‌ அடையவும்‌, நாம்‌ 
மனுஷீருக்காக அனுபவித்த பாடுகளை நாள்‌ தவறாமல்‌ 
நினைத்துக்‌ கொஞ்ச நேரமாகிலும்‌ அதன்‌ பேரில்‌ யோசனை 
செய்யென்று சொல்லிக்‌ காணாமல்‌ மறைந்து போனார்‌. 


புனித எத்முந்து இந்த திரு வாக்கியங்களைக்‌ கேட்டு 
மகா சந்தோஷப்பட்டு அன்று துவக்கிச்‌ சாகுமட்டுங்‌ கர்த்தர்‌ 
திருவுளம்‌ பற்றின படியே தினந்தோறும்‌ அவருடைய 
திருப்பாடுகளை நினைத்து, அதன்‌ பேரில்‌ யோசனை 
செய்ததினால்‌ அவருடைய மனதில்‌ தேவசிநேகமும்‌ நன்றாய்‌ 
வளர்ந்தது. அவருக்குப்‌ புனிதர்‌ பட்டமும்‌ வந்தது. ஆகையால்‌ 


கவல்‌ 
169 


Liles 


கிறிஸ்துவர்‌ னம்‌ யேசுநாதர்‌ ப 
ர்களே அவர்‌ தினம்‌ தி வா்‌ 


பாடுகளை நினைத்தது போல்‌ நீங்களும்‌ நினைத்து ௮ | 
தமது பட்சமெல்லாங்‌ கர்த்தர்‌ பேரில்‌ வைத்தது போல்‌ 
நீங்களும்‌ உங்கள்‌ சிநேகமெல்லாம்‌ கர்த்தர்‌ பேரில்‌ வைக்க 
வேண்டும்‌. 


39-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ நமக்காகச்‌ சிலுவையில்‌ 
மரண மடைவது 


யேசுநாதர்‌ ஏழு வார்த்தைகளைத்‌ திருவுளம்‌ பற்றிக்‌ 
கடைசியில்‌ தலைகுனிந்து மரணத்தை அடைந்தார்‌. 


கிறிஸ்துவர்களே, கர்த்தர்‌ மரணத்தை அடைந்த 
சேதியைக்‌ கேட்டு நம்முடைய பாவங்களுக்குப்‌ பயமும்‌, 
செய்த பாவத்தினால்‌ மனஸ்தாபமும்‌, கர்த்தர்‌ பேரில்‌ 
இரக்கத்தினால்‌ அழுகையும்‌ வரவேண்டும்‌.. பாவத்துக்குப்‌ 
பயப்படுகிற வகை ஏதென்றால்‌, ரோமையில்‌ தோற்கு 
வாத்துஸ்‌ என்கிறவன்‌ பாளையத்திலிருக்கிற போது 
ஒருசமயம்‌ தான்‌ வெளியே போகிற சமயத்தில்‌ தன்‌ 
குமாரனைப்‌ பார்த்து எதிரில்‌ இறங்கியிருக்கிற சத்துருக்கள்‌ 
பாளையத்தோடு நீ போர்‌ தொடுக்காதே என்று சொல்லி 
விட்டு அப்புறம்‌ போனான்‌. அந்தத்‌ தளவாய்‌ அப்பால்‌ 
இருக்கிறபோது மகன்‌ சத்துருக்களை செயிக்க நல்ல 
தருணம்‌ வாய்த்ததைக்‌ கண்டு அவர்களோடு சண்டை 
செய்து ஜெயங்கொண்டான்‌. தகப்பன்‌ வந்த பிறகு இந்தச்‌ 
சேதி அறிந்து, மகன்‌ சத்துருக்களை ஜெயங்கொண்டிருந் 
தாலும்‌ தான்‌ கொடுத்த கட்டளையை மீறியதால்‌ தன்‌ 
மகனுடைய தலையை வெட்டச்‌ சொன்னான்‌. அப்படியே 
கொலைஞர்‌ தலையை வெட்டினார்கள்‌. பிரசைகள்‌ இதைக்‌ 


170 


கண்டு தளவாய்‌ மகன்‌ ஜெயங்கொண்டாலும்‌ தன்‌ 
வார்த்தையை மீறினதால்‌ கோபமாகி மகனுடைய தலையை 
வெட்டச்‌ சொல்லியிருக்க நாம்‌ அந்த வகைக்‌ குற்றஞ்‌ 
செய்தால்‌ நமக்கு எப்பேர்ப்பட்ட ஆக்கினையிடுவாரோ 
என்று மிகவும்‌ பயந்து நடந்தார்கள்‌. நீங்கள்‌ இதைவிட 
அதிகமாய்ப்‌ பயந்து நடக்கவேண்டும்‌. 


அதேனென்றால்‌, பிதாவாகிய சர்வேசுரன்‌ தமக்குகந்த 
பிள்ளையாகிய யேசுநாதர்‌ பேரில்‌ அளவில்லாத பட்சமாய்‌ 
இருந்தும்‌ அவர்‌ நம்முடைய பாவங்களை தம்மேற்‌ போட்டுக்‌ 
கொண்டபடியினால்‌, சிலுவையில்‌ அறையுண்டு மரண த்தை 
அடைகிறதற்குப்‌ பிதாவானவர்‌ சித்தமாயிருக்க, பாவி 
களாயிருக்கிற நமக்கு நாம்‌ செய்த பாவத்தினால்‌ பிதாவாகிய 
சர்வேசுரன்‌ எம்மாத்திரம்‌ ஆக்கினையிடுவாரென்று 
நினைத்து நாம்‌ பாவத்துக்கு மிகவும்‌ பயந்து நடக்க 
வேண்டும்‌. கர்த்தருடைய திரு மரணத்தை நினைத்து நாம்‌ 
செய்த பாவத்துக்கு மனஸ்தாபப்படுகிற வகை இன்னதென 
ஒரு சரித்திரத்தால்‌ விளக்குவோம்‌. 


இத்தாலியா தேசத்தில்‌ ஒரு சண்டையில்‌ வாலிப 
வயதுள்ள ஒரு சேவகன்‌ எதிராளி பாளயத்தில்‌ ஒருவனைக்‌ 
குத்தினதால்‌ அவன்‌ செத்தான்‌. தன்‌ கையினால்‌ செத்தவன்‌ 
யார்‌ என்று அறிந்து கொள்ளுவதற்காக அந்தப்‌ பிரேதத்தின்‌ 
அருகில்‌ போய்‌ முகத்தில்‌ மூடியிருந்த சிலையைத்‌ திறந்து 
பார்த்தப்‌ போது செத்தவன்‌ தன்‌ தகப்பன்‌ என்று கண்டு, 
ஐயையோ: என்‌ தகப்பனை என்‌ கையினால்‌ குத்திக்‌ 
கொன்று போட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு அழுதது 
மல்லாமல்‌ அந்த மனஸ்தாப மிகுதியால்‌ மயங்கித்‌ 
தகப்பனுடைய பிரேதத்தின்‌ மேல்‌ விழுந்து அங்கே தானே 
தானும்‌ செத்தான்‌. 


கிறிஸ்துவர்களே, கர்த்தர்‌ மரணத்தை அடைந்த 
விவரத்தை இந்தத்‌ தியானத்தின்‌ கேட்டபோது, நம்மைப்‌ 


171 


படைத்த நல்ல தகப்பனாராகிய யேசுநாதரை நாம்‌ செய்த 
பாவத்தினால்‌ சிலுவையில்‌ அறைந்து கொன்று போட்டோம்‌ 
என்று நினைத்து, அவரவர்‌ செய்த பாவத்துக்கு 
மனஸ்தாபமாயிருக்க வேண்டும்‌. யேசுநாதர்‌ மரணத்தை 
அடைந்ததை நினைத்து இரக்கத்தினால்‌ அழுகிற வகை 
இன்னதென்பதை இன்னொரு சரித்திரத்தின்‌ முலம்‌ 
விளக்குவோம்‌. ஒரு அரசன்‌ வியாதிக்காரருக்கு அநேக 
சகாயஞ்‌ செய்து வருவார்‌. ஒருவிசை அவர்‌ எல்லோறையும்‌ 
பார்த்து: உங்களுக்கு சகாயஞ்‌ செய்கிறதற்கு நமக்கு 
வேறுவகை இல்லாதிருந்தாலும்‌ நம்முடைய யானை 
குதிரைகளையெல்லாம்‌ விற்று உங்களுக்குக்‌ கொடுப்போ 
மென்று சொன்னார்‌. இது காரணமாக அந்த அரசன்‌ 
பேரில்‌ எல்லோரும்‌ வெகு பட்‌ சமாயிருந்ததினால்‌ அவர்‌ 
செத்த சேதியை அறிந்து சிறு பிள்ளை முதல்‌ சகல 
பேர்களும்‌ இரக்கத்தினால்‌ அழுதார்கள்‌. அதைவிட 
யேசுநாதர்‌ மரணத்தை அடைந்த சேதி அறிந்து எல்லாரும்‌ 
அவர்‌ பேரில்‌ இரக்கத்தினால்‌ அழுகிறதற்கு நியாயமுண்டு. 
அதேனென்றால்‌, சிலுவையில்‌ அறையுண்டு மரித்தவர்‌ 
நம்மைப்‌ படைத்து இரட்சித்தவர்‌ அல்லவோ? நம்முடைய 
தகப்பனாரல்லவோ? அவர்‌ பூலோகத்தில்‌ சஞ்சரிக்கிற போது 
எத்தனையோ வியாதிக்காரர்களுக்கும்‌ எத்தனையோ துயரப்‌ 
படுகிறவர்களுக்கும்‌ சகாயமும்‌ ஆறுதலுமாயிருந்தார்‌. அவர்‌, 
சகல மனுஷரையும்‌ இரட்சிக்க எவ்வளவோ துன்ப 
அவமானத்தையும்‌ வேதனைகளையும்‌ அனுபவித்தார்‌. 


இப்படியிருக்கையில்‌, அவருடைய திரு மரணத்தை 
அறிந்தவர்களுக்குள்ளே இரக்கத்தினால்‌ அழாமல்‌ 
இருக்கிறது யார்‌? சிலபேர்கள்‌ வீண்‌ காரியங்களுக்காக 
மெத்தவும்‌ அழுகிறார்கள்‌. சிலர்‌ தங்கள்‌ தகப்பன்‌ 
செத்ததினால்‌ மிகுதியாய்‌ அழுவார்கள்‌. ஆனால்‌ உன்னைப்‌ 
பெற்ற தகப்பனைவிட யேசுநாதர்‌ உன்‌ பேரிலதிக 
: மட்சமாயிருக்கிறதினால்‌ அவருடைய மரணத்தை நினைத்து 


172 


நீ அதிகமாய்‌ அழ வேண்டாமோ? புனித தோமினிக்‌ 
சபையிலுட்பட்ட லூவிஸ்கிறேனாது என்கிற குருவானவர்‌ 
பெரிய வெள்ளிக்‌ கிழமையில்‌ ஆண்டவருடைய திரு 
மரணத்தின்‌ பேரில்‌ பிரசங்கம்‌ சொல்லத்‌ துவக்குகிற போது, 
யேசுநாதருடைய மரணத்தைப்‌ பற்றிப்‌ பிரசங்கம்‌ செய்யப்‌ 
போகிறோமென்ற வார்த்தையைச்‌ சொல்லும்‌ போதே 
அழுதார்‌. அந்த அழுகையினால்‌ வேறு வார்த்தை பேச 
கூடாமலிருந்து, எத்தனைப்‌ பிரயாசைப்பட்டும்‌ பிரசங்கம்‌ 
செய்யமுடியவில்லை. பிரசங்கத்துக்கு வந்த ஜனங்கள்‌ இதைக்‌ 
கண்டு குருவானவர்‌ அழுகிறதன்‌ காரணத்தை நினைத்து 
எல்லோரும்‌ கூட அழுதார்கள்‌. இதல்லாமல்‌ குருவானவர்‌ 
பிரசங்கம்‌ சொல்லாதிருந்தாலும்‌ குருவினுடைய அழுகை 
யினால்‌ அவர்களுடைய ஆத்துமத்துக்கு அதிக ஞானப்‌ 
பிரயோசனம்‌ வந்தது. ஆகையால்‌ கிறிஸ்‌ துவர்களே, 
யேசுநாதர்‌ திரு மரணத்தை அடைந்ததை நித்து இரக்கத்‌ 
தினால்‌ நாம்‌ எல்லோரும்‌ அழுகிறது நியாயந்தானே. 


யேசுநாதர்‌ மரணத்தை அடைந்ததை அவருடைய 
தாயார்‌ கண்டு மிகுந்த வியாகுலப்பட்டார்‌ என்று நாம்‌ 
அடிக்கடி நினைத்து, வியாகுலமுள்ள தேவமாதாவின்‌ 
பேரில்‌ இரக்கமாயிருப்பதுமல்லாமல்‌ நாமும்‌ கூட 
அழவேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட அழுகை நமக்கு 
வந்தால்‌ நம்முடைய ஆத்துமத்துக்கு அநேக ஞான 
நன்மைகள்‌ வரும்‌. . 

ள்‌: 

ஐந்து காயம்‌ வரம்‌ பெற்ற புனித பிராஞ்சீஸ்கு 
சிலமுறை வெள்ளிக்கிழமையில்‌ அழுகிறதை சிலபேர்கள்‌ 
கண்டு: தேவரீர்‌ ஏன்‌ அழுகிறீர்‌ என்று கேட்கிற போது, 
நம்முடைய நல்ல தகப்பனாராகிய யேசுநாதர்‌ மரணத்தை 
அடைந்தாரென்று நினைத்து நான்‌ அழுகிறேன்‌ என்றார்‌. 
அப்படிப்பட்ட நல்ல அழுகையின்‌ வழியாக, அவருக்கு 
அநேக ஞான நன்மைகள்‌ வந்ததென்கிறதற்குச்‌ சந்தேக 
மில்லை. விசேஷமாய்‌ அவர்‌ ஒரு நாள்‌ அல்வெர்னாஷ்‌ 


~~ 


173 


மலையின்‌ மேல்‌ தியானத்திலிருந்து யேசுநாதருடைய திரு 
மரணத்தைப்‌ பற்றி நினைத்து அழுகிறபோது ஆண்டவர்‌ 
சிலுவையில்‌ அறையுண்ட தைப்‌ போல்‌ காட்சியளித்த ஒரு 
சம்மனசுவின்‌ கை, கால்‌, விலாவிலிருந்த காயத்திலிருந்து 
புறப்பட்ட பிரகாசமுள்ள கதிர்‌ புனித பிராஞ்சீஸ்கு 
வினுடைய இரண்டு கை கால்‌ விலாவில்‌ தைத்து, ஐந்து 
காயமுண்டாக்கி இரத்தம்‌ புறப்படச்‌ செய்ததினால்‌ 
அவருக்கு "ஐந்து காயம்‌ வரம்‌ பெற்ற: பிரான்சீஸ்கு" 
என்கிற பெயராயிற்று. 

ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, யேசுநாதருடைய திரு 
மரணத்தை சிலர்‌ நினைத்து அதன்பேரில்‌ மகா 
பக்தியாயிருந்து அழுகிற புண்ணியத்தின்‌ பேரில்‌ அவர்‌ மகா 
பிரியமாயிருக்கிறதினால்‌ நீங்கள்‌ அவருடைய திரு 
மரணத்தை நினைத்து அழுதால்‌ கர்த்தர்‌ உங்கள்‌ பேரிலும்‌ 
அதிகப்‌ பிரியமாயிருப்பார்‌. 


40-ம்‌ புதுமை 


யேசுநாதர்‌ மரணமடைந்த உடனே நடந்த 
புதுமைகள்‌. 


கர்த்தர்‌ மரணத்தை அடைந்தவுடனே சில பிரமிக்கத்‌ 
தக்க புதுமைகள்‌ சம்பவித்தன. சூரியன்‌ மங்கிப்போன து. 
பூமி மிகவும்‌ அதிர்ந்தது. கற்கள்‌ பிளந்து போயின. சில 
கல்லறைகள்‌ திறக்கப்படவே செத்தவர்கள்‌ எழுந்திருந்‌ 
தார்கள்‌. ஜெருசலேம்‌ நகரிலிருந்த பெரிய தேவாலயத்தின்‌ 
திரைச்சீலை இரண்டாய்க்‌ கிழியப்பட்டது. உலகத்தைப்‌ 
படைத்த தேவன்‌ பாடுபடுகிறபோது உலகமெல்லாம்‌ துக்கப்‌ 
படுகிறது போல்‌ இருளாயிருந்தது. இதெல்லாம்‌ சிலபேர்கள்‌ 
கண்டு பயந்து சிலுவையிலறையுண்டு மரணத்தை 


174 


யடைந்தவர்‌ மெய்யான சர்வேசுரனுடைய சுதனென்று 
கண்டுப்பிடித்து மார்பில்‌ அறைந்து கொண்டு தாங்கள்‌ 
செய்த பாவத்துக்கு மகா மனஸ்தாபப்பட்டுச்‌ சுவாமியை 
விசுவசித்து, அவர்‌ சித்தத்தின்‌ படியே நடந்தார்கள்‌, 


கிறிஸ்துவர்களே, யேசுநாதர்‌ மரணத்தை அடைந்த 
போது உலகமெல்லாம்‌ துக்கத்தின்‌ அடையாளங்‌ 
காண்பித்தாற்போல்‌ புத்தியுள்ள உங்களுக்காக ஆண்டவர்‌ 
மரணத்தை அடைந்திருக்கையில்‌ நீங்கள்‌ துக்கப்படாமல்‌ 
இருக்கலாமோ? நீ செய்த அநேக பாவங்களினால்‌ உன்‌ 
மனது கல்லைப்‌ போல்‌ கடினமாயிருந்தாலும்‌, கர்த்தர்‌ திரு 
மரணத்தறுவாயில்‌ கற்கள்‌ உடைந்தது போல்‌, அந்த 
மரணத்துக்கு உன்னுடைய பாவங்கள்‌ காரணமென்று 
நினைத்து, அதற்கான மனஸ்தாபப்பட்டால்‌ உன்‌ மனது 
உருகிப்போகுமே. இதல்லாமல்‌ பூமி நடுங்கிற்றென்று நீ 
அறிந்து, மாசில்லாத யேசுநாதருக்கு உன்‌ பாவத்தினால்‌ 
மரணம்‌ வந்ததென்று நினைத்து, உன்‌ பாவங்களுக்குப்‌ 
பயந்து, உன்‌ ஆத்துமம்‌ சரீரம்‌ நடுங்காமலிருக்குமோ. 


ஆஸ்திரியா தேசத்தில்‌ பவுனுஸ்‌ என்கிற ஒரு 
புண்ணியயாத்துமா தாயீஷ்‌ என்கிற விலைமாதை 
மனந்திருப்புவதற்காகச்‌ செய்த உபாயமாவது: ஒரு 
கண்ணாடிக்குள்ளே கர்த்தர்‌ பாடுபட்ட சுரூபத்தை வைத்து, 
அதில்‌ தன்‌ முகத்தைப்‌ பார்க்கிறாப்போல்‌ பார்த்தார்‌. இதை 
அவள்‌ கண்ட போது அவர்‌ இந்தக்‌ கண்ணாடி உனக்கு 
வேண்டுமோ என்று அவளைக்‌ கேட்டார்‌. அவள்‌ அதை 
முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடி என்று நினைத்து அதை 
வாங்கிக்‌ கொண்டாள்‌. வாங்கினவுடனே அதிலிருக்கிற 
பாடுபட்ட சுரூபத்தின்‌ இரத்தத்தையும்‌, காயத்தையும்‌ கண்டு, 
தன்‌ பாவத்தினால்‌ இத்தனை துன்பம்‌ மாசில்லாத 
யேசுநாதருக்கு வந்ததென்று யோசித்து, தன்‌ பாவத்துக்குப்‌ 
பயந்து நடுங்கி, பாவ நடத்தையை விட்டு மனந்திரும்பினாள்‌. 


175 


ஆண்டவர்‌ மரணம்‌ அடைந்தவுடனே சில 
தல்லறைகள்‌ திறந்து செத்தவர்கள்‌ எழுந்திருந்தார்கள்‌ என்று 
சொன்னே மே. அவ்வண்ணமே பாவத்தினால்‌ 
செத்துப்போன உன்‌ ஆத்துமத்துக்கு யேசுநாதர்‌ மரணத்தை 
அடைந்த தியானத்தைக்‌ கொண்டு நீ படும்‌ உத்தம 
மனஸ்தாபத்தினால்‌ ஞான உயிராகிய தேவ இஷ்டப்‌ 
பிரசாதம்‌ வரும்‌. 

இதல்லாமல்‌ ஆண்டவர்‌ மரணத்தை அடைந்தவுடனே 
தேவாலயத்திலிருந்த திரைச்‌ சீலை இரண்டாய்க்‌ 
கிழியப்பட்ட தினால்‌ உள்ளேயிருந்த பொருட்களையெல்லாம்‌ 
எல்லாரும்‌ பார்க்கக்‌ கூடுமாயிற்று. இப்படியே யேசுநாதர்‌ 
மனுஒருக்காக மரணத்தை அடைந்ததினால்‌ மனுவூர்‌ போரில்‌ 
தமக்குண்டான தயவை நன்றாய்க்‌ காண்பித்தார்‌. 
இப்படிப்பட்ட அளவில்லாத தயையுள்ள சுவாமியை எல்லா 
வற்றையும்விட அதிகமாக நேசித்திருக்க வேண்டியது 
மல்லாமல்‌, இத்தனை தயையுள்ள ஆண்டவருக்குப்‌ 
பொருந்தாத பாவங்களைச்‌ செய்ததினால்‌ நீ உத்தம மனஸ்‌ 
தாபமாயிருக்க வேண்டும்‌. அவர்‌ பேரில்‌ நீ வைத்த பட்சத்‌ 
தைப்‌ புண்ணியக்‌ கிரியையினால்‌ காண்பிக்க வேண்டும்‌. 


இத்தாலியா தேசத்தில்‌ ஐந்து காய வரம்பெற்ற புனித 
பிரான்சீஸ்கு சபையிலுட்பட்ட அருளானந்தரென்கிற ஒரு 
குரு ஒரு முறை தமக்கு வந்த கோபத்தை அமர்த்த அவர்‌ 
பட்ட பிரயாசத்தினால்‌ நெஞ்சுக்குள்ளேயிருந்த இரத்தத்‌ 
தாரை ஒன்று அறுந்து இரத்தம்‌ வாயின்‌ வழியாக புறப்பட்ட 
போது பாடுபட்ட சுரூபத்தின்‌ கிட்டப்போய்‌, சுவாமி 
இரக்கமாயிரும்‌. என்னிடத்தில்‌ புறப்பட்ட இரத்தம்‌ இதோ 
என்றார்‌. அப்போது அந்தப்‌ பாடுபட்ட சுரூபம்‌ புதுமையாகத்‌ 
தமது வலதுகையை ஆணியிலிருந்துபிடுங்கித்‌ தமது திரு 
விலாவின்‌ காயத்தைக்‌ காண்பித்து வாய்த்திறந்து; நாம்‌ 
உனக்காக எம்மாத்திரம்‌ துன்பம்‌ அனுபவித்தோம்‌ பார்‌ 
என்று சொன்ன து. 


176 


கிறிஸ்துவர்களே, கர்த்தர்‌ தம்முடைய மரணத்தால்‌ 
உங்கள்‌ பேரில்‌ தமக்குண்டான நேசத்தைக்‌ காண்பித்த 
தினால்‌ நீங்களும்‌ கிரியையினால்‌ இப்போது சொல்லப்பட்ட 
சந்நியாசியாரைப்‌ போல்‌ அவர்பேரில்‌ உங்களிடத்தில்‌ 
உண்டான நேசத்தை காண்பிக்க வேண்டும்‌. கோபத்‌ 
தினாலேயும்‌ பொறுமையினாலேயும்‌ ஆண்டவருக்குப்‌ 
பொருந்தாத பாவங்களைச்‌ செய்யாதபடிக்கு, இரத்தஞ்‌ 
சிந்துமட்டும்‌ பிரயாசைப்பட வேவண்டியிருந்தாலும்‌ 
பிரயாசைப்பட வேண்டும்‌. 


41-ம்‌ புதுமை 


மரித்த யேசுநாதருடைய திருவிலாவை ஒரு 
சேவகன்‌ ஈட்டியால்‌ குத்தித்‌ திறந்தது. 


யேசுநாதர்‌ மரணம்‌ அடைந்த பிறகு சம்பவித்த புதுமை 
களைக்‌ கண்டவர்களுள்‌ சில பாவிகள்‌ மனந்திரும்பினார்கள்‌ 
என்று போன வெள்ளிக்கிழமை சொன்னோமே. ஆனால்‌ 
அநேகம்‌ பேர்களுடைய மனது கல்லைவிட அதிக கடின 
மாயிருந்ததினால்‌ மனந்திரும்பாமலிருந்ததுமன்றி, யேசு 
கிறிஸ்துநாதரை இன்னும்‌ அதிகம்‌ வேதனைப்படுத்த 
அவருடைய இரண்டு கால்களையும்‌ முறித்து வைக்க 
யோசனை செய்தார்கள்‌. அதற்காக அவர்கள்‌ பிலாத்துவின்‌ 
அனுமதி பெற்ற ஆண்டவருடைய திருச்சிலுவையின்கிட்ட 
வந்தார்கள்‌. அப்போது கர்த்தர்‌ மரணத்தை அடைந்திருக்‌ 
கிறதைக்கண்டு கர்த்தர்‌ பேரில்‌ அவர்களுக்குண்டான 
வர்மம்‌ நீங்காமல்‌ உயிரில்லாதிருக்கிற அந்தத்‌ திருச்‌ 
சரிரத்துக்கு வெகு நிஷ்டூரம்‌ வருவித்தார்கள்‌. அதெப்படி 
யென்றால்‌, அவர்களுக்குள்ளே லொஞ்சினுஸ்‌ என்கிற ஒரு 
சேவகன்‌ தன்‌ கையிலிருந்த ஈட்டியினால்‌ மகா 


177 


பலத்தோடே, ஆண்டவருடைய திருவிலாவில்‌ குத்தினான்‌. 
அந்தக்‌ குத்து ஆண்டவருடைய திரு இருதயத்தில்‌ தைத்துப்‌ 
பெரிய காயமாக்கினதால்‌ அந்தக்‌ காயத்திலிருந்து இரத்தமும்‌ 
தண்ணீரும்‌ புறப்பட்ட து. 

கிறிஸ்துவர்களே, முந்தமுந்த யேசுநாதர்‌ மரணத்தை 
அடைந்த தறுவாயில்‌ சம்பவித்த புதுமைகளைக்‌ கண்டவர்‌ 
களுக்குள்ளே சிலர்‌ மனந்திரும்பினார்கள்‌. சிலர்‌ மனந்திரும்‌ 
பாதிருந்தார்களென்று சொன்னோமே இப்படி 
இக்காலத்திலுள்ள சில கிறிஸ்துவர்களிடத்தில்‌ சம்பவிக்‌ 
கிறது. அதாவது கர்த்தர்‌ பாடுபட்ட விவரங்களைக்‌ கேட்கிற 
கிறிஸ்துவர்களுக்குள்ளே நீயும்‌ இருக்குமாறு பிரயாசைப்பட 
வேண்டும்‌. 

கிறிஸ்துவர்களில்‌ சிலர்‌ தங்கள்‌ உள்ளத்தில்‌ வைத்த 
வர்மத்தினாலும்‌ ஆகாத பட்சத்தினாலும்‌ யேசுநாதருக்குப்‌ 
பொருந்தாத பாவங்களைக்‌ கட்டிக்‌ கொள்ளுகிற போது 
அப்படிப்பட்ட பாவங்கள்‌ கர்த்தருடைய திரு இருதயத்தில்‌ 
ஈட்டி குத்துப்போல்‌ பாயும்‌. வர்மத்துக்கும்‌, ஆகாத 
பட்சத்துக்கும்‌ உன்‌ இருதயத்தில்‌ இடங்‌ கொடுக்க 
வேண்டாம்‌. திருவிலாவில்‌ அந்தச்‌ சேவகன்‌ குத்துகிறபோது 
அந்தக்‌ குத்தினால்‌ யேசுநாதர்‌ வேதனை அனுபவிக்கவில்லை. 
ஆனால்‌, அவருடைய தாயாகிய தேவமாதா அனுபவித்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ அந்த நிஷ்டூரத்தைக்‌ காண்கிற போது, 
இருதயம்‌ வியாகுல வாளால்‌ குத்தப்பட்டது. பாவிகள்‌ 
யேசுநாதருடைய திருச்‌ சரீரத்தில்‌ அத்தனை நிஷ்டூரம்‌ 
செய்தாலும்‌ நம்முடைய திவ்விய இரட்சராகிய நல்ல 
ஆண்டவர்‌ அதைப்‌ பாராமல்‌ தமது அளவில்லாத கிருபை 
யுள்ள இரக்கத்தை அந்தச்‌ சமயத்தில்‌ காண்பித்தார்‌. தமது 
திரு விலாவில்‌ குத்தினவன்‌ மனந்திரும்பி பிற்காலத்தில்‌ 
வேதத்திற்காக பிராணனைக்‌ கொடுத்து அவன்‌ 
வேதசாட்சியாகும்‌ பாக்கியத்தை அளித்தார்‌. 


178 


இதல்லாமல்‌ கர்த்தர்‌ நம்முடைய ஆத்துமத்துக்கு 
ஞானஸ்நானமாகத்‌ தம்முடைய திருவிலாவிற்பட்ட 
காயத்தின்‌ வழியாக மிச்சமாயிருந்த இரத்தத்தையும்‌, 
தண்ணீரையும்‌ சிந்தினார்‌. இது காரியத்தில்‌ புனித 
அகுஸ்தீன்‌ சொன்ன புத்திமதியைக்‌ கேள்‌: சிலுவையில்‌ 
மரணத்தை அடைந்த யேசுநாதருடைய திருச்சரீரத்தைப்‌ 
பார்க்கிறபோது, உன்னை அழைக்க அவருடைய திரு இரத்த 
மெல்லாம்‌ உன்‌ ஆத்துமத்துக்கு ஸ்நானமாகப்‌ புறப்பட்டது, 
உன்னை சிநேகிக்கத்‌ தக்கதாக அவருடைய திருவிலா 
திறக்கிறது. நீ செய்த பாவத்தினால்‌ பிதாவாகிய சர்வேரன்‌ 
உன்‌ பேரில்‌ கோபமாயிருக்கிற போது அந்தக்‌ கோபத்தை 
அமர்த்த அவருடைய கை கால்கள்‌ திரு விலாவின்‌ 
காயங்கள்‌ திறந்திருக்கின்றன. இத்தனை அருமையான 
பட்சத்தை யேசுநாதர்‌ மனுஷருக்குக்‌ காண்பித்த பிற்பாடு 
யாதொருவன்‌ மனந்திரும்பாமற்‌ போனால்‌ அவன்‌ 
நரகத்துக்குப்‌ போகப்‌ பாத்திரமாயிருக்கிறதுமல்லாமல்‌ அவன்‌ 
அதில்‌ அதிகமான ஆக்கினை அனுபவிக்கிறதற்கு இந்தப்‌ 
பட்சந்தானே காரணமாயிருக்கும்‌. 


புனித பிரான்‌ சீஸ்கு போர்ஜியார்‌ காலத்தில்‌ ஒரு பாவி 
அநேகம்‌ பாவங்களைச்‌ செய்ததினால்‌ அவன்‌ மனது 
கல்லைப்‌ போல்‌ இருந்தது. அவன்‌ சாகிற தறுவாயில்‌ குரு 
அவனுக்கு எத்தனைப்‌ புத்தி சொன்னாலும்‌ மனந்திருப்‌ 
பாதிருந்தான்‌. யேசு நாதர்‌ அந்தப்பாவியின்‌ பேரில்‌ 
தமக்குண்டான தயவைக்‌ காண்பிக்கவும்‌, அதனால்‌ 
அவனுடைய மனது திரும்பவும்‌ ஒரு ஆச்சரியமான பெரிய 
புதுமையைச்‌ செய்தார்‌. பிரான்சீஸ்கு போர்ஜியாரிடத்தில்‌ 
இருந்த பாடுபட்ட சுரூபம்‌ புதுமையாக வாய்த்திறந்து 
'பிரான்சிஸ்கு' அந்தப்‌ பாவியிடத்திற்‌ போய்‌ புத்தி சொல்‌ 
என்று இரண்டு முறை சொல்லிற்று, அந்தப்படியே 
போர்ஜியார்‌ அந்த அவஸ்தைக்காரன்‌ அருகில்‌ போய்ப்‌ 
பாடுபட்ட சுரூபத்தைக்‌ காண்பித்து: தம்பி நீ மனந்திரும்பத்‌ 


179 


தக்கதாக நான்‌ உனக்குப்‌ புத்தி சொல்ல என்னை 
உன்னிடம்‌ வரச்சொல்லி இந்தச்‌ சுரூபந்தானே புதுமையாக 
வாய்‌ திறந்து என்னிடம்‌ இரண்டு முறை சொல்லிற்று. 
யேசுநாதருக்கு உன்‌ பேரில்‌ உண்டான பரிபூரணப்‌ 
பட்சத்தை நீ கண்டு அவருடைய அளவில்லாத தயவை 
நம்பி மனந்திரும்பு என்று புத்தி சொன்னார்‌. ஆனால்‌, 
அவன்‌ இதையெல்லாங்‌ கேட்ட பிறகும்‌ மனந்திரும்பாமற் 
போனான்‌. 

அப்போது போர்ஜியாருடைய கையில்‌ இருந்த 
பாடுபட்ட சுரூபம்‌ புதுமையாகத்‌ தமது வலது கையை 
ஆணியிலிருந்து பிடுங்கிக்‌ கொண்டு தமது விலாவின்‌ 
காயத்தில்‌ க இரத்தத்தை அள்ளி அந்தப்பாவி முகத்தில்‌ 
இறைத்து, அவனைப்‌ பார்த்து: என்‌ இரத்தம்‌ உன்‌ ஆன்மா 
பிழைப்பதற்கு வழியாயிருக்க உனக்கு மனந்திரும்ப 
மனதில்லாதிருந்தால்‌, இந்த இரத்தந்‌ தானே கெட்டுப்‌ 
போன உன்‌ ஆத்துமம்‌ நரகத்தில்‌ அதிக ஆக்கினை 
அனுபவிப்பதற்குக்‌ காரணமாயிருக்கும்‌ என்று சொன்ன 
வுடனே அவன்‌ நிர்ப்பாக்கியனாய்ச்‌ செத்தான்‌. 


இந்தப்‌ புதுமையைக்‌ கேட்டவர்களே, யேசுநாதருடைய 
திரு இரத்தம்‌ உங்கள்‌ ஆத்துமத்துக்கு ஆக்கினையாகக்‌ 
காரணமாகாதபடிக்கு ஆத்துமத்தின்‌ நித்திய பிழைப்புக்குக்‌ 
காரணமாய்‌ இருக்கத்‌ தக்கதாகப்‌ பிரயாசைப்படுங்கள்‌. 


180 


42-ம்‌ புதுமை 


யேசுநாதருடைய திருச்சரீரத்தை சிலுவை 
மரத்தினின்று இறக்கின து. 


கர்த்தர்‌ சிலுவையில்‌ அறையுண்டு மரண த்தையடைந்த 
பிறகு அவருடைய வியாகுலமுள்ள தாயார்‌ தமது திருக்‌ 
குமாரனுடைய திருச்சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ வைக்கிறதற்கு 
ஆசையாயிருந்தாலும்‌ அதற்கான உதவி இல்லாதிருக்கக்‌ 
கண்டு மிகவும்‌ கவலையாயிருந்தார்கள்‌. 
இப்படியிருக்கையில்‌ பிதாவாகிய சர்வேசுரனுடைய 
சித்தத்தின்‌ படியே தேவமாதாவுக்கு வந்த ஆறுதலாவது: 
யேசுநாதருடைய சீடர்களிடையே இருந்த பண க்காரனாகிய 
சூசை என்பவர்‌ முன்பு யூதருக்குப்‌ பயந்து இரகசியத்தில்‌ 
கர்த்தருடைய சீடனாயிருந்தாலும்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ 
பயப்படாமல்‌ பிலாத்திடம்‌ சென்று ஆண்டவருடைய 
சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ வைக்க அனுமதி. கேட்டார்‌. 
பிலாத்து அனுமதி கொடுத்தவுடன்‌, சூசை கபாலமலைக்குப்‌ 
போகிறபோது வேறு ஒரு சீடனாகிய நிக்கோதேமுஸ்‌ 
என்பவன்‌ கூட உதவியாக ஒரு கோடி துப்பட்டியும்‌, பரிமள 
வர்க்கமும்‌ வாங்கிக்‌ கொண்டு வந்தான்‌. இந்த இரண்டு 
பேரும்‌ கபாலமலைக்குப்‌ போனார்கள்‌. அங்கே போய்ச்‌ 
சேர்ந்தவுடனே துக்கத்தோடு நிற்கிற வியாகுல மாதாவுக்கு 
ஆறுதலான வார்த்தைகள்‌ சொன்னதும்‌ காயங்கள்‌ 
நிறைந்திருக்கிற ஆண்டவருடைய திருச்சரீரத்தைக்‌ கண்டு 
மகா துக்கத்தோடும்‌, வியாகுலத்தோடும்‌ பக்தியோடும்‌ அதை 
ட மிகுந்த மரியாதையோடு அந்தத்‌ திருச்‌ சரீரத்தைச்‌ 
லுவையினின்று இறக்கி, வியாகுல மாதாவின்‌ மடியில்‌ 
வளர்த்தினார்கள்‌. 


ve 
181 


அந்தச்‌ சமயத்தில்‌ தேவமாதா எம்மாத்திரம்‌ 
அழுதார்கள்‌ என்று அவரவர்‌ பக்திக்கும்‌ இரக்கத்திற்கும்‌ 
தக்க தியானிப்பதேயல்லாமல்‌ வாக்கினால்‌ சொல்லுந்‌ 
தரமல்ல. அப்போது தேவமாதா மடியிலிருக்கிற யேசுநாதரு 
டைய திருச்‌ சரிரத்தின்‌ பேரில்‌ மாதாவின்‌ கண்ணீர்‌ 
தூறைத்தாரையாக விழுகிற போது, புனித அருளப்பருடைய 
கண்ணீர்‌ கர்த்தருடைய ஒரு கைக்‌ காயத்தின்‌ மேல்‌ 
விழுந்தது. புனித மரிய மதலேனம்மாளுடைய கண்ணீர்‌ 
ஆண்டவருடைய திருப்பாதத்தின்‌ காயங்கள்‌ மேல்‌ 
விழுந்ததென்று நாம்‌ நினைக்கிறோம்‌. 


இதல்லாமல்‌ தேவமாதாவும்‌, அங்கே இருந்தவர்களும்‌ 
அநேகமுறை இந்தத்‌ திருக்காயங்களுக்கு முத்தஞ்‌ 
செய்தார்கள்‌. கிறிஸ்துவர்களே, அந்தச்சமயத்தில்‌ அங்கே 
இருந்த பக்தியுள்ளவர்கள்‌ எல்லோரும்‌ யேசுநாதருடைய 
திருச்சரீர்த்தின்‌ மேல்‌ விழுந்து அழுதார்கள்‌ என்று 
நினைத்து நாமும்‌ அப்படியே அழுவோம்‌. உன்னைப்‌ பெற்ற 
தகப்பன்‌ செத்தவுடனே, அவர்‌ உனக்காகச்‌ சரீரத்தில்‌ காயப்‌ 
படாதிருந்தாலும்‌ உனக்காக அவர்‌ இரத்தம்‌ சிந்தாதிருந்‌ 
தாலும்‌ உன்னை இரட்சிக்க அவர்‌ சாகாதிருந்தாலும்‌ நீ 
அவருடைய சரீரத்தின்‌ மேல்‌ விழுந்து அழுவாயே, உன்‌ 
கையில்‌ நீ பாடுபட்ட சுரூபத்தைப்‌ பிடிக்கிறபோது அந்தச்‌ 
சுரபத்தை நீ சரியாய்ப்‌ பார்த்து, அவருடைய திரு 
இரத்தமெல்லாம்‌ உனக்காக அல்லவோ சிந்தினார்‌. 
உன்னை இரட்சிக்க அல்லவோ சிலுவையில்‌ அறையுண்டு 
மரணத்தை அடைந்தார்‌. என்று நினைக்கக்கடவாய்‌. 
உன்னைப்‌ பெற்ற தகப்பனை விட ஆண்டவர்‌ உன்‌ பேரில்‌ 
அதிக பட்சமாயிருக்கிறார்‌ என்பதற்கு சந்தேகமில்லை. 
இதையெல்லாம்‌ நீ நினைத்தால்‌ அந்தச்‌ சரூபத்தின்‌ பெயில்‌ 
உன்னுடைய கண்ணீர்‌ ஒரு துளியாகிலும்‌ விழா திருக்குமோ 
அந்தச்‌ சரூபத்தைப்‌ பக்தியோடு முத்தம்‌ செய்யாதிருப்பாயோ 
இது தவிர, முன்‌ சொல்லப்பட்ட இரண்டு சீடர்கள்‌ 


182 


தேவமாதாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளைச்‌ சொன்‌ 
னார்கள்‌ என்று கேட்டீர்களே. அவர்களைப்‌ போல்‌ நீங்கள்‌ 
தேவமாதா வினுடைய வியாகுலத்தின்‌ பேரில்‌ பக்தியாயிருந்து 
புண்ணிய வழியில்‌ நடந்தால்‌ தேவமாதாவுக்கு ஆறுதல்‌ 
அளித்தவர்‌ களாவீர்கள்‌. 


இதன்றியே பூலோகத்துக்கு ஆண்டவன்‌ தமது 
திருக்குமாரனுடைய திருச்‌ சரீரத்தைக்‌ _கல்லறையில்‌ 
வைக்கிறதற்கு உதவி செய்ய மனிதர்‌ இல்லையென்று 
கவலைப்பட்டுக்‌ கொண்டிருக்கையில்‌ அக்காரியத்தை 
நிறைவேற்ற இரண்டு சீடர்கள்‌ வந்தார்கள்‌ அல்லவா, 
அப்படியே உங்களுக்கு ஆபத்தான வேளையில்‌, உதவி 
இல்லாத சமயத்தில்‌ சர்வேசுரன்‌ பேரில்‌ நீங்கள்‌ 
நம்பிக்கையாயிருந்தால்‌ நீங்கள்‌ நினையாத வழியாய்‌ 
உங்களுக்கு உதவி வரும்‌. அரிமத்தியா சூசையென்கிறவர்‌ 
முன்பு யூதருக்கு பயந்திருந்தாலும்‌ கர்த்தருடைய 
திருச்சரீரத்துக்கு கடைசி மரியாதைகளைச்‌ செய்ய முன்‌ 
வந்து தனக்கு உண்டான பயமெல்லாம்‌ நீக்கித்‌ துணிவாய்‌ 
இருந்தார்‌. அப்படி சில நேரம்‌ நீங்கள்‌ உலகத்தாருக்குப்‌ 
பயந்திருந்தாலுஞ்‌ சமயம்‌ வரும்போது வேதத்தில்‌ தைரியமாய்‌ 
இருக்க வேண்டும்‌. இன்னொரு சீடன்‌ கோடித்‌ துப்பட்டியும்‌ 
பரிமள வர்க்கமும்‌ வாங்கிக்‌ கொண்டு வந்தான்‌. அது போல 
யாதொரு பிரேதத்துக்கு வஸ்திரம்‌ இல்லாத சமயத்தில்‌ நீ 
யேசுநாதருடைய திருச்‌ சரீரத்தை நினைத்து ஒரு 
வஸ்திரத்தை அந்தப்‌ பிரேதத்துக்காக வாங்கிக்‌ கொடுத்தால்‌ 
அது ஆண்டவருக்குக்‌ கொடுத்தாற்‌ போல்‌ ஆகும்‌. 

கடைசியில்‌ மரியமதலேனம்மாள்‌ ஆண்டவருடைய 
சரீரத்தைப்‌ பார்த்து மெத்தவும்‌ அழுதாள்‌ என்று 
சொன்னோமே. அதேதென்றால்‌, அவள்‌ கர்த்தர்‌ பட்ட 
பாடுகளின்‌ பேரில்‌ மகா பக்தியும்‌ இரக்கமுமாயிருந்த 
படியினால்‌ அந்தப்‌ பக்தி பெருக்கால்‌ அழுதாள்‌. 
அவளிடத்தில்‌ விளங்கின இப்படிப்பட்ட பக்தியின்‌ பெயரால்‌ 


அபி 


183 


கர்த்தர்‌ தமக்குண்டான பிரியத்தைக்‌ காண்பிக்கத்தக்கதாக 
அந்த அம்மாளிடத்தில்‌ ஒரு நல்ல புதுமை செய்தார்‌. 
அதாவது: கர்த்தர்‌ பரலோகத்துக்கு எழுந்தருளின பிற்பாடு 
மரியமதலேனம்மாள்‌ மசிலியா (மார்செய்‌) என்கிற 
பட்டணத்துக்கு அருகிலிருக்கிற மலைக்‌ குகையில்‌ கடின 
தபசு செய்யும்‌ போது தன்னால்‌ செய்யத்‌ தக்க 
புண்ணியங்களுக்குள்ளே யேசுநாதருக்கு மிகவும்‌ பிரியமான 
புண்ணியம்‌ இன்னதென்று தான்‌ அறிய யேசுநாதரை 
மன்றாடிக்‌ கொண்டு வந்தாள்‌. கர்த்தர்‌ தம்‌ பாடுகளை 
நினைக்கிற புண்ணியத்தின்‌ பேரில்மிகவும்‌ பிரியமாயிருக்‌ 
கிறதினால்‌ இந்தப்‌ புண்ணியத்தை அந்த அம்மாள்‌ செய்யத்‌ 
தக்கதாக புனித மிக்கேல்‌ சம்மன சானவரை அனுப்பி 
அந்தம்மாள்‌ தன்‌ பேரில்‌ ஆண்ட வருக்குப்‌ பிரியம்‌ 
வரத்தக்காதாக வாசற்படியிலிருக்கிற சிலுவையைத்‌ தினம்‌ 
எத்தனை முறை கண்டாளோ, அத்தனை முறையும்‌ மகா 
துக்கத்தோடு யேசுநாதருடைய பாடுகளை நினைத்து 
அழுவாள்‌. இப்படி, அவள்‌ அந்தக்‌ குகையில்‌ நாற்பது வருடம்‌ 
தபசு செய்தாள்‌. 

கிறிஸ்துவர்களே, இப்படிப்பட்ட புண்ணியத்தின்‌ போரில்‌ 
யேசுநாதர்‌ மகா பிரியமாய்‌ இருக்கிற சேதியை நீங்கள்‌ 
௮றிந்து உங்கள்‌ வீடுகளில்‌ ஒரு சிலுவை வைத்து அதைத்‌ 
தினம்‌ தினம்‌ எத்தனை முறை காண்பீர்களோ, அத்தனை 
முறையும்‌ அந்தம்மாளைப்‌ போல்‌ மகா பக்தியோடு 
ஆண்டவருடைய பாடுகளை நினைத்தால்‌ உங்கள்‌ மேலும்‌ 
கர்த்தருக்குப்‌ பிரியம்‌ வரும்‌. இந்த நினைவு உங்களுக்கு 
வரத்தக்கதாக புனித மரியமதலேனம்மாள்‌ பேரிலேயும்‌ 
பக்தியாயிருங்கள்‌. 


இலாக்‌ ழு ண ல 6 


184 


43-ம்‌ புதுமை 


யேசுநாதருடைய திருச்சரீரத்தை அடக்கம்‌ 
பண்ணினது. 


யேசுநாதருடைய சீடர்கள்‌ அவருடைய திருச்சாரீரத்தை 
சிலுவையிலிருந்து இறக்கித்‌ தேவமாதாவினுடைய மடியில்‌ 
வளர்த்தினார்கள்‌ என்றும்‌, தேவமாதாவும்‌ அங்கே இருந்த 
மற்றவர்களும்‌ அந்தத்‌ திருச்‌ சரீரத்தின்‌ மேல்‌ கண்ணீர்‌ 
விட்டு அழுதார்கள்‌ என்றும்‌ போன வெள்ளிக்கிழமை 
சொன்னோம்‌. அதற்குப்‌ பிறகு சம்பவித்ததை இப்போது 
வெளிப்படுத்துவோம்‌. 

கர்த்தருடைய சீடர்கள்‌ அந்தத்‌ தேச ஆசாரத்தின்‌ 
படியே கொண்டுவந்த விலையுயர்ந்த பரிமளங்களை 
ஆண்டவருடைய திருச்சரீரத்தில்‌ பூசித்‌ சுத்தமுள்ள 
வெள்ளைப்‌ பரிவட்டங்களினால்‌ மூடினார்கள்‌. பிற்பாடு 
அந்தத்‌ திருச்சரீரத்தை எடுத்துக்‌ கொண்டு போகிறபோது 
தேவமாதாவும்‌ பக்தியுள்ள பெண்களும்‌ மிகுந்த துக்கத்தோடு 
பின்னால்‌ அழுதுகொண்டு போனார்கள்‌. இப்படி 
எடுத்துக்கொண்டு போய்‌ அந்தக்‌ கபாலமலைச்‌ சமீபமாக, 
அந்நாள்‌ வரைக்கும்‌ ஒரு பிரேதத்தையும்‌ வைத்திராத. 
பாறையின்‌ மேல்‌ வெட்டப்பட்டிருந்த ஒரு கல்லறையில்‌ 
வைத்து அந்தக்‌ கல்லறையின்‌ வாசலை ஒரு பொரிய ப்லகைக்‌ 
கல்லால்‌ மூடினார்கள்‌. 

பிறகு தேவமாதா தமது திருக்குமாரனுடைய திருத்‌ 
தலையிலிருந்த முள்முடியையும்‌ அவருடைய கை 
கால்களிலிருந்த ஆணிகளையும்‌ பூச்சியத்தோடு எடுத்துக்‌ 
கொண்டு தம்முடைய வீட்டுக்குப்‌ போனார்கள்‌. 


கிறிஸ்துவர்களே, சீடர்களாகிற அரிமத்தியா சூசையும்‌. 
நிக்கோதேமுசும்‌ ஆண்டவருடைய திருச்சரீரத்தைக்‌ 


கல்லறையில்‌ வைக்க உதவி செய்ததினால்‌ அவர்கள்‌ 
பாக்கியமுள்ளவர்கள்‌ தானே. அப்படிப்பட்ட பாக்கியம்‌ 
உங்களுக்கு வரத்தக்கதாக நாம்‌ இப்போது வகை 
சொல்லுவோம்‌. அதாவது யாதொரு பரதேசியுடைய 
பிரேதத்தை அடக்கம்‌ பண்ண எவரும்‌ இல்லாத சமயத்தில்‌ 
கர்த்தருடைய திருச்சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ வைக்கிறேன்‌ 
என்று நினைத்து அதற்கு உதவியாயிருந்தாலும்‌ அப்போது 
முன்‌ சொன்ன சீடர்களுக்கு வந்த பாக்கியத்தை நீ 
அடைவாய்‌. 


185 


தேவமாதா தம்முடைய திருக்குமாரன்‌ மரணமடைந்த 
பின்‌ அந்தத்‌ திருச்‌ சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ வைத்து மகன்‌ 
இல்லாது தமது வீட்டுக்குப்‌ போனதில்‌ துக்க சமுத்திரத்தில்‌ 
அமிழ்ந்திருந்தாலும்‌ மகா பொறுமையாயிருந்தார்கள்‌ என்கிற 
சேதியறிந்து, யாதொரு சமயத்தில்‌ உன்னுடைய 
மகன்‌அல்லது உறவினர்‌ செத்து, அவர்களை இழந்ததினால்‌ 
உனக்கு வெகு துக்கம்‌ வந்தாலும்‌ முறைப்படாமல்‌ 
பொறுமையாய்‌ இருக்க வேண்டும்‌. இது தவிர கர்த்தருடைய 
திருச்சரீரங்‌ கல்லறையில்‌ இருந்ததினால்‌ அந்தக்‌ கல்லறைக்கு 
புனித கல்லறை என்று பெயராயிற்று. நீ அநேகம்‌ முறை 
தேவநற்கருணை வாங்கினதினால்‌ யேசுநாதருடைய 
திருச்சரீரமும்‌ திரு இரத்தமும்‌ தேவசுபாவ முழுதும்‌ அநேகம்‌ 
முறை உன்னுடைய நெஞ்சில்‌ இருந்ததல்லவோ, இதனால்‌ 
உன்னுடைய நெஞ்சு மிகவும்‌ புனித நெஞ்சாக வேண்டி 
மிருக்குமிடத்தில்‌ உன்னுடைய விசுவாசக்‌ குறைவினால்‌ 
அந்தமட்டும்‌ இப்படியிருக்கவில்லை என்று நினைத்து நீ 
வருத்தப்பட வேண்டியதுமல்லாமல்‌, இனிமேல்‌ நல்ல 
ஆயத்தத்தோடு நன்மை வாங்கிப்‌ பரிசுத்தமாய்‌ நடக்கப்‌ 
பிரயாசைப்பட வேண்டும்‌. 

கர்த்தருடைய திருச்‌ சரீரத்தை அடக்கஞ்‌ செய்த 
கல்லறையில்‌ வேறு பிரேதம்‌ இல்லையென்று நீ அறிந்து, 
உன்‌ நெஞ்சில்‌ பொல்லாத நாற்றமுள்ள பிரேதமாகிற 


இல்‌: 
186 


சாவான பாவமும்‌, அதனுடைய தூர்க்கந்தமும்‌ உண்டானால்‌ 
நீ நன்மை வாங்கி ஆண்டவருடைய திருச்சரீரத்தை அங்கே 
வரவேற்கலாமோ. இதனால்‌ நீ தேவநற்கருணை வாங்கும்‌ 
முன்னே உன்னுடைய நெஞ்சில்‌ நாற்றமுள்ள பிரேதம்‌ 
போலிருக்கிற சாவான பாவத்தினுடைய அசுத்தமெல்லாம்‌ ர 
நல்ல பாவசங்கீர்த்தனத்தைக்‌ கொண்டு தள்ளி, உன்‌ 
ஆத்துத்தைச்‌ சுத்தஞ்‌ செய்ய வேண்டும்‌. கர்த்தருடையூ 
திருச்சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ வைத்த பிற்பாடு கல்லறை 
வாசலைப்‌ பெரிய பலகைக்‌ கல்லினால்‌ மூடினார்கள்‌, 
அதுபோல்‌ நீ தேவநற்கருணை வாங்கின பிறகு 
உன்னிடத்தில்‌ வந்த யேசுநதாருடைய இஷ்டப்பிரசாதத்தை 
இழந்து போகாதபடிக்கு உன்னுடைய புலன்களின்‌ வாசலை 
நன்றாய்‌ மூட வேண்டும்‌. அதெப்படியென்றால்‌, கண்களை 1. 
இமையினாலேயும்‌, வாயை உதடுகளாலேயும்‌, கைகள்‌, 
கால்கள்‌, காதுகளை எச்சரிக்கையினாலேயும்‌ மூட | 
வேண்டும்‌. பாவத்தருவாயான சமயத்தில்‌ அப்படி i 
மூடாதிருந்தால்‌ புலன்கள்‌ வழியாக வருகிற பாவங்களினால்‌ | 
யேசுநாதருடைய இஷ்டப்‌ பிரசாதத்தை இழந்து போவாய்‌, ; 


இதன்றியே கர்த்தருடைய திருச்சரீரமிருந்த கல்லறை 
கபால மலையினருகில்‌ இருந்தது. ஆண்டவருடைய 
இஷ்டப்பிரசாதம்‌ உன்னிடத்தில்‌ இருக்கிறதற்கு நீ 
நினைவால்‌ .கபாலமலையினருகில்‌ இருக்க வேண்டும்‌, 
அப்படி அந்த மலைமேல்‌ யேசுநாதருடைய வேதனைகளை 
நினைத்தால்‌ அந்த மலையின்‌ அருகே இருக்கிறாற்‌ 
போலாகும்‌. கடைசியில்‌ ஆண்டவருடைய திருச்சரீரத்தைக்‌ 
கல்லறையில்‌ வைத்த பிறகு அவருடைய முள்முடியையும்‌, 
ஆணிகளையும்‌ மகா வணக்கத்தோடும்‌ பூச்சியத்தோடும்‌ 
தேவமாதா தமது வீட்டிற்குக்கொண்டு போய்‌ அவைகளை 
அநேகம்‌ முறை மகாத்துக்கத்தோடு முத்தம்‌ செய்தார்கள்‌. 
அப்படிப்பட்ட பக்தி காரணமாகச்‌ சர்வேசுரன்‌ நல்ல 
புதுமையைச்‌ செய்தார்‌. 


187 
ண அ - இத்தாலியா தேசத்தில்‌ மோந்தேஃபால்‌ 
த மகநாதருடைய ல்‌ முத்திப்‌ பேறு பெற்ற கிளாரம்மாள்‌ 
பாடுகளின்‌ பேரில்‌ மகா பக்தியாயிருந்த 


ஆணி, ட்டி ஆகி 
செலுத்தினது மல்லாமல்‌, 


அந்தக்‌ கன்னியாஸ்திரி 
மரணத்தை அடைந்த பிறகு தாம்‌ பாடுபட்ட எத்தனங்கள்‌ 


பேரில்‌ அந்த அம்மாள்‌ பக்தியாயிருந்த புண்ணியம்‌ தமக்‌ 
பிரியமாயிருக்கிறதென்று ஆண்டவர்‌ னாண்பிக்க ன 
இருந்த இடத்தில்‌ திறந்து பார்க்கிற போது அந்த 
இருதயத்தில்‌ சதையினாலேயே மகா நேர்த்தியாக 
உருவாக்கப்பட்ட முள்முடியும்‌, ஆணியும்‌, ஈட்டியும்‌ மற்றும்‌ 
கர்த்தரைப்‌ பாடுபடுத்தின எத்தனங்கள்‌ எல்லாம்‌ காணப்‌ 
பட்டன. இதைக்‌ கண்டவர்கள்‌ ஆச்சரியப்பட்ட துமல்லாமல்‌ 
அப்படிப்பட்ட புனித எத்தனங்கள்‌ பேரில்‌ மகா 
பக்தியாயிருந்தார்கள்‌. இந்த ஆச்சரியமான புதுமையை மகா 
சாஸ்திரியான தோமாஸ்‌ பெர்சியோ என்கிறர்‌ தமது 
புத்தகத்தில்‌ எழுதி வைத்ததுமல்லாமல்‌ அவர்‌ தாமே 
கண்ணால்‌ கண்டோமென்றும்‌ தெரிவித்துள்ளார்‌. 


கிறிஸ்துவர்களே, நீங்கள்‌ இந்த அதிசயமான 
புதுமையைக்‌ கேட்டதினால்‌ கர்த்தர்‌ பட்ட பாடுகள்‌ பேரில்‌ 
பக்தியாயிருக்க வேண்டியதுமல்லாமல்‌, அவர்‌ பாடுபட்ட 
புனித எத்தனங்கள்‌ பேரிலேயும்‌ மகா பக்தியாயிருக்க 
| வேண்டும்‌. 


| 


188 


44-ம்‌ புதுமை 


யேசுநாதருடைய திருப்பாடுகளின்‌ மேன்மை, 


யேசுநாதர்‌ அனுபவித்த துன்ப அவமானம்‌ வேதனை 
களை இன்றுவரை அந்தந்த தியானங்களில்‌ விவரமாய்‌ 
வெளிப்படுத்தினோம்‌. 


மெய்யான சர்வேசுரனும்‌, மெய்யான மனிதனுமான 
யேசுநாதர்‌ கணக்கற்ற அற்புதங்களையும்‌, புண்ணியங்‌ 
களையும்‌ செய்தும்‌ பாவிகளான யூதர்கள்‌ வர்மத்தினால்‌ 
அவருடைய திருச்சரீரத்திலும்‌ திரு ஆத்துமத்திலும்‌ 
வாக்குக்கெட்டாத வேதனைகளையும்‌ துன்பங்களையும்‌ 
வருவித்தார்கள்‌. கர்த்தருடைய திருத்‌ தலை முட்களால்‌ 
மிகுந்த காயமாயிற்று. திருமுகம்‌ அடியினால்‌ கன்றி. அசுத்த 
உமிழ்நீரால்‌ அழுக்கடைந்தது. திரு உதடுகள்‌ பிச்சுக்‌ கலந்த 
புளித்த இரசத்தினால்‌ சிவந்தது, திருத்தோள்‌ சிலுவையின்‌ 
பாரத்தினால்‌ நசுங்கி, இரண்டு கையும்‌ இருப்பாணிகளால்‌ 
ஊடுருவப்பட்டதினால்‌, நரம்புகள்‌ அறுந்து சுருங்கியிருந்தன. 
அவருடைய திருசரீரத்தின்‌ உறுப்புகள்‌ எல்லாம்‌ அடிகளால்‌ 
நொறுங்கி தோல்‌ கிழியவும்‌, தொங்கவும்‌ பட்டு ஒரே 
காயமாய்‌ இருந்தது. திரு விலா ஈட்டியால்‌ திறக்கப்ட்டது. 
திருப்பாதம்‌ இரண்டு பார ஆணிகளால்‌ ஊடுருவப்பட்டது. 
வஸ்திரம்‌ இல்லாமல்‌ சுத்தத்‌ தரித்திரன்‌ போல்‌ 
எல்லாவற்றையும்விட ஈனத்தையும்‌ வலியையும்‌ வருவிக்கிற 
சிலுவையில்‌ கள்ளருடைய தலைவன்போல்‌ இரண்டு 
கள்ளருக்கு நடுவே சபிக்கப்பட்டவன்‌ போல்‌ ஏற்றப்பட்டு, 
எல்லோராலும்‌ கைவிடப்பட்டு, தம்முடைய அப்போதலர்‌ 
களுள்‌ ஒருவனால்‌ காட்டிக்கொடுக்கப்பட்டு, வேறொரு 
அப்போஸ்தலரால்‌ மூன்று முறை மறுதலிக்கப்பட்டார்‌. 


தாம்‌ சாகிற சமயத்தில்‌ தமது தாயார்‌ வழியாகவும்‌ 
தம்முடைய பிதாவானவராலும்‌ ஒரு ஆறுதலுமில்லா 


/ 


மி 


ர 


ண 


189 


திருந்தார்‌. அவர்‌ சாகிற சமயத்தில்‌ பரிகாசமும்‌, நிந்தையும்‌ 
பட்டு கபடவேஷக்காரனென்றும்‌, போலி இராசாவென்றும்‌ 
தூவிக்கப்பட்டார்‌. இப்படியே நமது ஆண்டவர்‌ அனுபவித்த 
துன்ப நிர்ப்பந்தஙகளை நாம்‌ சொன்னபடி சுருக்கமாக 
நீங்கள்‌ கேட்டீர்கள்‌. மற்றும்‌ விசேஷமான காரியங்களை 
அறிய விரும்பினால்‌, இப்போது சொல்லுகிறதைக்‌ 
கேளுங்கள்‌. 

ஸ்பொசிக்கோ என்கிற மாபெருங்‌ கல்விமான்‌ 
தம்முடைய புத்தகத்தில்‌ எழுதி வைத்ததாவது: கர்த்தருடைய 
திரு முகத்தில்‌ பட்ட அடிகள்‌ நூற்றிரண்டு; ஆண்ட 
வருடைய திருச்‌ சரீரத்தில்‌ பாவிகள்‌ கையினால்‌ குத்தின து 
நூற்றிருபது. இவைகளுக்குள்ளே முப்பது குத்துகள்‌ 
யேசுநாதருடைய திருவாயில்‌ பட்டது. பாவிகளான யூதர்கள்‌ 
காலினால்‌ கர்த்தருடைய திருமேனியில்‌ பட்ட உதைகள்‌ 
நூற்று நாற்பது. ஆண்டவருடைய முழங்காலுக்கு கீழ்ப்பட்ட 
அடிகள்‌ அறுபத்திரண்டு. ஆண்டவருடைய திருமுகத்தில்‌ 
பட்ட அறைகள்‌ எண்பது. ஆண்டவருடைய திருமுகத்தில்‌ 
துப்பினது, பாவிகள்‌ யேசுநாதருடைய தலைமயிரைப்‌ பிடித்து 
இழுத்தது, கற்றூணில்‌ கர்த்தர்‌ பட்ட அடிகள்‌, கர்த்தருடைய 
திருச்சரீரத்தில்‌ பட்ட காயங்கள்‌ எத்தனை என்று 
கணக்கில்லை. ஆண்டவருடைய திரு சரீரத்தினின்று ஏழு 
தடவை இரத்தம்‌ புறப்பட்டது: அதாவது பூங்காவனத்தில்‌ 
செபதபஞ்‌ செய்யும்‌ போது, கற்றூணில்‌ கட்டி அடிபடுகிற 
போது, முள்முடி தரிக்கப்பட்ட போது, சிலுவையில்‌ 
அறையப்படுகிறதற்கு முன்னே அவருடைய உடைகளை 
உரிக்கிற போது, சிலுவையில்‌ திருக்கைகள்‌ அறைகிற போது, 
திருப்பாதங்களை அறைகிற போது, திரு விலாவில்‌ ஈட்டி 
பினால்‌ குத்துகிற போது ஆக ஏழு முறை இரத்தம்‌ சிந்தியது. 


இதல்லாமல்‌ புனித பிரிஜித்தம்மாள்‌, தேவமாதா தமக்கு 
அறிவித்தபடியே சொன்னதாவது: சிலுவை மரத்தில்‌ 


190 


ஆண்டவருடைய திருமேனி அறையுண்ட பின்‌, அவருடைய 
தோளில்‌ மூன்று எலும்புகள்‌ வெளியில்‌ தெரிந்தன, 
முள்முடியினால்‌ திருமுகத்தில்‌ விழுந்த இரத்தத்தினால்‌ கண்‌, 
மூக்கு, வாய்‌, தாடி இவை எல்லாம்‌ உரு தெரியாமல்‌ 
இரத்தமாய்‌ இருந்தன. கர்த்தருடைய காயங்களில்‌ சில 
காயங்கள்‌ தசை இல்லாததினால்‌ எலும்புகள்‌ தெரிந்தன. 


கிறிஸ்துவர்களே, அத்தனை மிருதுவான சரீரத்தில்‌ 
முன்‌ சொன்னபடியே எண்ணப்படாத காயங்களை 
ஆண்டவர்‌ நமக்காக அனுபவித்தார்‌ என்று அறிந்து, 
அவருக்குத்‌ தோத்திரமாக புனித பிரிஜித்தம்மாள்‌ தாம்‌ 
சாகுமட்டுங்‌ கர்த்தருடைய பாடுகளை நினைத்தாற்போல்‌ 
நாம்‌ எல்லோரும்‌ மரணபரியந்தம்‌ அவைகளை நினைக்க 
வேண்டும்‌. இப்படி நினைத்தால்‌, கர்த்தருக்குப்‌ 
பிரியமாயிருப்பது மல்லாமல்‌ அவர்‌ பேரில்‌ எல்லாவற்றையும்‌ 
விட நேசமும்‌, தன்னைப்‌ போல்‌ புறத்தியார்‌ மேல்‌ நேசமும்‌, 
செய்த பாவத்துக்கு மனஸ்தாபமும்‌, பாவத்துக்குப்‌ பயமும்‌, 
ஆண்டவர்‌ பேரில்‌ நன்றியறிந்தத்‌ தனமும்‌, நம்பிக்கையும்‌, 
நம்முடைய ஆத்துமத்துக்கு வரும்‌ என்கிறதற்குச்‌ 
சந்தேகமில்லை. 


யேசுநாதர்‌ மனுஷருடைய பாவத்தினால்‌ சிலுவையில்‌ 
அறையுண்டு மரணத்தை அடைந்ததைப்‌ பசாசுகளறிந்து 
மகா வேதனை அனுபவித்ததுமல்லாமல்‌ முதலில்‌ லூசிஃபேர்‌ 
என்கிற தலையான பசாசு முதற்கொண்டு சகல பசாசுகளும்‌ 
ஒன்றாய்‌ கூடி: ஐயோ நம்முடைய இராசாங்கம்‌ முடிந்தது, 
இனி ஒருவரும்‌ நரகத்துக்கு வரப்போகிறதில்லை. சுதனாகிய 
சர்வேசுரன்‌ மனிதவதாரம்‌ செய்து பாடுபட்டு மரணத்தை 
அடைந்தார்‌ என்று மனிதர்‌ அறிந்ததால்‌ அவருக்குப்‌ 
பொருந்தாத பாவங்களைச்‌ செய்கிறவன்‌ யார்‌? என்று 
இப்படி அவைகள்‌ ஆலோசனைச்‌ செய்யுமிடத்தில்‌ 
தலையான பசாசு மற்றப்‌ பசாசுகளைப்‌ பார்த்து: மனிதர்‌ 
இனிமேல்‌ நரகத்துக்கு வர உபாயம்‌ என்னவென்று 


௭ “ஆ 


191 


கேட்டது. அப்போது ஒரு பசாசு யேசுநாதர்‌ மனிதருக்கா ச 
மரணத்தை அடைந்தாலும்‌, மனிதர்‌ மோக பாவத்தில்‌ 
மிகுந்த நாட்டம்‌ உடையவர்களாய்‌ இருக்கிறதினால்‌ அந்தப்‌ 
பாவத்தின்‌ வழியாக அநேகர்‌ நரகத்திற்கு வருவார்கள்‌. 
இதனால்‌ மனிதர்கள்‌ அந்தப்‌ பாவத்தில்‌ விழ துர்ப்புத்தி 
சொல்ல வேண்டும்‌ என்றது. இன்னொரு பசாசு மனிதர்‌ 
பொன்னாசையின்‌ பேரில்‌ துர்ப்புத்தி சொல்லவேண்டு 
மென்றது. இப்படி, அநேக பசாசுகள்‌ பற்பல யோசனைகள்‌ 
கொடுத்தன. இந்தச்‌ சேதியெல்லாம்தலையான லூசிஃபேர்‌ 
கேட்டு நீங்கள்‌ இதெல்லாம்‌ அறியாமல்‌ சொல்லுகிறீர்கள்‌. 
அதேதென்றால்‌, மனுஷருக்குள்ளே யாதொருவன்‌ யேசுநாதர்‌ 
தனக்காகப்‌ பாடுபட்டார்‌ என்று அடிக்கடி நினைத்தால்‌, 
நாம்‌ எத்தனை துர்ப்புத்தி சொன்னாலும்‌ எவ்வளவு 
பிரயாசைப்பட்டாலும்‌, அவன்‌ பாவத்துக்குப்‌ பயந்து 
நடப்பான்‌. அந்த நினைவினால்‌ அவனிடத்தில்‌ தேவசிநேகம்‌, 
விசுவாசம்‌, நம்பிக்கை, கற்பு முதலான புண்ணியங்கள்‌ 
விளங்கும்‌. 

ஆனால்‌ ஒரு உபாயம்‌ மாத்திரம்‌ இருக்கிறது. அதாவது 
மனிதர்‌ தங்களுக்காக கர்த்தர்‌ பாடுபட்டதை நினைக்காமல்‌ 
அதை மறந்து போனால்‌, அப்போது நம்முடைய 
துர்ப்புத்தியினால்‌ அவர்கள்‌ மனதின்‌ படியே பாவங்களைக்‌ 
கட்டிக்‌ கொள்வார்கள்‌. ஆகையால்‌ அப்படிப்பட்ட மறதி 
அவர்களுக்கு ஹத்தக்கதாக நாம்‌ எல்லோரும்‌ பிரயாசைப்பட 
வேண்டும்‌. ஆனபடியினால்‌ நம்முடைய பிரசைகளே, நீங்கள்‌ 
பூலோகத்துக்குப்‌ போய்‌, விசேவூமாய்க்‌... கிறிஸ்துவர்கள்‌ 
பாடுபட்ட சுரூபத்தை பார்க்காதபடிக்கும்‌, பார்த்தாலும்‌ 
அதைச்‌ சட்டை செய்யாதபடிக்கும்‌, பாடுபட்ட சுரூபத்தின்‌ 
பேரில்‌ உண்டான பிரசங்கங்களைக்‌ கேளாதபடிக்கும்‌, 
அதுபற்றிய புத்தகங்களை வாசிக்காமலும்‌, அந்தப்‌ பாடுகளின்‌ 
பேரில்‌ கொஞ்சங்‌ கூட கவனம்‌ வராதபடிக்கும்‌, யாதொரு 
சந்தோஷவிஷயங்களை நினைப்பூட்டி, யேசுவின்‌ 


192 


பாடுகளுடைய நினைவை அவர்கள்‌ தள்ளிவிட நீங்கள்‌ 
பிரயாசைப்பட வேண்டும்‌. இப்படி நீங்கள்‌ செய்தால்‌ நாம்‌ 
செயங்கொள்ளுவோம்‌ என்று சொல்லிற்று. 

இந்தச்‌ சேதி எல்லாம்‌ எப்படி வெளியாயிற்றென்றால்‌, 
இத்தாலியா தேசத்தில்‌ ஒருவன்‌ பேரில்‌ ஆவேசம்‌ ' வந்த 
பசாசை மகாத்துமாவாகிற ஒரு குருவானவர்‌ துரத்துகிற 
போது, சர்வேசுரனுடைய கட்டளைப்படியே அந்தப்‌ பசாசு 
கட்டாயமாய்‌ இந்தச்‌ சேதியெல்லாம்‌ அந்தக்‌ குருவான 
வருக்குச்சொல்லிற்று. 

ஆகையால்‌, ஆத்துமம்‌ ஈடேற மனதுள்ள 
கிறிஸ்‌ துவர்களே, நீங்கள்‌ பாவத்துக்குப்‌ பயந்து நடக்கவும்‌ 
உங்களிடத்தில்‌ முன்‌ சொல்லப்பட்ட புண்ணியங்கள்‌ 
விளங்கவும்‌, கர்த்தர்‌ அநுபவித்த கஸ்திகளை அடிக்கடி 
நினைக்க வேண்டும்‌. 

கடைசியில்‌ வேண்டிக்கொள்ளத்‌ தகும்‌ செபம்‌. 


என்‌ திவ்விய யேசுவே, என்‌ தேவனே, தேவரீர்‌ 
எனக்காக அனுபவித்த எண்ணப்படாத துன்ப, அவமானம்‌, 
நிர்ப்பந்தங்களைக்‌ குறித்து உன்‌ சரீரத்திலுள்ள உரோமத்‌ 
துவாரங்கள்‌ எல்லாம்‌ கண்களாயிருந்து கண்ணீர்‌ 
விட்டாலும்‌ நான்‌ இடைவிடாமல்‌ தோத்தரஞ்‌ செய்தாலும்‌ 
பற்றாது. 


ஆகிலும்‌ தேவமாதா உம்முடைய பாடுகளின்‌ பேரில்‌ 
இரக்கமாயிருந்து உம்மைத்‌ தோத்திரம்‌ செய்ததுபோல்‌, 
நானும்‌ தோத்திரம்‌ செய்ய ஆசையாயிருந்து, அந்த ஆசை 
இரக்கத்தையும்‌, தோத்திரத்தையும்‌ தேவரீருக்கு ஒப்புக்‌ 
கொடுக்கிறேன்‌. உம்முடைய தாயாரின்‌ வியாகுலத்தையும்‌, 
உமது ஐந்து திருக்காயங்களையும்‌ குறித்து தேவரீர்‌ பட்ட 
பாடுகளின்‌ பேரில்‌ எனக்கு மிகுந்த பக்தி வரவேண்டும்‌ 
என்று உம்மை மன்றாடுகிறேன்‌, ஆமென்‌. 


193 


45-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ முதல்‌ வியாகுலம்‌. 


யேசுநாதர்‌ தமது திருச்சரீரத்திலும்‌, திரு ஆத்துமத்திலும்‌ 
அனுபவித்த துன்ப வேதனை அவமானங்களை அந்தந்தத்‌ 
னங்ளில்‌ சொல்லி முடித்தோம்‌. ஆனால்‌, கர்த்தர்‌ 
பாடுபடுகிறபோது அவருடைய தாயார்‌ அனுபவித்த 
மியாகுலங்களினாலும்‌ ஆண்டவருக்கு வந்த துயரத்தை 
நீங்கள்‌ அறியத்தக்க தாகத்‌ தேவமாதாவின்‌ வியாகுலங்களை 
ப்போது சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட 
லியாகுலத்தை அந்தத்‌ தியானங்களில்‌ முன்பு சுருக்கமாய்ச்‌ 
சொல்லியிருந்தாலும்‌ அவைகளை இப்போது விவரமாக 
வெளிப்படுத்‌ துவோம்‌. 
கர்த்தர்‌ பாடுபடுகிற போது அவருடைய திருத்தாயார்‌ 
ஏழு பிரதான வியாகுலங்களை அனுபவித்த படியினால்‌ 
வருகிற அந்தந்தத்‌ தியானத்தில்‌ இந்த ஏழு வியாகுலங்‌ 
களையும்‌ ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துவோம்‌. 
முதலில்‌ யேசுநாதர்‌ பாடுபடுகிறதற்கு முன்னே பெரிய 
வியாழக்கிழமை இரவு தம்முடைய தாயாரிடம்‌ விடைப்‌ 
பெற்றுக்‌ கொண்ட போது ஏற்பட்டது தேவமாதாவுக்கு 
முதல்‌ வியாகுலமாகும்‌. அதெப்படியென்றால்‌ கர்த்தர்‌ 
தம்முடைய சத்துருக்களுக்குத்‌ தம்மை ஒப்புக்கொடுக்க தமது 
தாயை அனுமதி கேட்ட போது தேவமாதா ஆண்டவரைப்‌ 
பார்த்து: என்‌ மகனே, நீர்‌ இப்போது திருவுளம்‌ பற்றின 
வார்த்தைகள்‌ என்‌ காதில்‌ விழுந்தவுடனே வியாகுல மிகுதி 
யினால்‌ என்னுடைய சரீரமெல்லாம்‌ நடுங்கினது மல்லாமல்‌ 
என்‌ இருதயம்‌ நெக்குவிட்டுப்‌ பிரிகிறாற்‌ போல்‌ இருக்கிற 
தென்று மகா துயரத்தோடு சொன்னதாக புனித பொன 
வெந்தூர்‌ தம்முடைய புத்தகத்தில்‌ எழுதி வைத்துள்ளார்‌. 
கிறிஸ்துவர்களே, இந்த முதல்‌ வியாகுலத்தின்‌ 
நிமித்தமாக தேவமாதா எம்மாத்திரம்‌ துயரம்‌ அனுபவித்‌ 


194 


தார்கள்‌ என்று தியானிப்போம்‌. கர்த்தருக்குப்‌ பன்னிரண்டு 
வயது நடக்கிற போது மூன்றுநாள்‌ அவரைக்‌ காணா 
திருந்தினால்‌ தேவமாதா துக்கப்படுகிறபோது, தம்முடையூ 
திருக்குமாரனைக்‌ காணக்கூடும்‌ என்ற நம்பிக்கை 
எழுந்திருந்தாலும்‌ அந்த மூன்று நாளும்‌ இடைவிடாது 
அழுதார்கள்‌. கடைசி வியாழக்கிழமையில்‌ கர்த்தர்‌ பாடுபடபு 
போகிறபோது, தமது தாயாரை உத்தரவு கேட்டுக்‌ 


கொள்ளுகிற சமயத்தில்‌ இனிமேல்‌ தம்முடைய குமாரன்‌ 


தம்மோடுகூட மூன்போல்‌ வசிப்பார்‌ என்கிற நம்பிக்கை 
இல்லாததினால்‌ அதைவிட அதிக துக்கமாய்‌ அழுதார்கள்‌. 
இதை நன்றாய்‌ அறிய இப்போது சொல்லப்‌ போகிற 
உண்‌ மையைக்‌ கேள்‌. 

ஒரு தாய்க்கு இருந்த நான்கு பிள்ளைகளுக்குள்ளே 
தூரப்பயணம்‌ போகிற ஒரு பிள்ளை தாயாரை உத்தரவு 
கேட்டுக்‌ கொள்ளுகிற சமயத்தில்‌ மற்றப்‌ பிள்ளைகள்‌ 
தாயாரிடத்தில்‌ இருந்தாலும்‌, பயணமாயிருக்கிற மகன்‌ 
திரும்பித்‌ தன்னிடம்‌ வருவானென்கிற நம்பிக்கை 
இருந்தாலும்‌ தாய்‌ மகனை அனுப்புகிற போது மெத்தவும்‌ 
அழுவாளல்லவோ? புனித கன்னிமரியாள்‌ தனக்கு 
யேசுநாதர்‌ அல்லாமல்‌ வேறு பிள்ளை இல்லாததினாலேயும்‌ 
அவர்‌ சாகப்‌ போகிறதுமல்லாமல்‌ இனிமேல்‌ முன்போல்‌ 
தம்மோடு கூட இருக்கமாட்டார்‌ என்று நிச்சயமாய்‌ 
அறிந்திருந்ததினாலேயும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ தேவமாதா 
அணைகடந்த வியாகுலம்‌ அனுபவித்தார்கள்‌. அவரவர்‌ 
திரவியம்‌, வெகுமானம்‌, தாய்‌ தகப்பன்‌, பிள்ளைகள்‌, 
பந்துக்கள்‌ இவர்கள்‌ பேரில்‌ பங்கு பங்காய்ப்‌ பட்சம்‌ வைத்‌ 
திருக்கிற போது அப்படிப்பட்ட வைகளுக்குள்ளே 
யாதொன்று மாத்திரம்‌ இழந்துபோனால்‌ கவலை வந்தாலும்‌ 
மற்ற வஸ்துக்களை இழந்து போகாதபடியினால்‌ அந்தக்‌ 
கவலை அமர்ந்திருக்கும்‌. ஆனால்‌ இப்படிப்பட்டவை 
எல்லாம்‌ ஒருமிக்க இழந்து போனால்‌ அதனால்‌ வருகிற 
துக்கத்தைத்‌ தாங்க மாட்டாமல்‌ சிலர்‌ இறந்து போவதையும்‌ 
காண்கிறோம்‌. 


| 


i 


195 


பூலோகத்தின்‌ ஆண்டவள்‌ தமது பட்சமெல்லாம்‌ தமது 
திருக்குமாரனாகிய யேசுநாதர்பேரில்‌ வைத்திருந்ததினால்‌ 
அவர்‌ சாகிறதற்குத்‌ தம்மை விட்டுப்‌ பிரிகிற போது வாக்குக்‌ 
கெட்டாத வியாகுலம்‌ அனுபவித்ததற்குச்‌ சந்தேகமில்லை. 
இரண்டு பேருக்குள்ளே இருந்த பட்சத்துக்குத்‌ தக்காற்‌ 
போல்‌ ஒருவரை விட்டு ஒருவர்‌ பிரிகிற போது துக்கமும்‌ 
வேதனை யும்‌ உண்டாகுமென்கிறது நிச்சயந்தானே. 
ஆகையால்‌ பூலோகத்திலுள்ள சகல தாய்மார்களும்‌ தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ பேரில்‌ வைத்துள்ள பட்சமெல்லாம்‌ ஒருமிக்கக்‌ 
கூட்டி னாலும்‌ எல்லாவற்றையும்விட தேவமாதா தமது 
திருக்குமாரன்‌ யேசுநாதர்‌ பேரில்‌ அதிக பட்சமாயிருந்த 
தினால்‌ அவர்‌ சாகிறதற்குத்‌ தம்மை விட்டுப்பிரிகிற போது 
அந்தப்‌ பட்சத்துக்கு ஏற்றாற்போல்‌ சம்மனசுகளுடைய 
இராக்கினிக்குத்‌ துக்கமும்‌ வியாகுலமும்‌ வந்ததென்று 
நிச்சயமாய்‌ நினைக்க வேண்டும்‌. 

கர்த்தர்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ தமது தாயாரிடம்‌ அனுமதி 
பெற்றுக்‌ கொண்ட பின்‌ தேவமாதாவுக்கு வந்த துக்க 
விசாரமாவது: பாடுபடப்போகிறவர்‌ யார்‌? நாம்‌ பெற்ற 
பிள்ளைதானே. அவரையல்லாமல்‌ நமக்கு வேறு பிள்ளை 
இல்லை. அவர்‌ தமது ஆத்துமத்திலும்‌ சரீரத்திலும்‌ சகல 
மனிதரைவிட குறையற்ற நன்மையாய்‌ இருக்கிறவர்‌. 
என்னைப்‌ படைத்தவரல்லவோ? என்னை இரட்சித்தக்‌ 
கர்த்தர்‌ அவர்தாமே. அவரிடத்தில்‌ தேவ சுபாவம்‌ இருக்கிற 
தினால்‌ சகல நன்மையும்‌ மட்டில்லாமல்‌ கொண்டிருக்‌ 
கிறவரல்லோ? அத்தனை மகிமையுள்ளவர்‌ நமது கர்ப்பத்தில்‌ 
ஒன்பது மாதம்‌ இருந்து பிறந்து நம்மோடு முப்பத்து மூன்று 
வருடம்‌ வசித்து இப்போது நம்மை விட்டுப்‌ பிரிந்து 
சாகப்போகிறார்‌.... என்று இதுவெல்லாம்‌ தேவமாதா 
நினைக்கிறபோது மிகுந்த துக்கத்தில்‌ அமிழ்ந்தார்கள்‌. 
இப்படிப்பட்ட வியாகுலம்‌ தம்மால்‌ தமது தாயாருக்கு 
வந்ததென்று யேசுநாதர்‌ நினைத்து அதனால்‌ தனக்கு 
வாக்குக்கெட்டாத துயரம்‌ அனுபவித்தார்‌. 


196 


கிறிஸ்துவர்களே, பூலோகத்தின்‌ ஆண்டவளுடையூ 
முதல்‌ வியாகுலத்தினால்‌ உங்கள்‌ ஆத்துமத்துக்கு மூன்று 
வகை ஞானப்‌ பிரயோசனம்‌ வரவேண்டும்‌. முதலில்‌ 
யேசுநாதரும்‌, தேவமாதாவும்‌ இப்போது சொன்னபடியே 
நமக்காக வெகு துன்பம்‌ அனுபவித்தார்களென்று நினைத்து 
கர்த்தருடைய திருத்தாயாரையும்‌ கர்த்தரையும்‌ அதற்கான 
்‌ தோத்திரம்‌ செய்ய வேண்டும்‌. 

இரண்டாவது: மோட்சராக்கினி தம்முடையு 
திருக்குமாரன்‌ தம்மை விட்டுப்‌ பிரிகிற போது சொல்ல 
வியலாத வேதனையாயிருந்தாலும்‌ உன்‌ ஆத்துமம்‌ பிழைப்‌ 
பதற்காக அவர்‌ தம்மை விட்டுப்‌ பிரிகிறதற்கு சம்மதித்தார்‌ 
களென்று நினைத்து, உன்னிடத்தில்‌ உண்டான பொல்லாத 
ஆசையோடு கூடின ஆகாத பட்சத்தை விடுகிறது உனக்குக்‌ 
கஷ்டமாயிருந்தாலும்‌ உன்‌ ஆத்துமம்‌ பிழைப்பதற்கு அதை 
விடாதிருப்பாயோ? - 

மூன்றாவது: பூலோகத்தின்‌ ஆண்டவள்‌ . உனக்காக 
இத்தனை வியாகுலங்கள்‌ அனுபவித்தார்கள்‌ என்று 
நினைத்து அவர்களுடைய வியாகுலங்களின்‌ பேரில்‌ 
பக்தியாயிருக்கிறது நியாயந்தானே. அப்படிப்பட்ட பக்தி 
உனக்கு வரத்தக்கதாக சம்பவித்த ஒரு புதுமையைக்‌ கேள்‌. 

போலந்து இராச்சியத்தில்‌ துரைமகளான புனித 
எட்வீஜம்மாள்‌ தேவமாதாவின்‌ திரு வியாகுலங்களின்‌ 
பேரில்‌ மகா பக்தியாயாய்‌ இருந்ததினால்‌ அதைக்‌ குறித்து 
அநேகம்‌ புண்ணியங்களைச்‌ செய்து கொண்டு வந்தது 
மல்லாமல்‌ தன்னிடம்‌ இருக்கிற வியாகுல மாதாவின்‌ 
சுரூபத்திற்கு முன்பாக அடிக்கடி பக்தியோடு வேண்டிக்‌ 
கொண்டு அந்த சுரூபத்தை மகா ஆசையோடு அநேகம்‌ 
முறை முத்தம்‌ செய்வாள்‌. அவள்‌ சாகிற சமயத்தில்‌ அந்த 
சுரூபத்தைக்‌ கையில்‌ பிடித்திருந்ததுமல்லாமல்‌ தன்‌ அருகில்‌ 
இருந்தவர்களைப்‌ பரர்த்து, நான்‌ இறந்த பிற்பாடு என்‌ 
கையிலிருக்கிற இந்தச்‌ சுரூபத்தை நீங்கள்‌ தொடாமல்‌ 


197 


அதோடு தானே என்னைக்‌ கல்லறையில்‌ வைக்க வேண்டும்‌ 
என்றாள்‌. அவ்வாறே அவள்‌ நல்ல ஆயத்தத்தோடு 
மரணத்தை அடைந்தவுடன்‌, அந்தச்‌ சுரூபத்தைக்‌ கையில்‌ 
பிடித்தற்படியே அவள்‌ சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ 
வைத்தார்கள்‌. அநேக நாளைக்குப்‌ பிறகு கல்லறையைத்‌ 
திறந்து பிரேதத்தைப்‌ பார்க்கிற போது அந்தச்சரீரம்‌ 
எல்லாம்‌ அழிந்து போனாலும்‌ சுரூபம்‌ பிடித்திருக்கிற 
விரல்கள்‌ மாத்திரம்‌ அழியாமல்‌ உயிருள்ளவிரல்களைப்‌ 
போல்‌ இருந்தன. அதைக்‌ கண்டவர்கள்‌ ஆச்சரியப்பட்டது 
மல்லாமல்‌, தேவமாதாவினுடைய வியாகுலங்களின்‌ பேரில்‌ 
அதிக பக்தி அடைந்தார்கள்‌. 

அந்தப்பிரகாரமாய்‌ கிறிஸ்துவர்களே, அப்படிப்பட்ட 
பக்தி உங்களுக்கும்‌ வரக்கடவது. உங்களிடத்தில்‌ வியாகுல 
மாதாவின்‌ சுரூபம்‌ இருந்தால்‌: அப்படிப்பட்ட சுரூபத்தை 
இரக்கமுள்ள பக்தியோடு அடிக்கடி முத்தஞ்‌ செய்வது 
மல்லாமல்‌, நீங்கள்‌ சாகிற சமயத்தில்‌ அந்தச்‌ சுரூபத்தை 
மகா பக்தியோடு பிடித்திருந்தால்‌ மிகவும்‌ நல்லது. 

கடைசியில்‌ வேண்டிக்கொள்ளத்‌ தகும்‌ செபம்‌. 

_வியாகுலமுள்ள புனித தேவமாதாவே, உம்முடைய 
திருக்குமாரன்‌ பாடுபடுகிறதற்கு முந்தின இரவு உம்மிடத்தில்‌ 
அனுமதி பெற்றுக்‌ கொண்டு உம்மை விட்டுப்‌ பிரிகிற போது 
தேவரீர்‌ மிகுந்த வியாகுலம்‌ அனுபவித்தாலும்‌ சர்வே 
சுரனுடைய சித்தத்தின்படியே ஆகட்டுமென்று உம்முடைய 
மனது அவர்‌ சித்தத்தோடு ஒன்றித்திருக்கச்‌ செய்தீரே. 
அடியேன்‌ சாகிற சமயத்தில்‌ உலகம்‌, என்‌ சரீரம்‌, என்‌ 
உறவினர்‌, சிநேகிதரை மினவிக்‌ கொண்டு நான்‌ அவர்களை 
விட்டுப்பிரிகிற போது, சர்வேசுரனுடைய சித்தத்தின்‌ படியே 
ஆகட்டும்‌ என்று என்‌ மனது அவருடைய சித்தத்தோடு 
ஒன்றித்திருக்கச்‌ செய்ய வேண்டுமென்று உம்முடைய 
வியாகுலத்தைக்‌ குறித்து உம்மை மன்றாடுகிறேன்‌, ஆமென்‌. 


198 


46-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ இரண்டாம்‌ வியாகுலம்‌. 


யேசுநாதர்‌ கற்றூணில்‌ கட்டப்பட்டிருக்கிறதை தேவ 
மாதா கண்டது அவர்களுக்கு இரண்டாம்‌ வியாகுலமாகும்‌, 


கற்றூணில்‌ கட்டப்பட்ட ஆண்டவர்‌, அடிபடுகிற 
சமயத்தில்‌ தேவமாதா தாம்‌ அனுபவித்த வியாகுலம்‌ , 
இன்னதென்றுபுனித பிரிஜித்தம்மாளுக்கு அறிவித்ததாவது: 


நம்முடைய திருக்குமாரனாகிய யேசுநாதரை யூதர்கள்‌ 
இரண்டு கயிற்றினாலும்‌ கற்றூணில்‌ கட்டின பின்‌ அவர்‌ 
அந்தச்‌ சபை முன்பாக முழுதும்‌ வஸ்திரம்‌ இல்லா 
திருந்ததினால்‌ மகா கூச்சப்பட்டார்‌. இப்படியிருக்கையில்‌ 
நிஷ்டூமுள்ள சில யூதர்கள்‌ கற்றூண்‌ அருகில்‌ போய்‌ அங்கே 
நிற்கிறவர்களைத்‌ துரத்தி மகா கோபத்தோடேயும்‌, 
பலத்தோடேயும்‌ நம்முடைய திருக்குமாரனை அடிக்கத்‌ 
துவக்கினார்கள்‌. அப்போது அங்கே நின்று அந்த அடிகள்‌ 
யேசுநாதர்‌ பேரில்‌ விழுகிறதைக்‌ கண்டு வியாகுலத்தினால்‌ 
மயங்கி சற்றுநேரம்‌ நினைவில்லாமல்‌ கீழே விழுந்து கிடக்கிற 
போது யூதர்கள்‌ யேசுநாதரை ஓயாமல்‌ அடித்தார்கள்‌. நமக்கு 
நினைவு வந்து எழுந்த பின்‌ நமது திருக்குமாரனுடைய 
சரீரத்தைப்‌ பார்க்கிறபோது, அவருடைய திருமேனி 
அடியினால்‌ காயமாகப்‌ போனதுமல்லாமல்‌ சில இடங்களில்‌ 
தசையில்லாமல்‌ எலும்புகள்‌ தெரிகிறதைக்‌ கண்டோம்‌. 
இதைவிடக்‌ கொடுமை என்னவென்றால்‌ யூதர்கள்‌ அடிக்கிற 
சங்கிலியிலிருந்த பற்கள்‌ ஆண்டவருடைய தசைக்குள்ளே 
பதிந்து, திரும்பவும்‌ அதை விசையோடு இழுக்கிற போது 
சதைகள்‌ பிய்த்துக்‌ கொண்டு வந்ததினால்‌ உழுத பூமி 
பிளந்தாற்‌ போல்‌ நமது திருக்குமாரனுடைய முதுகு பல 
இடங்களில்‌ பிளந்து போயிற்று. 


199 


யேசுநாதருடைய திருமேனியில்‌ காயம்‌ படாத இடம்‌ 
இல்லாதிருந்ததினால்‌ பின்னும்‌ அவர்கள்‌ அடிக்கிறபோது 
காயத்தின்‌ மேல்‌ அடித்தார்கள்‌. இப்படி அடிக்கையில்‌ 
அவர்களுக்குள்ளே ஒருவன்‌ அந்த நிஷ்டூர முகாந்தரமாக 
மற்றவர்களைக்‌ கோபித்துக்‌ கொன்டு யேசுநதாரைக்‌ 
கட்டியிருக்கிற கயிற்றை அறுத்துப்போட்டான்‌ பிற்பாடு 
யேசுநாதர்‌ தமது கால்‌ எங்கே வைத்தாரோ அந்த 
அடிவைத்த அடையாளம்‌ இரத்தத்தினாலே தானே 
காணப்பட்டது. அதை யூதர்கள்‌ கண்டு பலவீனத்தால்‌ 
மெள்ள மெள்ள அடி வைக்கிற யேசுநாதரைச்‌ சுறுக்காய்‌ 
அடி வைத்து நடக்க இரக்கமில்லாமல்‌ தள்ளினார்கள்‌. 
இந்தச்சேதியெல்லாம்‌ மோக்ஷராக்கினி புனித பிரிஜித்தம்‌ 
மாளுக்கு அறிவித்தார்கள்‌. 


கிறிஸ்‌ துவர்களே! இந்த இரண்டாம்‌ வியாகுலத்தின்‌ 
பேரில்‌ கொஞ்ச நேரம்‌ இப்போது தியானிப்போம்‌. யேசுநாதர்‌ 
அடிப்படுகிறதைத்‌ தேவமாதா காண்கிற போது அவர்களுக்கு 
வந்த எண்ணமாவது: அடிபடுகிற என்‌ திருக்‌ குமாரனுடைய 
திருச்சரீரத்தில்‌ அவருடைய குதிக்கால்‌ மற்ற மனிதருடைய 
உடலைப்‌ பார்க்க மிரு துவாயிருக்கும்‌. அதைப்‌ பார்க்க அதிக 
மிருதுவான சரீரத்தின்‌ பேரில்‌ ஆயிரத்து ஐந்நூற்று 
அறுபத்தாறு அடி விழுந்ததினால்‌ அவருக்கு எத்தனை 
வேதனையாகும்‌! இவர்‌ மாசில்லாதவராய்ப்‌ பிதாவாகிய 
சர்வேசுரனுக்கு உகந்த குமாரனாய்‌ இருக்கக்‌ கற்றூணில்‌ 
கட்டப்பட்டு அடிமையைப்போல்‌ அடிப்பட்டார்‌. 


அத்தனை மகிமையுள்ளவருக்குப்‌ பகைவர்கள்‌ 
இத்தனை அவமான வேதனை வருவித்தாலும்‌ அவர்‌ சற்றுங்‌ 
கோபித்துக்‌ கொள்ளாமல்‌ அந்தக்‌ வேதனையெல்லாம்‌ 
பொறுமையோடு அனுபவித்து விசேஷமாய்த்‌ தம்மை 
அடிக்கிறவர்களுடைய பாவங்களைத்‌ தீர்க்க அவற்றைப்‌ 
பிதாவாகிய சர்வேசுரனுக்கு ஒப்புக்‌ கொடுக்கிறார்‌. 
இதெல்லாம்‌ குற்றவாளியை அடிக்கிறது நாற்பது அடிக்கு 


200 


மேல்‌ இல்லையென்று தேவகற்பனையாய்‌ இருக்கையில்‌ 
நமது திருக்குமாரன்‌ மேல்‌ எண்ணப்படாத அடி 
அடித்தார்கள்‌. குற்றவாளி அடிபடுகிற போது இரத்தம்‌ 
புறப்படுகிறதைக்‌ கண்டவர்கள்‌ இரக்கமாய்‌ இருப்பார்கள்‌. 
கர்த்தர்‌ சிந்தின இத்தனை இரத்தம்‌ ஓடுகிறதை யூதர்கள்‌ 
கண்டாலும்‌ அவர்‌ பேரில்‌ இரக்கமில்லாதிருந்தார்கள்‌. 


நமது திருக்குமாரன்‌ சிறு பிள்ளையாய்‌ இருக்கையில்‌ 
அவருடைய தூய வெண்மையான திருச்சரீரத்தை எத்தனை 
முறை கட்டிக்‌ கொண்டு முத்தம்‌ செய்தோம்‌. அந்தச்‌ 
சரீரந்தானே இப்போது காயமும்‌ இரத்தமுமாயிருக்கிறது. 
நாம்‌ பாலூட்டி வளர்த்த சரீரத்தில்‌ உண்டான திரு 
இரத்தத்தை அவர்களுடைய நிஷ்டூரமான அடியினால்‌ சிந்தி 
ஓடப்‌ பண்ணினார்கள்‌. நம்மிடத்தில்‌ இவர்‌ எடுத்த 
சரீரத்தின்‌ தசை உழுத பூமி பிளந்தாற்போல்‌ அடியினால்‌ 
பிளந்து போயிற்றென்று இதுவெல்லாம்‌ தேவமாதா 
நினைக்கிற போது நம்மால்‌ கண்டுப்பிடிக்க வியலாத 
வியாகுலப்பட்டு மிகவும்‌ அழுதார்கள்‌. 


இதன்றியே அடித்து முடித்த பிற்பாடு ஆண்டவர்‌ 
பேரில்‌ இருந்த ஏராளமான காயங்களைத்‌ தேவமாதா 
கண்டு அவைகளைக்‌ கட்டுகிறதற்கு ஆசையாயிருந்தாலும்‌ 
அதற்கு யூதர்கள்‌ சம்மதிக்காதிருந்ததினால்‌ மிகவும்‌ கவலை 
யாயிருந்தார்கள்‌. இந்தக்‌ கவலையெல்லாம்‌ தமது மாதா 
அனுபவிக்கிறார்கள்‌ என்று நினைத்து, அடியால்‌ தமக்கு 
வந்த வேதனையைவிட அதிக துக்கத்தை அனுபவித்தார்‌. 


கிறிஸ்துவர்களே, நீங்கள்‌ இந்த விவரங்களை எல்லாம்‌ 
கேட்கையில்‌, ஐயோ! மோட்சராக்கினி எனக்காக இத்தனை 
துன்ப வியாகுலம்‌ அனுபவித்திருக்கையில்‌ நான்‌ அதை 
நினைக்காமல்‌ மறந்து போனேன்‌. இனிமேல்‌ அடிக்கடி 
நினைக்கத்‌ தக்கதாக முயற்சி எடுத்துக்‌ கொள்ளுவதற்குப்‌ 
பிரதிக்கினை செய்கிறேன்‌ என்று சொல்ல வேண்டும்‌. 


201 


இதல்லாமல்‌ நீ செய்த பாவங்களைத்‌ தீர்ப்பதற்கு 


ஆண்டவரு ம்‌ அவருடைய தாய்க்கு 
இத்தனை க்கு இத்தனை அடிகளும்‌ அவரு 


வியாகுலமும்‌ உண்டாயிற்று. இனி மேல்‌ 
அழு பூக்க உன்‌ பேரில்‌ வருத்தம்‌ வராத படிக்குப்‌ பாவ 


க ஜியம்‌ இராச்சியத்தில்‌ புனித லூத்கார்து 
ன்‌ ஒரு நாள்‌ வலர சகல்‌ போது மோட்ச 
வி அவளுக்குக்‌ காட்சியளித்த போது அந்த அம்மாள்‌ 

தமாகாவின்‌ முகத்தில்‌ ஓடுகிற கண்ணீரையும்‌, அவள்‌ 
துக்கமாயிருக்கிறதையும்‌ கண்டு, அந்த ஆண்டவள்‌ பேரில்‌ 
இரக்கப்பட்டு: எங்கள்‌ சந்தோஷத்தின்‌ காரணமே, தேவரீர்‌ 
இத்தனைத்‌ துக்கமாய்‌ இருக்கிறதற்கும்‌, அழுகிறதற்கும்‌ 
காந்தம்‌ என்னவென்று கேட்டாள்‌. அப்போது 
தேவமா தா: கிறிஸ்துவர்கள்‌ தாங்கள்‌ செய்கிற பாவத்தினால்‌ 
நமது திருக்குமாரனை திரும்பப்‌ பாடுபடுத்துகிறார்கள்‌. தேவ 
தூ ஷூணம்‌, மோகம்‌ முதலான மற்றப்‌ பாவங்களினால்‌ 
அவருக்குக்‌ காயமும்‌ நமக்கு வியாகுலமும்‌ வருவிக்கிறார்கள்‌. 
இவர்களுடைய பாவமும்‌ முன்னர்‌ யூதர்‌ செய்த பாவத்தை 
விட பெரியாதயிருகிறதினால்‌ நமக்குச்‌ சந்தோவும்‌ வருவிக்க 
ஒருவருமில்லை. என்‌ குமாரத்தியே! நீ செய்கிற புண்ணியத்‌ 
தினால்‌ நமக்குச்‌ சந்தோஷம்‌ வருவிக்க வேண்டும்‌ என்று 
சொல்லி மறைந்து போனார்கள்‌. 


அந்தப்‌ புண்ணியவதி இந்தச்‌ செய்தியெல்லாங்‌ கேட்டு 
வியாகுலமுள்ள தேவமாதாவுக்குச்‌ சந்தோஷம்‌ வரத்தக்க 
தாகப்‌ புறத்தியார்‌ பாவமுகாந்தரமாக ஏழுவருடம்‌ ஒருசந்தி 
முதலான தபசுகளைச்‌ செய்துக்‌ கொண்டு வந்தாள்‌. 
ஆகையால்‌ சகோதரரே உங்களால்‌ மோட்சராக்கினிக்கு 
வியாகுலம்‌ வராமல்‌, சந்தோஷம்‌. வரத்தக்கதாக நீங்கள்‌ 
பாவத்தை முழுதும்‌ விட்டு புண்ணிய வழியில்‌ நடக்க 
வேண்டும்‌. 


பெல்‌ 


202 


கடைசியில்‌ வேண்டிக்கொள்ளத்‌ தக்க செபம்‌ 


வியாகுலமுள்ள தேவமாதாவே! யேசுநாதருடைய 
திருச்சரீரத்தில்‌ விழுந்த எண்ணப்படாத அடிகளையும்‌, 
அடியினால்‌ வந்த காயங்களையும்‌ தேவரீர்‌ காணுகிற போது 
வாக்குகெட்டாத வியாகுலம்‌ அனுபவித்ததாலும்‌ மகா 
பொறுமையோடு பார்த்துக்‌ கொண்டிருந்தீரே. என்‌ 
சரீரத்தில்‌ வருகிற எந்தெந்த நோக்காடுகளையும்‌ நான்‌ 
காண்கிற போது நான்‌ என்ன வேதனை பட்டாலும்‌ மகா 
பொறுமையோடு அனுபவிக்க எனக்கு வேண்டிய ஒத்தாசைக்‌ 
கட்டளையிட வேண்டும்‌ என்று உம்முடைய இரண்டாம்‌ 
வியாகுலத்தைக்‌ குறித்து உம்மை மன்றாடுகிறேன்‌, ஆமென்‌. 


47-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ மூன்றாம்‌ வியாகுலம்‌ 


யேசுநாதர்‌ சிலுவை சுமந்து போகிறபோது அவருடைய 
திருத்தாயார்‌ அவருக்கு எதிராக வந்து அவரைக்‌ கண்டது 
அர்ச்‌. கன்னிமரியாளுக்கு மூன்றாம்‌ வியாகுலமென்று 
சொல்லப்படும்‌. அதெப்படியென்றால்‌, யேசுநாதர்‌ சிலுவை 
சுமந்து கொண்டு கபாலமலைக்குப்‌ போகிறபோது அவருக்கு 
முன்பாகப்‌ பறைசாற்றிப்‌ போகிற சப்தத்தை தேவமாதா 
கேட்டு மகா துக்கம்‌ அனுபவித்ததும்‌ அல்லாமல்‌, 
தேவமாதாவும்‌, அர்ச்‌. அருளப்பரும்‌, மரியமதலேனம்மாளும்‌ 
பக்தியுள்ள சில பெண்களும்‌ பின்னே போனார்கள்‌, 
ஆண்டவர்‌ நடந்து போகிற வழிகில்‌ அவருடைய 
திருக்காயங்களினின்று ஓடுகிற இரத்தம்‌ சிந்திச்‌ சிதறி 


203 


இருக்கிற அடையாளங்களைத்‌ தேவமாதா கண்டுமிகவும்‌ 
அழுதார்கள்‌. தமது திருக்குமாரனுடைய திருமுகத்தைக்‌ 
தாணத்தக்கதாகப்‌ பின்னே போகிறதை விட்டு ஒரு பக்கமாய்‌ 
போய்‌ யேசுநாதருக்கு எதிராக வந்து தமது திருக்குமாரனைக்‌ 
கண்டார்கள்‌. கண்டவுடனே தேவமாதாவின்‌ திரு இருதயம்‌ 
லியாகுல வாளால்‌ ஊடுருவப்பட்டது. அதேதென்றால்‌ 
அசுத்த உமிழ்‌ நீரும்‌ இரத்தமும்‌ நிறைந்திருக்கிற திருக்‌ 
னுடைய திருமுகத்தைக்‌ கண்டு, முன்னர்‌ அந்த முகம்‌ 
மிகுந்த சவுந்தரியமாய்‌ இருந்ததை நினைத்து தேவமாதா 
மகா வேதனைப்பட்டார்கள்‌. அளவில்லாத ஞானத்துக்கு 
இருப்பிடமாயிருக்கிற அவருடைய திருத்தலை முள்முடியில்‌ 
தைத்து ஊடுருவப்பட்டிருக்கிறதைக்‌ கண்டு வெகுவாய்‌ 
அழுதார்கள்‌. 
இதெல்லாம்‌ சமுத்திரத்தின்‌ தண்ணீர்‌ மேல்‌ நடந்த 
இவர்‌, அநேக சப்பாணிகளை நடக்கச்‌ செய்த இவர்‌, 
அளவில்லாத பலமுள்ள இவர்‌, இப்போது பலவீனத்தால்‌ 
சிலுவை மரத்தைத்‌ தாளமாட்டாமல்‌ அடிக்கடி குட்புற 
விழுந்ததையும்‌ யூதர்கள்‌ தங்கள்‌ காலினால்‌ உதைத்துக்‌ 
கட்டியிருக்கிற கமிற்றைப்‌ பிடித்திழுக்க அவர்‌ எழுந்திருக்‌ 
கிறதையும்‌ கண்டு துக்க சமுத்திரத்தில்‌ அமிழ்ந்தார்கள்‌. 
இதன்றியே பரலோகத்தில்‌ பிதாவோடும்‌ இஸ்பிரீத்து 
சாந்துவோடும்‌ ஒன்றாயிருக்கிற இவர்‌ இப்போது 
கள்ளனைப்‌ போல்‌ மகா அவமானமும்‌ பாரமுமாயிருக்கிற 
சிலுவையைத்‌ தோள்மேல்‌ சுமந்துக்கொண்டு வருகிறதையும்‌ 
கண்டு இவையெல்லாம்‌ தேவமாதா நினைத்து மீண்டும்‌ 
தன்‌ கண்களால்‌ காண்கிற போது அவர்கள்‌ அந்தச்‌ 
சமயத்தில்‌ அனுபவித்த வியாகுலத்தினால்‌ அங்கே தானே 
சாகக்‌ கூடும்‌ என்று எவரும்‌ அஞ்சத்தக்க நிலைமை 
யிலிருந்தார்கள்‌ என்பதற்குச்‌ சந்தேகமில்லை. அதேதென்‌ 
ல்‌, ஆங்கிலேய இராச்சியத்தில்‌ லண்டன்‌ பட்டணத்தில்‌ 
அந்த இராச்சியத்துக்‌ கொடிய அரசனிடம்‌ அலுவலாயிருந்த 
பிரதானியாகிய தாமஸ்மூர்‌ என்கிறவரை அநியாயமாய்ப்‌ 


204 


பிரதானிப்‌ பதவியிலிருந்து விலக்கி அவருடைய தலையை 

வட்டக்‌ கொலைக்‌ களத்துக்குக்‌ கொண்டு போகிற போது 
அவருடைய மகன்‌ அவருக்கு எதிராகப்‌ போகிறத்‌ 
தகப்பனுக்கு வருகிற அவமானத்தையும்‌ சாவையும்‌ 
நினைத்துத்‌ தகப்பன்‌ அருகில்‌ சேர்ந்தவுடன்‌ அவருடைய 
காலில்‌ விழுந்து அங்கே தானே மரித்தான்‌. 


ஆனால்‌ தேவமாதா கஸ்தியால்‌ சாகாமல்‌ இருந்தது 
புதுமை தானே. அர்ச்‌. பிரிஜித்தம்மாள்‌ எழுதியிருக்கிற 
படியே ஆண்டவர்‌ தம்முடைய தாயார்‌ தமது அருகில்‌ 
வந்த பிறகு தாயாரைப்‌ பார்ப்பதற்காக தமது திருக்கண்ணின்‌ 
மேல்‌ வடித்து உறைந்திருந்த திரு இரத்தத்தைத்‌ தமது 
திருக்கையினால்‌ தள்ளி மகா இரக்கத்தோடும்‌ துக்கத்‌ 
தோடும்‌ தாயாரைப்‌ பார்த்தார்‌. பூலோகத்தின்‌ ஆண்டவள்‌ 
அதைக்‌ கண்டு மகா வியாகுலத்தோடு அழுதார்கள்‌. கர்த்தர்‌ 
தமக்காகத்‌ தமது தாயார்‌ அழுகிறதைக்‌ கண்டு சிலுவையின்‌ 
பாரத்தினால்‌ தாம்‌ அனுபவிக்கிற வேதனையைவிட அதிக 
வேதனை அனுபவித்தார்‌. 


கிறிஸ்துவர்களே, நீங்கள்‌ ஏதாகிலும்‌ ஒரு துன்பம்‌ 
அனுபவிக்கிற போது கர்த்தரும்‌ அவருடைய திருத்தாயாரும்‌ 
இந்தத்‌ தியானத்தில்‌ விவரித்தபடி அனுபவித்த வியாகுலத்தை 
நினைக்க வேண்டும்‌. இதை நினைக்காமலிருப்பதினால்‌ சில 
பேர்‌ தங்களுக்குத்‌ துன்பம்‌ வந்தவுடனே முறைப்பாடிட்டு 
என்ன பாவஞ்‌ செய்தேன்‌ என்பார்கள்‌. ஆனால்‌ அவர்‌ 
களுடைய நடத்தையை நன்றாய்ப்‌ பார்த்தால்‌ என்ன பாவஞ்‌ 
செய்யாமல்‌ இருந்தேன்‌ என்று அவர்கள்‌ சொல்ல 
வேண்டும்‌. ஆனால்‌, ஆண்டவருக்கும்‌ அவருடைய 
திருத்தாயாருக்கும்‌ அற்பப்‌ பாவமாகிலும்‌ இல்லாதிருந்தாலும்‌ 
வெகு துன்பம்‌ அனுபவித்தார்கள்‌ என்று கேட்டீர்களே, 
நீங்கள்‌ அநேக பாவங்களைக்‌ கட்டிக்‌ கொண்ட பிறகு 
உங்களுக்கு வந்த துன்பத்தினால்‌ முறைப்பாடிடுகிறது 
நியாயமல்ல. 


205 


, இதன்றியே, சம்மனசுகளுடைய இராக்கினியானவர்‌ 
நமக்காக இத்தனைக்‌ ன்பம்‌ அனுபவித்தார்களென்று 
நாமெல்லேோ ர: ன்‌ குத்‌ தோத்திரமாக அந்த 
வியாகு உ எம்‌ அறிந்து அவர்களுக்குத்‌ 5 

பேலத்தின்‌ பேரில்‌ நாம்‌. பக்தியாயிருக்கிறது நியாயற்‌ 
ள்‌ உட்‌ அப்படிப்பட்ட பக்தியின்‌ வழியாக ஆத்துமத்துக்குக்‌ 

ன ஞான நன்மைகள்‌ வரும்‌. 

இத்தாலியா தேசத்தில்‌ செசேன்‌ என்கிற ஊரில்‌ 
பாவிகளான இரண்டு சிநேகிதர்கள்‌ இருந்தார்கள்‌. 
இவர்களுக்குள்‌ ளே பார்த்தலொமேயு என்கிற ஒருவன்‌ பாவ 
வழியில்‌ நடந்தாலும்‌ தேவமாதாவின்‌ வியாகுலத்தின்‌ பேரில்‌ 
பக்தியாயிருந்து அதைக்‌ குறித்து தினந்தோறும்‌ சில 
வேண்டுதல்களை செய்து வந்தான்‌. அவனுடைய 
சிநேகிதனிடத்தில்‌ பாவமாத்திரமல்லாமல்‌ ஒரு புண்ணிய 
முமில்லை. இப்படி யிருக்கையில்‌ பார்த்தலொமேயு ஒரு நாள்‌ 
நெருப்பு நிறைந்திருக்கிற ஒரு குளத்தையும்‌, அதில்‌ பசாசுகள்‌ 
தன்னுடைய சிநேகிதனைத்‌ தள்ளினதால்‌ அவன்‌ வெந்து 
அழுகிறதையும்‌ ஒரு காட்சியில்‌ கண்டான்‌. அந்தப்‌ பசாசுகள்‌ 
வலுவந்தமாய்‌ தன்னையுந்‌ தூக்கி அந்த நெருப்பின்‌ மேலே 
போட்டன. நெருப்பு தன்னைச்‌ சுட்டதினால்‌ அவன்‌ மிகவும்‌ 
அழுகிற போது அவன்‌ பயந்து அந்தப்‌ பொல்லாப்பிலிருந்து 
தேவமாதா தன்னை இரட்சிக்க அவர்களுடைய திரு 
வியாகுலத்தைக்‌ குறித்து மன்றாடினான்‌. இப்படி அவன்‌ 
வேண்டிக்கொண்ட உடனே ஒரு க்ஷணத்தில்‌ மோட்ச 
ராக்கினி அவனிருந்த ஸ்தலத்திற்கு வந்து அவனைத்‌ தூக்கி 
இரட்சித்தார்கள்‌. இதெல்லாம்‌ பார்த்தலொமேயு 
தரிசனத்தில்‌ கண்டான்‌. இந்தக்‌ காட்சியைப்‌ பற்றி அவன்‌ 
ஆலோசனை செய்கிற போது அவனுடைய அண்ணன்‌ 
அனுப்பிய ஒரு கடிதம்‌ அவனுக்கு வந்தது. அதில்‌ தன்னுடைய 
சிநேகிதன்‌ துப்பாக்கியினால்‌ சுடப்பட்டுப்‌ பாவசங்கீர்த்தனம்‌ 
முதலான தேவத்திரவிய அனுமானங்களைப்‌ பெறாமல்‌ 
அவலமாய்ச்‌ செத்தானேன்று எழுதியிருந்தது. இதல்லாமல்‌ 


206 


செத்துப்போன தன்‌ சிநேகிதனுடைய எண்ணப்படாத 
பாவங்களை அவன்‌ அறிந்ததினால்‌ தரிசனத்தில்‌ தான்‌ 


கண்டபடியே அவனுடைய ஆத்துமம்‌ நரகத்திற்கு- 


போயிற்றென்று நிச்சயித்தான்‌. 


ஆகையால்‌ அவனுக்கு வந்த மோசம்‌ வியாகுல 
மாதாவின்‌ உதவியினால்‌ தனக்கு வரவில்லையென்று 
நினைத்துத்‌ தேவமாதாவை அதிகமாக தோத்திரஞ்‌ 
செய்தான்‌. இதன்றியே, அப்படிப்பட்ட மோசம்‌ இனிமேல்‌ 
தனக்கு வராதபடிக்கு உலகத்தை வெறுத்து ஐந்து காய 
வரம்‌ பெற்ற அர்ச்‌. பிராஞ்சீஸ்கு சபையில்‌ உட்பட்டுத்‌ 
தான்‌ செய்த பாவத்துக்காகப்‌ பூலோகத்தின்‌ ஆண்டவள்‌ 
உதவியினால்‌ கடின தபசு செய்து நல்ல ஆயத்தத்தோடு 
மரணத்தை அடைந்தான்‌. அவன்‌ சாகிறதற்கு முன்னே 
தேவமாதா அவனுக்கு அறிவித்ததாவது: நீ செய்த 
பாவத்தினால்‌ நரகத்தில்‌ விழாமலிருந்ததும்‌, அதற்கு தபசு 
செய்ததும்‌, அர்ச்‌. பிராஞ்சீஸ்கு சபையில்‌ உட்பட்டதும்‌, 
அதில்‌ அநேகம்‌ புண்ணியங்களைச்‌ செய்ததும்‌, இவைக 
ளெல்லாம்‌ நீ நம்முடைய வியாகுலத்தின்‌ பேரில்‌ வைத்த 
பக்தியினால்‌ உனக்கு வந்தது என்று அறியச்‌ செய்தார்கள்‌, 

ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, நீங்கள்‌ தேவமாதா 
வுடைய வியாகுலத்தின்‌ பேரில்‌ பக்தியாயிருந்து, அதைக்‌ 
குறித்துத்‌ தினம்‌ தினம்‌ ஏதாகிலுந்‌ தோத்திரஞ்‌ செய்தால்‌ 
அந்த வழியாக உங்கள்‌ ஆத்துமத்துக்கு அநேக ஞான 
நன்மைகள்‌ வரும்‌. 


கடைசியில்‌ வேண்டிக்கொள்ளத்‌ தகும்‌ செபம்‌ 


வியாகுலமுள்ள தேவமாதாவே! உம்முடைய 
திருக்குமாரனான யேசுநாதர்‌ சிலுவை சுமந்து கொண்டு 
போகிற போது தேவரீர்‌ எதிராகப்‌ போய்‌ அவரைக்‌ காண்கிற 
போது, மிகுந்த வியாகுலத்தை அனுபவித்தீரே, என்‌ 


207 


பாவத்தினால்‌ எனக்கு வருகிற துன்பம்‌ அவமானம்‌ 
முதலான சிலுவையை நான்‌ சுமக்கிறதற்குப்‌ பின்‌ வாங்காமல்‌ 
பொறுமையோடு சாகுமட்டும்‌ நான்‌ சுமக்கத்தக்கதாகத்‌ 
தேவரீருடைய ஒத்தாசை அடியேனுக்கு வர வேண்டுமென்று 
இந்த மூன்றாம்‌ வியாகுலத்தைக்‌ குறித்து உம்மை 
மன்றாடுகிறேன்‌. 


48-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ நான்காம்‌ வியாகுலம்‌ 


யேசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையுண்டு மரணத்தை 
அடைந்தது தேவமாதாவுக்கு நான்காம்‌ வியாகுலம்‌ என்று 
சொல்லப்படும்‌. இந்த வியாகுலத்தினால்‌ பூலோகத்தின்‌ 


ஆண்டவள்‌ அனுபவித்த துக்கத்தை இப்போது வெளிப்‌ 
படுத்துவோம்‌. 


அதெப்படியென்றால்‌, கர்த்தர்‌ சிலுவையில்‌ அறை 
யுண்ட நேரந்துவக்கி அவர்‌ மரணத்தை அடைவதற்குள்‌ ளே 
சம்பவித்த காரியங்கள்‌ தேவமாதாவுக்கு கனமான வியாகுலம்‌ 
வருவித்தன. ஆண்டவர்‌ கபாலமலையில்‌ சேர்ந்தவுடனோ 
யூதர்கள்‌ அவரைச்‌ சிலுவையில்‌ அறைகிற கத்தியின்‌ அடி 
சத்தம்‌ தேவமாதாவின்‌ காதில்‌ விழுந்ததினால்‌ அத்த அடிகண்‌ 
தமது இருதயத்தில்‌ விழுந்தது போல்‌ மகா விசனம்‌ 
அனுபவித்தார்கள்‌. பிறகு ஆண்டவர்‌ அறையுண்டிருக்கிற 
சிலுவையை ஒரு குழியில்‌ நாட்டின பின்பு மோட்‌ சராஈக்கினி 
கர்த்தருடைய கை கால்களின்‌ தசை பிளந்து போனதையும்‌, 
அந்த நான்கு காயங்கள்‌ வழியாக இரத்தந்‌ திரனாய்‌ 
ஓடுகிறதையும்‌, திருத்‌ தலை சாய்ந்திருக்க இடமில்லாதிருக்‌ 
கிறதையும்‌ கண்டு வெகு வியாகுலம்‌ அனுபவித்தார்கள்‌. 


208 


தமது திருக்குமாரனுடைய திருச்சரீரம்‌ இரும்பாணிகளில்‌ 
தொங்கியிருக்குமிடத்தில்‌ அதைக்‌ தம்‌ கையால்‌ தாங்கி 
ஏந்துகிறதற்குக்‌ கூடாததையும்‌, அத்தனை ஜனங்கள்‌ 
முன்பாக அவர்‌ வஸ்திரம்‌ இல்லாததினால்‌ மகா 
கூச்சப்படுகிற போது தாம்‌ அவருக்கு ஒரு துண்டாகிலுங்‌ 
கொடுக்கத்‌ தம்மால்‌ கூடாததையும்‌, ஆண்டவருடைய 
விரோதிகள்‌ அவரைத்‌ தேவ தூஷணஞ்‌ சொல்லி பரிகாசஞ்‌ 
செய்கிற சமயத்தில்‌ தாம்‌ அவருக்குப்‌ பரிந்து பேசுகிறதற்கு 
இடமில்லாததையும்‌, எல்லோரும்‌ அவரைக்‌ கைவிட்ட 
சமயத்தில்‌ தாம்‌ அவருக்கு கொஞ்சம்‌ ஆறுதல்‌ உதலி 
செய்யக்‌ கூடாதிருக்கிறதையும்‌, தாம்‌ அழுகிறதை அவர்‌ 
கண்டு அதிக துயரம்‌ அனுபவிக்கிறதையும்‌, அவர்‌ மாக 
வேதனையோடு சாகிறபோது தாம்‌ கூட அவருக்குத்‌ 
துணையாகச்‌ சாகக்‌ கூடாததையும்‌ இதெல்லாம்‌ தேவமாதா 
நினைக்கிற போது நம்மால்‌ மெத்தவும்‌ வியாகுலப்‌ 
பட்டார்கள்‌. 

இப்படி இருக்கையில்‌, யேசுநாதர்‌ தம்முடைய ஆத்துமம்‌ 
பிரிகிற சற்று நேரத்திற்கு முன்னே தமக்குப்‌ பிரிய சீடனான 
அருளப்பரையும்‌ மற்ற மனுஷரையும்‌ தமது தாயாருக்குப்‌ 
பிள்ளைகளாகக்‌ கொடுக்க விரும்பி தமது அன்புள்ள 
பரிசுத்த தாயாரைப்‌ பார்த்து 'இதோ, உம்முடைய மகன்‌' 
என்று திருவுளம்‌ பற்றினார்‌. இந்த வார்த்தை 
தேவமாதாவின்‌ காதில்‌ விழுகிற போது நம்மால்‌ 
கண்டுப்பிடிக்கக்‌ கூடாத துக்கத்தை அடைந்தார்கள்‌. 
அதேதென்றால்‌ அர்ச்‌. பெர்நார்தென்கிறவர்‌ தம்முடைய 
புத்தகத்தில்‌ எழுதி வைத்தபடியே அர்ச்‌, கன்னிமரியாயிக்கு 
அந்தச்‌ சமயத்தில்‌ வந்த விசாரமாவது: முன்பு என்னுடைய 
குமாரனாயிருந்தவர்‌ யேசுநாதர்‌, இப்போது அருளப்பர்‌. அவர்‌ 
ஆண்டவர்‌, இவர்‌ அவருக்கு ஊழியஞ்‌ செய்கிறவர்‌, அவர்‌ 
திவ்விய குரு, இவர்‌ அவருடைய சீடன்‌. அவருடைய பிதா 
மெய்யான சர்வேசுரன்‌. இவருடைய தகப்பன்‌ 


பட ட 


ஆடி 


9 & ஷு பெட்ட. 


209 


ர்‌ க 
கனகவ. அவர்‌ சர்வர்‌ மாக 
ருக்கிறவர்‌. இவர்‌ மனுஷ்‌ ன்ன ந்ல்‌ 
எல்லாம்‌ தேவமாதா நினைக்கிற போது அ லை 

வியாகுலம்‌ வரையறுக்குந்தரமன்‌ று. 
கர்த்தர்‌ தம்முடைய தாயார்‌ தம்மால்‌ இத்தனை 
யாகுலம்‌ அனுபவிக்கிறார்களென்று கண்டு தம்முடைய 
மரணத்‌ தறுவாயில்‌ தாம்‌ அனுபவிக்கிற வேதனையைவிட 
அதிக துக்கத்தை அனுபவித்தார்‌. பிறகு தம்முடைய 
ஆத்துமத்தைப்‌ பிதாவாகிய சர்வேசுரனுக்கு ஒப்புக்‌ கொடுத்து 
தலை குனிந்து மரணத்தை அடைகிறதையும்‌, துக்கத்தினால்‌ 
புதுமையாகச்‌ சூரியன்‌ பிரகாசமில்லாதிருக்கிறதையும்‌, சில 
கல்லறைகள்‌ திறக்கப்பட்டதையும்‌, கற்கள்‌ ஒன்றோடென்று 
மோதி திறக்கப்பட்ட தையும்‌, பூமி நடுங்கின தையும்‌ 
இதெல்லாந்‌ தேவமாதா காண்கிற போது தாம்‌ அனுபவித்த 
வியாகுலத்தினால்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ அவர்கள்‌ 
சாகாமலிருந்தது அப்போது சம்பவித்த புதுமைகளுக்குள்ளே 
பெரிய புதுமையாயிற்று. 


கிறிஸ்துவர்களே, தேவமாதா தம்முடைய திருக்குமரன்‌ 
அறையுண்டிருக்கிற சிலுவையின்‌ அருகில்‌ நின்றதினால்‌ 
தமக்கு அவமானமும்‌ வியாகுலமும்‌ வருமென்று அறிந்திருந்‌ 
தாலும்‌ அதைச்‌ சட்டைசெய்யாமல்‌ தமது திருக்குமாரனை 
விட்டுப்‌ பிரியாமல்‌ அவர்‌ மரணத்தை அடையுமட்டும்‌ 
அங்கே தானே காத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நீங்கள்‌ 
சர்வேசுரனுடைய வேதத்தை அனுசரித்து வருவதால்‌ 
உலகத்தார்‌ வழியாக அநியாயமாய்‌ உங்களுக்கு துன்ப 
அவமானம்‌ வந்தாலும்‌ அதைச்‌ சட்டை செய்யாமல்‌ சாகு 
மட்டும்‌ வேதத்தை விடாமல்‌ உறுதியாயிருக்க வேண்டும்‌. 


ஆண்டவர்‌ சாகிற தறுவாயில்‌ உன்னை நினைத்து 
உன்னைத்‌ தமது தாயாருக்குப்‌ பிள்ளையாகக்‌ கட்டளை 
யிட்டாரென்று அறிந்து அதற்காகக்‌ கர்த்தரைத்‌ தோத்திரஞ்‌ 


210 


செய்வதுமல்லாமல்‌, யேசுநாதர்‌ கட்டளையிட்ட படியே நீ 
தேவமாதாவின்‌ சந்நிதியில்‌ அவர்களுக்கு உகந்த பிள்ளைப்‌ 
போல்‌ நடக்க வேண்டும்‌. இதல்லாமல்‌, கர்த்தர்‌ தமது 
தாயார்‌ மிகுந்த வியாகுமாயிருக்கிற சமயத்தில்‌ தானே 
அவர்களை உனக்குத்‌ தாயாராகக்‌ கொடுத்ததினால்‌ 
அவர்களுடைய வியாகுலத்தின்‌ பேரில்‌ பக்தியாயிருக்கிறது 
நியாயந்தானே. 

ஒரு குருப்பிரசாதி செய்த புண்ணியங்களுக்குள்ளே . 
விசேஷமாய்த்‌ தேவமாதாவுக்குச்‌ சந்தோஷம்‌ வருவிக்கத்‌ 
தக்கதாக, ஒரு நாள்‌ தப்பாமல்‌ அந்த வியாகுலத்தைக்‌ 
குறித்துச்‌ சில வேண்டுதல்‌ முதலான புண்ணியங்களைச்‌ 
செய்து கொண்டு வந்தார்‌. இப்படி. அநேக வருடம்‌ நடந்த 
பிறகு அவருக்கு வியாதி வந்து அவஸ்தையாயிருந்தார்‌. அந்தச்‌ 
சமயத்தில்‌ சந்நியாசியார்‌ இப்போது வியாதியினால்‌ 
சாகப்போகிறேன்‌ என்கிறதினாலேயும்‌, தனித்தீர்வை 
கிட்டியிருக்கிறதென்றும்‌, இப்படிப்பட்ட விசாரம்‌ 
முகாந்தரமாக மகா துக்கமாயிருந்தார்‌. அத்தறுவாயில்‌ 
மோட்சராக்கினி மகா சந்தோஷத்தோடு அவருக்குத்‌ 
தோன்றி திருவுளம்பற்றினதாவது: என்‌ மகனே, 
பயப்படாதே, அதேதென்றால்‌, நீ சுகமாயிருக்கிற போது, 
நம்முடைய வியாகுலத்தை நினைத்து உன்னால்‌ நமக்கு 
ஞான சந்தோஷம்‌ வரத்தக்கதாகச்‌ சில புண்ணியங்களைச்‌ 
செய்து கொண்டு வந்தாய்‌. அதைக்‌ குறித்து நீ இப்போது 
துக்கமாயிருக்கிற போது நாம்‌ உனக்குச்‌ சந்தோஷம்‌ 
வருவிக்கிறது நியாயந்தானே. ஆகையால்‌ நம்முடைய 
உதவியினால்‌ சற்று நேரத்துக்குள்ளே மோட்ச பாக்கியம்‌ 
அனுபவிக்கப்‌ பரமண்டலங்களில்‌ வருவாயென்று சொல்லி 
மறைந்து போனார்கள்‌. தேவமாதா சொன்ன பிரகாரத்துக்கு 
அவர்‌ நல்ல மரணம்‌ அடைந்தார்‌. 

கிறீஸ்துவர்களே! நீங்கள்‌ அப்படிப்பட்ட மரண 
மடையத்‌ தக்கதாக அவர்‌ தேவமாதாவுடைய வியாகுலத்தின்‌ 


211 


பேரில்‌ பக்தியாயிருந்தது போல்‌ நீங்களும்‌ பக்தியாயிருக்க 
வேண்டும்‌. 


கடைசியில்‌ வேண்டிக்‌ கொள்ளத்‌ தகும்‌ செபம்‌ 


வியாகுலமுள்ள தேவமாதாவே! உம்முடைய 
திருக்குமாரனான யேசுநாதர்‌ மரணத்தை அடைகிற 
தறுவாயில்‌ அழுது கொண்டு தேவரீர்‌ சிலுவை அடியில்‌ 
காத்துக்‌ கொண்டிருக்கிற போது யேசுநாதர்‌ உம்மை 
எனக்குத்‌ தாயாராகக்‌ கட்டளையிட்டாரே. தேவரீர்‌ 
அடியேனுக்கு எப்போதும்‌ விசேஷமாய்‌ நான்சாகிற 
சமயத்தில்‌ உம்மைத்‌ தாயாரென்று காண்பிக்குமாறு இந்த 
நான்காம்‌ வியாகுலத்தைக்‌ குறித்து உம்மை மன்றாடுகிறேன்‌. 


49-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ ஐந்தாம்‌ வியாகுலம்‌. 


கர்த்தர்‌ மரணத்தை அடைந்த பிறகு ஒரு சேவகன்‌ 
அவருடைய திரு விலாவில்‌ ஈட்டியால்‌ குத்தினது 
தேவமாதாவுக்கு ஐந்தாம்‌ வியாகுலம்‌ என்று சொல்லப்படும்‌. 


யேசுநாதர்‌ மரணத்தை அடைந்த பின்‌ அவர்‌ வேதனை 
யெல்லாம்‌ முடிந்தாலும்‌ அவர்‌ திருத்தாயார்‌ வியாகுலம்‌ 
முடியவில்லை. அதேதென்றால்‌, தேவமாதா தமது 
திருக்குமாரனுடைய திருச்சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ 
வைக்கிறதற்கு வெகு ஆசையாயிருந்தாலும்‌ தம்மால்‌ 
மாத்திரம்‌ இது முடிக்கக்‌ கூடாதென்று நினைத்து மகா 
கவலையாய்‌ இருந்தார்கள்‌. இப்படியிருக்கையில்‌ மகா 
கொடூரமுள்ள ஒரு சேவகன்‌ ஈட்டியினால்‌ தமது திருக்‌ 


212 


குமாரனுடைய விலாவில்‌ குத்தினான்‌. சிலுவை அசைந்தது 
மல்லாமல்‌, தம்முடைய திரு இருதயம்‌ இரண்டாகப்‌ பிளந்து 
போயிற்றென்று யேசுநாதர்‌ புனித பிரிஜித்தம்மாளுக்கு 
அறிவித்தார்‌. அந்தத்‌ திரு விலாவின்‌ காயத்தைப்‌ புனித 
கன்னிமரியம்மாள்‌ கண்டு, அவர்‌ களுடைய இருதயம்‌ 
வியாகுல வாளால்‌ மிகவும்‌ ஊடுருவப்‌ பட்டது. 


அதேதென்றால்‌, தேவமாதாவுக்கு அந்தச்‌ சமயத்தில்‌ 
வந்த விசாரமாவது: யூதர்கள்‌ தம்முடைய திருக்குமாரன்‌ 
இடத்தில்‌ எத்தனை நிஷ்டூரங்களைக்‌ காண்பிக்கிறார்கள்‌. 
அவரை அநியாயமாய்ச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொன்று 
போட்ட பிறகு, அவருடைய உயிரற்ற சரிரத்துக்குக்‌ காயம்‌ 
வருவிக்கிறார்கள்‌. சில மிருகம்‌ முதலாய்க்‌ கோபத்தினால்‌ 
மனுஷரைக்‌ கொன்று போட்ட பிறகு அந்தச்‌ சரீரத்தைக்‌ 
கண்டு எத்தனைக்‌ கோபமிருந்தாலும்‌ அதைத்‌ தொடா 
மலிருக்கிறபடியால்‌ மிருகத்தினிடத்தில்‌ இல்லாத நிஷ்டூரம்‌ 
இவர்கள்‌ நமது திருமகனுடைய உயிரற்ற சரீரத்தில்‌ 
காண்பிக்கிறார்கள்‌ என்று பூலோகத்தின்‌ ஆண்டவள்‌ 
நினைக்கிற போது எவ்வளவு துக்கத்தோடு அழுதார்கள்‌ 
என்று வாக்கினால்‌ சொல்லக்‌ கூடாது. மேலும்‌ இரத்தமும்‌ 
தண்ணீரும்‌ அந்தக்‌ காயத்தினின்‌ று வருகிறதை தேவமாதா 
பார்த்து இந்த கொடுமை செய்கிறவர்களுடைய 
ஆத்துமத்திற்குத்தானே ஸ்நானமாக இந்த இரத்தம்‌ புறப்பட 
ஆண்டவர்‌ சித்தமாயிருக்கிறாரென்று நினைத்து இரக்கங்‌ 
கூடிய மிகுந்த துக்கச்‌ சமுத்திரத்தில்‌ அமிழ்ந்தார்கள்‌. 
யேசுநாதர்‌ மரணத்தை அடைகிறதற்கு முன்னே தம்மைப்‌ 
பற்றி தமது தாயார்‌ இந்த வியாகுலம்‌ அனுபவித்தார்கள்‌ 
என்று அறிந்து வெகு துக்கத்தை அனுபவித்தார்‌. 


தேவமாதா அந்தச்‌ சமயத்தில்‌ அத்தனை வியாகுலம்‌ 
அனுபவித்தாலும்‌ திரு விலாவில்‌ குத்தினவனுக்காகத்‌ 
தம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொண்டார்கள்‌. 
அவர்களுடைய வேண்டுதலினால்‌ யேசுநாதர்‌ அவனுக்கு 
தயை செய்தருளினார்‌. அதெப்படியென்றால்‌ திருவிலாவில்‌ 


213 


குத்தின லோஞ்சினுஸ்‌ என்கிறவன்‌ மனது திரும்பித்‌ தன்‌ 
பாவத்துக்காகத்‌ தபசு செய்து கடைசியில்‌ வேதசாட்சியாக 
மரணத்தை அடைந்தான்‌. 

ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, உங்களுக்குத்‌ தேவமதா 
தமது திருக்குமாரனை வேண்டிக்‌ கொள்ளுகிறதற்கு 
ஆசையாயிருந்து அதற்காக அந்த ஆண்டவளுக்கு ஊழியஞ்‌ 
செய்து அவர்களைப்‌ பார்த்து அடிக்கடி மன்றாட 
வேண்டும்‌. அதேதென்றால்‌ அந்த ஆண்டவளுடைய 
வேண்டுதலினால்‌ அநேகம்‌ பாவிகள்‌ மனந்திரும்பினது 
போல்‌ உங்கள்‌ மனதும்‌ திரும்பலாம்‌. இதன்றியே, 
ஆண்டவருடைய திருவிலாவில்‌ குத்தினவன்‌ தம்முடைய 
திருக்குமாரனுக்கு அவமானமும்‌ தமக்கு வியாகுலமும்‌ 
வருவித்தாலும்‌ தேவமாதா அவனுக்கு நன்மை கட்டளை 
மிட்டதை நினைத்து, உங்களுக்குப்‌ பொல்லாப்பு 
செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்‌. இதல்லாமல்‌ 
உயிரில்லாத அந்தத்‌ திருச்‌ சரீரத்தைக்‌ குத்தினது பெரிய 
கொடுமை என்று நீங்கள்‌ அறிந்து செத்துப்‌ போனவர்‌ 
களுடைய கீர்த்தியை உங்கள்‌ நாக்கென்கிற ஈட்டியினால்‌ 
புறணி வார்த்தை வழியாக குத்தாதேயுங்கள்‌. 

இதுவுந்‌ தவிர தேவமாதா தமது திருக்குமாரன்‌ 
மரணத்தை அடைந்ததினால்‌ வெகு வியாகுலப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கிற சமயத்தில்‌ திரு விலாவில்‌ குத்தின வன்‌ 
அந்த ஆண்டவளுக்கு அதிக வியாகுலம்‌ வருவித்தாரென்று 
நீங்கள்‌ அறிந்து துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிருக்கத்‌ 
தேடத்தக்கதல்லாமல்‌ கவலைக்குமேல்‌ கவலை வருவிக்க 
வேண்டாம்‌. 

யேசுநாதருடைய திரு விலாவில்‌ குத்தினவன்‌ முன்னர்‌ 
பாவியாயிருந்தாலும்‌ பிறகு அவன்‌ மனந்திரும்பி அர்ச்சிய 
சிஷ்டவராய்ப்‌ போனார்‌. ஆகையால்‌ நீ முன்பு பாவியா 
பிருந்தாலும்‌, சர்வேசுரனுடைய உதவியினால்‌ மனந்திரும்பி 
அர்ச்சியசிஷ்டவனாய்ப்‌ போகலாம்‌. கடைசியில்‌ நீங்கள்‌ 
அறிய வேண்டியதாவது:யேசுநாதர்‌ தம்முடைய திரு 


214 


விலாவில்‌ குத்தப்பட்ட போது தேவமாதா வழியாக வருகிற 
ஞான நன்மைகளுடைய பொக்கிஷமாயிருக்க தம்முடைய 
தாயாரைக்‌ கட்டளையிட்டார்‌. 

ஒரு கிறிஸ்துவன்‌ அநேக நாள்‌ பாவ வழியில்‌ 
நடந்தாலும்‌ தேவமாதாவைக்‌ குறித்துச்‌ சில புண்ணியங்‌ 
களைச்‌ செய்து கொண்டு வந்தான்‌. இப்படியிருக்கையில்‌ 
அவன்‌ கண்ட தரிசனமாவது: தன்னுடைய நடத்தைக்குத்‌ 
தக்கது யேசுநாதர்‌ நல்ல தீர்வையானாலும்‌ அகோரமான 
தீர்வை என்கிலும்‌ இடத்தக்கதாகத்‌ தன்னுடைய 
புண்ணியங்களைத்‌ தராசின்‌ ஒரு பக்கத்திலேயும்‌, 
பாவங்களைத்‌ தராசின்‌ மறுபக்கத்திலேயும்‌ வைத்து 
நிறுத்துகிற போது பாவங்களுடைய பக்கம்‌ பாரமான 
தினால்‌ கீழே தாழ்ந்து போனது. அங்கே நின்ற பசாசுகள்‌ 
அதைக்‌ கண்டு அவனுக்கு அகோரத்‌ தீர்வையிடுவாரென் று 
நினைத்து மெத்த சந்தோஷப்பட்டன. அந்தச்‌ சமயத்தில்‌ 
பூலோகத்தின்‌ ஆண்டவள்‌ அவஸ்தைக்காரனுக்காக தமது 
திருக்குமாரனை மன்றாடினதாவது: என்‌ குமாரனே, தேவரீர்‌ 
மரணத்தை அடைந்து பின்‌ உம்முடைய திரு விலாவில்‌ 
ஒரு சேவகன்‌ குத்தின காயத்தையும்‌ அதிலிருந்து புறப்பட்ட 
இரத்தத்தையும்‌ கண்டு நான்‌ மகா வியாகுலம்‌ அனுபவித்‌ 
தேனே. அதைக்‌ குறித்து அந்தக்‌ காயத்தினுடைய இரத்தத்தில்‌ 
ஒரு துளி தேவரீர்‌ எனக்குத்‌ தரவேண்டுமென்று 
மன்றாடினார்கள்‌. உடனே யேசுநாதர்‌ தம்முடைய திரு 
விலாவில்‌ கையிட்டு ஒரு துளி இரத்தம்‌ எடுத்துத்‌ 
தாயாருக்குக்‌ கொடுததார்‌. அதை மகா பக்தியோடு வாங்கி 
அவஸ்தைக்காரன்‌ புண்ணியங்கள்‌ இருந்த தட்டின்‌ மேல்‌ 
வைத்தவுடனே அந்த தட்டு மிகுந்த பாராமாகி கீழே 
தணிந்ததைப்‌ பசாசுகள்‌ கண்டு மகா சலிப்படைந்தன. 
இவையெல்லாம்‌ அவன்‌ தரிசனத்தில்‌ கண்டபின்‌ தேவ 
மாதாவின்‌ உதவியினால்‌ மனந்திரும்பித்‌ தபசு செய்தான்‌. 


ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, யேசுநாதருடைய திரு 
விலாவின்‌ வழியாகத்‌ திருச்சபைக்கு வருகிற நன்மைகளை 


215 


நீங்கள்‌ அடையத்தக்கதாக அந்தத்‌ திருவிலாக்‌ காயத்தின்‌ 
பலன்களுக்கு தேவமாதா பொக்கிஷதாரராக இருக்கிற 
தினால்‌ அவர்களுடைய வியாகுலத்தின்‌ பேரில்‌ விசேஷ 
பக்தியாயிருக்க வேண்டும்‌. 


கடைசியில்‌ வேண்டிக்‌ கொள்ளத்‌ தகும்‌ செபம்‌ 


வியாகுலமுள்ள தேவமாதாவே! உம்முடைய 
திருக்குமாரனான யேசுநாதருடைய திரு விலாவில்‌ 
குத்தப்பட்ட போது அவருடைய திரு இருதயம்‌ இரண்டாய்ப்‌ 
பிளந்து போனதை நீர்‌ அறிந்து மிகுந்த வியாகுலப்பட்டீ ரே. 
நாங்கள்‌ எங்களுடைய பாவங்களுக்குப்‌ படுகிற உத்தம 
மனஸ்தாபத்தினால்‌ எங்கள்‌ இருதயம்‌ இரண்டாய்ப்‌ பிளந்து 
போகத்‌ தக்கதாக இந்த ஐந்தாம்‌ வியாகுலத்தைக்‌ குறித்து 
உம்மை மன்றாடுகிறேன்‌. 


0-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ ஆறாம்‌ வியாகுலம்‌. 


யேசுநாதருடைய திருச்சரீரத்தைத்‌ தேவமாதாவின்‌ 
மடியில்‌ வளர்த்தினது அவளுக்கு ஆறாம்‌ வியாகுலமென்று 
சொல்லப்படும்‌. சிலுவையில்‌ அறையுண்டு மரணத்தை 
அடைந்த யேசுநாதருடைய திருச்சரீரத்தை தேவமாதா மகா 
பக்தியோடும்‌, அழுகையோடும்‌ இரண்டு கைகளினால்‌ 
ஏந்தித்‌ தம்முடைய மடியில்‌ வளர்த்தின தும்‌, நடுநடுங்கித்‌ 
கொண்டிருக்கிற தமது கைகளினால்‌ அவர்‌ திரு வதனத்தில்‌ 
திறக்கப்பட்டி ருக்கிற இரு கண்களையும்‌, அவருடைய திரு 
வாயையும்‌ மூடினார்கள்‌. மேலும்‌, விறைத்திருந்த இரண்டு 
கைகளையும்‌ மடக்குகிறதற்கு எவ்வளவு பிர்யூசைப்‌ 


216 


பட்டாலும்‌ மடக்க முடியாது போனது. அதேதென்றால்‌ 
தேவமாதா அர்ச்‌. பிரிஜித்தம்மாளுக்கு அறிவித்தபடி யே 
கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌ வருகிற பாவிகளை உடனே 
அரவணைத்துக்‌ கொள்ளுகிறதற்கு அடையாளமாக இரண்டு 
கைகளையும்‌ நீட்டியிருக்கச்சித்தமாயிருந்தார்‌. 


பிறகு தேவமாதா கர்த்தருடைய திருச்சரீரத்தை உற்றுப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கிற போது யோசித்ததாவது: இந்தச்‌ 
திருச்சரீரத்தின்‌ மேல்‌ பட்ட அடியினால்‌ கன்றிப்போன 
தசை எவ்வளவு! பிளந்து போன காயங்கள்‌ எத்தனை! 
இந்தக்‌ காயங்களிலிருந்து புறப்பட்ட திரு இரத்தம்‌ 
எம்மாத்திரம்‌! இந்தத்‌ திருச்‌ சரீரம்‌ என்னுடைய 
உதரத்தினால்‌ உண்டாக்கப்பட்டதல்லவோ! இந்தத்‌ திருச்‌ 
சரீரத்தையல்லவோ என்னுடைய வயிற்றில்‌ ஒன்பது மாதம்‌ 
மகா புனிதமாய்‌ வைத்திருந்தேன்‌. நானல்லவோ இந்தச்‌ 
சரீரம்‌ வளர்கிறதற்கு தாய்ப்பால்‌ கொடுத்து வளர்த்தே 
னென்று. நினைத்தார்கள்‌. திருச்சரீரத்தில்‌ நெஞ்சுகனமாய்‌ 
வீங்கியிருக்கிறதையும்‌, காயத்தினால்‌ திரு விலா மிகவும்‌ 
திறந்திருக்கிறதையும்‌, எலும்புகள்‌ தசையில்லாமல்‌ வெளியில்‌ 
தெரிகிறதையும்‌, அலங்காரமான திரு முகத்தில்‌ மிகுந்த 
அசுத்த உமிழ்‌ நீர்‌ நிறைந்திருக்கிறதையும்‌ புதுமைகள்‌ செய்த 
. திருக்கைகளில்‌ ஆணிகள்‌ ஊடுருவிக்‌ கிழிக்கப்பட்ட காயங்‌ 
களையும்‌ இவையெல்லாம்‌ தேவமாதா காண்கிற போது 
முந்தித்‌ தம்முடைய மடியில்‌ இருந்த சவுந்தரியமான குழந்தை 
யேசுநாதர்‌ இவர்‌ தாமே, ஐயையோ! அப்போது இருந்ததற்கும்‌ 
இப்போது இருக்கிறதற்கும்‌ எத்தனையோ தூர வித்தியாச 
மென்று வியாகுல மாதா நினைத்து எம்மாத்திரம்‌ 
துக்கப்பட்டு. அழுதார்களென்று வாக்கினால்‌ சொல்லக்‌ 
கூடாது. அந்தச்‌ சமயத்தில்‌ அனுபவித்த வியாகுலத்தினால்‌ 
புதுமை இல்லாதிருந்தால்‌ தேவமாதா தமது மடியில்‌ 
இருக்கிற தம்முடை திருக்குமாரனின்‌ திருச்சரீரத்தின்‌ மேல்‌ 
சாய்ந்து செத்திருப்பார்கள்‌. 


217 


அப்படியே தேயோக்கியென்கிறவள்‌ தன்‌ மகனாகிய 
கலியோப்பென்கிறவனை வேதத்துக்காக சர்க்கார்‌ கொன்று 
ன தாய்‌ அந்த சரீரத்தின்‌ மேல்‌ விழுந்து அழுது 
முத்தஞ்‌ செய்கிற போது உண்டான 
வியாகுலத்தினால்‌ செத்தாள்‌. 
இதல்லாமல்‌ தேவமாதா அத்தனை வியாகுலம்‌ 
அனுபவித்தாலும்‌, தம்முடைய கையாகிற பீடத்தின்‌ 
மேலிருக்கிற அவர்‌ திருச்சரீரத்தை மனுஷர்‌ பாவத்துக்காகப்‌ 
பிதாவாகிய சர்வேசுரனுக்கு ஒப்புக்கொடுத்தார்கள்‌. திரளாய்‌ 
விழுகிறதம்முடைய கண்ணீரால்‌ அந்தத்‌ திருச்‌ சரீரத்தில்‌ 
உண்டான திரு இரத்தக்‌ கறைகளை கழுவின்ார்கள்‌. அந்தத்‌ 
திருச்‌ சரீரத்தை எத்தனை முறை கட்டிக்‌ கொண்டார்கள்‌. 
அந்தத்‌ திருக்காயங்களை எத்தனை முறை முத்தஞ்‌ 
செய்தார்கள்‌ என்கிறதற்குக்‌ கணக்கில்லை. தேவமாதா 
இப்படிப்பட்ட வியாகுலத்தை அநுபவிப்பார்‌ களென்று 
கர்த்தர்‌ மரணமடைகிறதற்கு முன்னே நினைத்து அவர்‌ 
தாமே மகா துயரம்‌ அனுபவித்தார்‌. 
இந்தத்‌ தியானத்தைக்‌ கேட்கிறவனே, வியாகுல 
மாதாவின்‌ பேரில்‌ இரக்கத்தினால்‌ ஒரு துளி கண்ணீர்‌ 
விடாதிருப்பாயோ, இதல்லாமல்‌ பாவியே! நீ பயப்படாமல்‌ 
யேசுநாதர்‌ அருகில்‌ போ, அதேதென்றால்‌ பாவியே! கர்த்தர்‌ 
உன்னை உடனே அரவணைக்கிறதற்குத்‌ தமது இரு 
கைகளையும்‌ மடக்காமலிருக்கிறார்‌. இதன்றியே அந்தச்‌ 
சமயத்தில்‌ பூலோகத்தின்‌ ஆண்டவள்‌ தம்முடைய 
திருக்குமாரனை அநீதமாய்க்‌ கொன்று போட்டவர்கள்‌ மேல்‌ 
முறைப்படாதிருந்ததும்‌ அல்லாமல்‌ அவர்களுடைய 
பாவங்களுக்காகக்‌ காயங்கள்‌ திறந்திருக்கிற அந்தத்‌ திரு 
' சரீரத்தைப்பிதாவாகிய சர்வேசுரனுக்கு ஒப்புக்கொடுத்தார்கள்‌ 
என்று நீ அறிந்து உனக்குக்‌ கனமான துன்பம்‌ வருஞ்‌ 
சமயத்தில்‌ அதை வருவிக்கிறவர்கள்‌ பேரில்‌ முறைப்பாடு 
சொல்லாமல்‌ அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளவேண்டும்‌. 


218 


இது தவிர தேவமாதா தமது மடியிலிருக்கிற 
யேசுநாதருடைய திருச்சரீரத்தின்‌ பேரில்‌ அழுகிற போது 
அக்காலத்தில்‌ நீ அங்கேயிருந்தால்‌ வியாகுலமாதாவுக்கு 
இன்னுமதிக கவலை வருவிக்காமலும்‌ நீ ஆறுதல்‌ சொல்லு 
வாய்‌ என்கிறதற்குச்‌ சந்தேகமில்லை. அப்படியே இப்போது 
நீ செய்ய வேண்டும்‌. எப்படியென்றால்‌ உன்னுடைய 
செய்கையினால்‌ தேவமாதாவுக்கு வியாகுலம்‌ வராதபடிக்கும்‌, 
அவர்களுடைய வியாகுலங்களைக்‌. குறித்து சில 
புண்ணியங்களைச்‌ செய்வதற்கும்‌ பிரயாசைப்பட வேண்டும்‌, 


ரோமாபுரியில்‌ ஒரு கிறிஸ்துவன்‌ தன்‌ எதிராளியைப்‌ 
பழிவாங்க வேண்டுமென்று வர்மமாயிருக்கிற சமயத்தில்‌ 
குரு அவனை அழைப்பித்துக்‌ கோயிலில்‌ இருக்கிற 
தேவமாதாவின்‌ சுரூபத்துக்கு முன்பாகக்‌ கூட்டிப்‌ போய்‌ 
அவனைச்‌ சமாதானமாய்‌ இருக்கப்‌ புத்தி சொன்னார்‌. 
ஆனால்‌ அவன்‌ அந்த நல்ல புத்தியைக்‌ கேளாதிருந்ததும்‌ 
அல்லாமல்‌ சுரூபத்தின்‌ முன்பாகத்தானே எதிராளியின்‌ 
பேரில்‌ இருந்த வர்மத்தைக்‌ காண்பித்து அவனைக்‌ கொன்று 
போட வேண்டுமென்று கோபமுள்ள சில வார்த்தைகளைச்‌ 
சொன்னான்‌. சொன்னவுடனே அங்கேயிருந்த தேவமாதா 
வின்‌ சுரூபம்‌ புதுமையாகக்‌ கண்ணீர்‌ விட்டழுகிறதை 
அவ்விடத்திலிருந்த அநேக ஜனங்கள்‌ கண்டார்கள்‌. 
தேவமாதாவின்‌ சுரூபம்‌ அழுகிறதற்குக்காரணம்‌ அவனுடைய 
வர்மமே என்று அவர்கள்‌ ஊகித்து, அந்தப்‌ பாவத்துக்கு 
மிகவும்‌ பயந்து நடந்ததும்‌ அல்லாமல்‌, அந்தக்‌ கோயிலுக்கு 
அழுகை மாதா கோயிலென்று பெயரிட்டார்கள்‌. 

ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, உங்களுக்குள்ளே 
யாதொருவன்‌ மனதிலிருக்கிற வர்மத்தையோ, தகாத 
பட்சத்தையோ விடாதிருந்தால்‌ அப்படிப்பட்டவன்‌, 
வியாகுலமுள்ள தேவமாதா மிகவும்‌ அழுகிறதற்குக்‌ 
காரணமாயிருப்பான்‌ என்று நீங்கள்‌ அறிந்து அப்படிப்பட்ட 
வியாகுலம்‌ தேவமாதாவுக்கு நீங்கள்‌ வருவிக்காதபடிக்கு 
உங்கள்‌ இருதயத்தில்‌ இருக்கிற பகை, குரோதம்‌ 
முதலியவற்றை விட வேண்டும்‌. 


219 


கடைசியில்‌ வேண்டிக்கொள்ளத்‌ தகும்‌ செபம்‌. 


வியாகுலமுள்ள தேவமாதாவே! உம்முடைய திருமகன்‌ 
யேசுநாதருடைய திருச்சரீரம்‌ உமது மடியிலிருக்கிற போதும்‌, 
அதில்‌ உண்டான காயங்களைத்‌ தேவரீர்‌ மிகுந்த 
துக்கத்தோடு அழுது கொண்டு முத்தஞ்‌ செய்கிற போதும்‌ 
அதன்‌ பேரில்‌ உமக்கு மகா பக்தியும்‌ இரக்கமும்‌ வந்தது. 
அடியேன்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட சுரூபத்தின்‌ காயங்களை 
அடிக்கடி அழுதுக்கொண்டு முத்தஞ்‌ செய்வதினால்‌ அவர்‌ 
பட்ட பாடுகளின்‌ பேரில்‌ எனக்கு மேன்‌ மேலும்‌ பக்தியும்‌ 
இரக்கமும்‌ வரத்தக்கதாக இந்த ஆறாம்‌ வியாகுலத்தைக்‌ 
குறித்து உம்மை மன்றாடுகிறேன்‌. ஆமென்‌. 


51-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ ஏழாம்‌ வியாகுலம்‌. 


கர்த்தருடைய திருச்சரீரத்தைக்‌ கல்லறையில்‌ அடக்கின 
பிற்பாடு அவர்‌ இல்லாமல்‌ தேவமாதா தனிமையானது 
அவர்களுக்கு ஏழாம்‌ வியாகுலமென்று சொல்லப்படும்‌. தமது 
கண்ணீரால்‌ கர்த்தருடைய திருச்சரீரத்தைக்‌ குளிப்பாட்டின 
வுடன்‌ ஆண்டவருடைய சீடர்கள்‌ அந்தத்‌ திருச்சரீரத்தை 
மிகவும்‌ புனிதமாக ஒரு பாடையில்‌ வைத்து அதை மகா 
பக்தியோடு: தங்கள்‌ தோள்களின்‌ மேல்‌ சுமந்து 
கல்லறைக்குக்‌ கொண்டு போகிற போது அவர்கள்‌ பின்னே 
தேவமாதாவும்‌ போனார்கள்‌. வியாகுலமாதா அப்போது 
மிகவும்‌ அழுது தமது கண்ணீரால்‌ தாம்‌ நடக்கிற பாதையை 
நனைத்தார்கள்‌. கல்லறையில்‌ சேர்ந்த பிறகு சீடர்கள்‌ 
சுவாமியுடைய திருச்சரீரத்தைக்‌ கல்லறைக்குள்‌ வைத்து 
அந்தக்‌ கல்லறை வாசலை பெரிய பலகைக்‌ கல்லினால்‌ 


220 


மூடுகிறதைத்‌ தேவமாதா கண்டு சொல்லக்கூடாத 
வியாகுலம்‌ அனுபவித்தார்கள்‌. அப்படியே அவ்விடத்தை 
விட்டு தமது வீட்டுக்கு வந்தார்கள்‌. 
வீட்டுக்கு வந்த பிறகு தம்முடைய திருமகன்‌ இல்லாமல்‌ 
தேவமாதா தனியே இருந்ததினால்‌, துக்க சமுத்திரத்தில்‌ 
அமிழ்ந்தார்கள்‌. அந்த இராத்திரி முழுதும்‌ நித்திரை 
போகாமல்‌ தமது திருமகன்‌ அனுபவித்த வேதனைகளை 
யெல்லாம்‌ நினைத்து இரண்டு கண்களும்‌ இரண்டு 
ஊற்றானாற்‌ போல்‌ வெகுவாய்‌ அழுதார்கள்‌. 


தம்முடைய திருக்குமாரன்‌ சகல புண்ணியங்கள்‌ 
உள்ளவராய்‌ இருந்தாலும்‌ அவரிடத்திலிருந்த ஒரு சீடன்‌ 
அவரைக்‌ காட்டிக்கொடுத்து, மற்றச்‌ சீடர்கள்‌ அவரை 
விட்டு ஓடிப்போய்‌, யூதர்கள்‌ ஒரு கள்ளனைப்‌ போல்‌ 
அவரைப்‌ பிடித்து. இறுகக்‌ கட்டி அரண்மனைக்குள்ளே 
கூட்டிப்போய்‌, அங்கே அவர்‌ முகத்தில்‌ அறைந்து காறி 
உமிழ்ந்து, கற்றூணோடு கட்டி, எண்ணப்படாத அடிகள்‌ 
அடித்து திருத்தலையில்‌ முண்முடியை வைத்து : அடித்து 
வேதனைப்படுத்தின நிஷ்டூரமெல்லாம்‌ ஞாபகத்திற்கு வந்தது. 
இவர்‌ குற்றமில்லாதவர்‌ என்று பிலாத்து தன்‌ வாயினால்‌ 
சொன்னாலும்‌ பிற்பாடு அவன்தானே அவரைச்‌ 
சிலுவையில்‌ அறையத்‌ தீர்வையிட்டான்‌ என்றும்‌, அதற்குப்‌ 
பிறகு தம்முடைய திருமகன்‌ தமது தோளில்‌ சிலுவையைச்‌ 
சுமந்து கபால மலைக்கு மகா வேதனை வருத்தத்தோடு 
போனதும்‌, யூதர்கள்‌ மகா நிஷ்டூரத்தோடு அவருடைய 
உடைகளை உரித்தார்கள்‌ என்றும்‌ மனிதரால்‌ சொல்லக்‌ 
கூடாத கொடூரத்தோடு சிலுவையில்‌ அறைந்து இரண்டு 
கள்ளருக்கு நடுவில்‌ இவரும்‌ ஒரு கள்ளன்‌ போல வாக்குக்‌ 
கெட்டாத நிந்தையும்‌ அவமானமும்‌ அனுபவித்துச்‌ 
சிலுவையிலே மரணத்தை அடைந்தாரென்றும்‌, இந்தக்‌ 
காரியமெல்லாம்‌ .தேவமாதா தனியே இருந்து அந்த இரவில்‌ 
நினைக்கிற போது உலகந்‌ துவக்கி உலகம்‌ முடியுமட்டும்‌ 
உண்டான சகல மனிதருடைய துக்கத்‌ துயரமெல்லாம்‌ 


221 


ஒன்றாய்க்‌ கூட்டினாலும்‌ அப்போது தேவமாதா அனுபவித்த 
துக்கத்துக்கு ஈடாகாது. இத்தனைத்‌ துக்கத்தோடு இருக்கிற 
போது, பழக்கத்தினால்‌ தீடிரென என்‌ யேசுவே, என்‌ 
திருமகனே என்று கூப்பிட்டு, நினைத்துக்‌ கொண்டு ஏன்‌ 
கூப்பிடுகிறோம்‌. அவர்தான்‌ மரணம்‌ அடைந்துவிட்டாரே, 
முன்னையைப்‌ போல்‌ அவர்‌ இங்கே இல்லையே என்று 
நினைக்கிற போது அதிக துக்கத்தை அடைவார்கள்‌. 


நம்முடைய திருக்குமாரன்‌ இந்த வீட்டில்‌ இருந்த 
தினால்‌ நமக்கு மோட்சலோகத்துக்குச்‌ சமானமாயிருந்த 
இந்த வீடு இப்போது இல்லாததினால்‌, நமக்குத்‌ துக்கம்‌ 
வருவிக்கிற வீடுதானே. இந்த வீட்டில்தானே இந்த 
இடத்திலவர்‌ முழங்காலிலிருந்து தியானஞ்‌ செய்கிற போது 
நாம்‌ சந்தோஷமாய்‌ இருந்தோம்‌. இந்தப்‌ பக்கத்தில்‌ அவர்‌ 
சற்று நேரம்‌ இளைப்பாறினதையும்‌, இன்ன விடத்தில்‌ அவர்‌ 
இருந்து சாப்பிட்டதையும்‌ நாம்‌ கண்டு சந்தோஷமாய்‌ 
இருந்தோம்‌. இங்கே தானே அநேகம்‌ முறை புத்திமதி 
சொன்னார்‌. சிலமுறை என்னை விட்டு அவர்‌ அப்பால்‌ 
இருக்கிற சமயத்தில்‌ எப்போது வருவாரோவென்று நாம்‌ 
மகா சந்தோஷப்படுவோம்‌. ஐயையோ, அவர்‌ இந்த வீட்டில்‌ 
இல்லாதிருக்கிறதும்‌ தவிர இப்போது மரணத்தை 
அடைந்தாரே ..... என்று இப்படியெல்லாம்‌ தேவமாதா 
நினைத்து துக்கத்தில்‌ ஆழ்ந்திருந்தார்கள்‌. 

உலகத்தில்‌ இருக்கிற சகல தாய்மார்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ பேரில்‌ கொண்டிருக்கிற பட்சமெல்லாம்‌ 
ஒன்றாய்க்‌ கூட்டினாலும்‌ அதைவிட தேவமாதா தமது 
திருமகன்‌ பேரில்‌ அதிகப்பட்‌ சமாயிருந்ததினால்‌ அந்த இரவு 
ஆண்டவர்‌ மரணம்‌ அடைந்ததை நினைக்கிற போது 
வாக்குக்கெட்டாத வியாகுலத்தை அனுபவித்தார்கள்‌. 

மேலும்‌ அந்த இரவு வியாகுலமாதா துக்கப்படுகிறதற்குத்‌ 
தாம்‌ கொண்டு போன ஆண்டவருடைய முள்முடியும்‌, 
அவருடைய திரு கைகால்‌ ஆணிகளும்‌ காரணமாயிருக்கிறது. 


222 


அவைகளின்‌ மேல்‌ இருந்த இரத்ததினுடைய அடையாளங்‌ 
களைக்‌ கண்டு, என்‌ திருமகனுடைய இரத்தம்‌ என்று 
நினைக்கிற போது தேவமாதாவின்‌ மனது மிகவும்‌ உருகியது, 
பூர்வ காலத்தில்‌ பிதாப்பிதாக்களுக்குள்ளே ஒரு 
மகாத்துமாவான யாக்கோப்பென்கிறவர்‌ தமது மகன்‌ 
சூசையென்கிறவன்‌ காணாமல்‌ போனாரென்று அறிந்து, 
அந்தப்‌ பிள்ளையினுடைய சட்டை மேல்‌ பூசியிருந்த 
இரத்தத்தின்‌ அடையாளத்தைக்‌ கண்டு, ஒரு மிருகம்‌ தன்‌ 
மகனைக்‌ கொன்று போட்டதென்றும்‌ அந்த இரத்தம்‌ 
அவனுடைய இரத்தமென்று தெரியாமல்‌ நினைத்துத்‌ 
துக்கத்தின்‌ மிகுதியால்‌ தமது உடைகளைக்‌ கிழித்துக்‌ 
கொண்டு மகனுடைய சட்டை மேல்‌ கண்ணீர்‌ விழ உரக்க 
அழுதார்‌. தகப்பன்‌ அழுகிறதை மற்றப்‌ பிள்ளைகள்‌ கண்டு 
அவர்கள்‌ அவருக்கு எத்தனை ஆறுதல்‌ சொன்னாலும்‌ 
அவர்‌ அழுதுகொண்டு சொன்னதாவது: துக்கத்தினால்‌ 
நான்‌ கூட சாகிறேன்‌. என்‌ மகன்‌ சூசையினுடைய 
ஆத்துமம்‌ போன ஸ்தலத்துக்கு நான்‌ செத்து என்‌ ஆத்துமம்‌ 
போகவேண்டுமென்று சொல்லிக்‌ கொண்டு அநேக நாள்‌ 
இது முகாந்தரமாக அழுதார்‌. இவர்‌ மகன்‌ பேரில்‌ வைத்‌ 
திருந்த பட்சத்துக்கும்‌ தேவமாதா தமது திருமகன்‌ பேரில்‌ 
வைத்த பட்சத்துக்கும்‌ இருக்கிற வித்தியாசம்‌ ஒரு துளி 
நீருக்கும்‌ சமுத்திரத்துக்கும்‌ உண்டான வேற்றுமையைவிட 
அதிகமாகும்‌. 


ஆகையால்‌ மிகுந்த துக்கமுள்ள அந்த இரவில்‌ 
வியாகுலமாதா கர்த்தருடைய முள்முடியையும்‌, இருப்பாணி 
களையும்‌, அநேகம்‌ முறை முத்தஞ்‌ செய்கிற போது, 
மழைப்பொழிகிறாற்‌ போல்‌ அவருடைய கண்ணீர்‌ அந்த 
ஆணிகளின்‌ பேரிலும்‌, முள்முடியின்‌ பேரிலும்‌ விழுந்தது. 
அத்தனைத்‌ துக்கத்தினால்‌ நிறைந்திருந்தாலும்‌ பூவுலகின்‌ 
ஆண்டவள்‌ சர்வேசுரனின்‌ சித்தத்தின்‌ படியே ஆகட்டும்‌ 
என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருவார்கள்‌. 
இதல்லாமல்‌, முன்‌ சொல்லப்ட்ட யாக்கோப்புக்கு மற்றப்‌ 
பிள்ளைகள்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ ஆறுதல்‌ சொன்னார்கள்‌. 


223 


தேவமாதாவுக்கோவெனில்‌ ஆறுதல்‌ சொல்லுகிறதற்கு அங்கு 
ஒருவரும்‌ இல்லை. இவையெல்லாம்‌ கர்த்தர்‌ மரணம்‌ அடை 
வதற்கு முன்னே அறிந்து தமது தாயார்‌ பேரில்‌ இரக்கத்‌ 
தினால்‌ வாக்குக்கெட்டாத துக்கத்தை அனுபவித்தார்‌. 


கிறிஸ்துவர்களே, இந்தச்‌ செய்தியெல்லாம்‌ நீங்கள்‌ 
கேட்டதினால்‌ கர்த்தர்‌ பேரிலும்‌ அவருடைய திருத்தாயார்‌ 
பேரிலும்‌ இரக்கமாயிருப்பதுமன் றி உங்களுக்குத்‌ துக்கம்‌ வந்த 
சமயத்தில்‌ ஆறுதலும்‌ ஆதரவும்‌ இல்லாதிருந்தாலும்‌ 
இப்போது சொன்னபடியே தேவமாதா அனுபவித்த 
துன்பத்தை நினைத்து நீங்கள்‌ பொறுமையாய்‌ இருக்க 
வேண்டும்‌. நீங்கள்‌ கனமான வியாகுலம்‌ அனுபவிக்கிற 
போது தேவமாதா சொன்னது போல்‌ ஆண்டவருடைய 
சித்தத்தின்‌ படியே ஆகட்டும்‌ என்று சொல்ல வேண்டும்‌. 
இது தவிர அத்தனைத்‌ துக்கம்‌ தேவமாதா அனுபவித்த 
படியினால்‌ நாமெல்லோரும்‌ அவளுடைய வியாகுலத்தின்‌ 
பேரில்‌ மிகுந்த பக்தியாயிருக்கிறது நியாயந்தானே. இந்தப்‌ 
பக்தியின்‌ வழியாக நமக்கு அநேக நன்மைகள்‌ 
வருமென்பதற்குச்‌ சந்தேகமில்லை. 


புனித பிரிஜித்தம்மாள்‌ காலத்தில்‌ ஒரு பாவி அறுபது 
வருடம்‌ பாவசங்கீர்த்தனம்‌ செய்யாதிருந்ததுமல்லாமல்‌, 
சாகிற சமயத்தில்‌ அவநம்பிக்கையுள்ளவன்‌ போல்‌ பாவ 
சங்கீர்த்தனம்‌ செய்கிறதற்கு மனதில்லாதிருந்தான்‌. யேசுநாதர்‌ 
புனித பிரிஜித்தம்மாளுக்குத்‌ தோன்றி அவனைத்‌ திருப்புகிற 
வகையைச்‌ சொன்னபடிக்கு அந்தம்மாள்‌ பிரயாசைப்பட்ட 
படியினால்‌ அவனுடைய மனது திரும்பி நல்ல பாவ 
சங்கீர்த்தனம்‌ செய்து நல்ல ஆயத்தத்தோடு செத்து, அவன்‌ 
ஆத்துமம்‌ நரகத்திற்குத்‌ தப்பி உத்தரிக்கிற ஸ்தலத்திற்குப்‌ 
போயிற்றென்று கர்த்தர்‌ புனித பிரிஜித்தம்‌ மாளுக்கு 
அறிவித்ததுமல்லாமல்‌ அவன்‌ நமது தாயார்‌ வியாகுலத்தின்‌ 
பேரில்‌ பக்தியாயிருந்த முகாந்தரமாக நம்முடைய தாயார்‌ 
அவனுக்காக வேண்டிக்கொண்டதினால்‌ அவனுக்கு 
இத்தனை சகாயம்‌ செய்தோமென்று திருவுளம்‌ பற்றினார்‌. 


224 


ஆகையால்‌ கிறிஸ்துவர்களே, அப்படிப்பட்ட பக்தி 
உங்களிடத்தில்‌ உண்டானால்‌ அவனுக்கு நன்மை வந்தாற்‌ 
போல்‌ உங்களுக்கும்‌ வரும்‌. 


கடைசியில்‌ வேண்டிக்கொள்ளத்‌ தகும்‌ செபம்‌. 


வியாகுலமுள்ள தேவமாதாவே, உம்முடைய திருமகன்‌ 
மரணத்தை அடைந்த அன்று இரவு அவர்‌ இல்லாமல்‌ 
தேவரீர்‌ தனிமையாய்‌ இருக்கிற போது மிகவும்‌ துக்க 
சமுத்திரத்தில்‌ அமிழ்ந்திருந்தீரே, அடியேன்‌ துன்பம்‌ 
முதலான வாதைகளை, எல்லோராலுங்‌ கைவிடப்பட்டுத்‌ 
தனிமையாய்‌ இருக்கிற சமயத்தில்‌ எனக்கு ஒரு ஆறுதல்‌ 
இல்லாதிருந்தாலும்‌ நான்‌ தத்தளியாமல்‌ பொறுமை 
யாயிருக்க இந்த ஏழாம்‌ வியாகுலத்தைக்‌ குறித்து உம்மை 
மன்றாடுகிறேன்‌. - ஆமென்‌. 


௦2-ம்‌ புதுமை 


தேவமாதாவின்‌ ஏழு வியாகுலங்கள்‌. 


தேவமாதாவினுடைய வியாகு.லங்களை ஏழு 
தியானங்களில்‌ விவரமாகச்‌ சொன்னோம்‌. அவைகளை 
எல்லாம்‌ சுருக்கமாக இந்தத்‌ தியானத்தில்‌ சொல்லுவோம்‌. 
யேசுநாதர்‌ பாடுபடுகிறதற்கு முதல்‌ நாளாகிய வியாழக்கிழமை 
இரவு கர்த்தர்‌ தமது தாயாரிடத்தில்‌ போய்த்‌ தம்மை அந்த 
இரவில்‌ விரோதிகள்‌ கள்ளனைப்போல்‌ பிடிப்பதும்‌, தமக்கு 
அந்த இரவும்‌, மறுநாளும்‌ வருகிற அவமானமும்‌, வேதனை 
யும்‌, நிர்பந்தங்களும்‌, சிலுவையில்‌ தாம்‌ மரணத்தை 
அடைவதும்‌ தமது தாயாருக்குச்‌ சொல்லி உத்தரவு பெற்று 
அவர்களை விட்டுப்‌ பூங்காவனத்திற்குப்‌ போனார்‌. அந்தச்‌ 


அஷ. 


டட அணை 


225 


சமயத்தில்‌ புனித கன்னிமரியம்மாள்‌ அனுபவித்த துக்கத்தை 
வூக்கினாலும்‌ சொல்லக்கூடாது. சில தாய்மார்கள்‌ தங்கள்‌ 
பிள்ளைகள்‌ சாகப்போகிறார்கள்‌ என்கிற சேதி கேட்ட 
மாத்திரத்தில்‌ துக்கத்தினால்‌ மயங்கித்‌ தரையில்‌ விழுந்ததாக 
நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. இதைவிட தேவமாதா 
எத்தனையோ மடங்கு அதிக வியாகுலம்‌ அனுபவித்தார்கள்‌. 


மறுநாள்‌ வெள்ளிக்கிழமை, பாவிகளான யூதர்கள்‌ 
ஆண்டவருடைய நிஷ்டூரத்தோடு அடிமேல்‌ அடியாக 
கணக்கற்ற அடிகள்‌ அடிக்கிற போது அந்த அடியினால்‌ 
ஏராளமாகப்‌ புறப்பட்ட இரத்தத்தையும்‌ தோலுரியப்‌ 
பட்டதையும்‌ துண்டுதுண்டாய்‌ தசை விழுந்ததையும்‌ 
வியாகுலமாதா தமது கண்களால்‌ காண்கிற சமயத்தில்‌ 
அவர்கள்‌ அடைந்த வியாகுலம்‌ எம்மாத்திரம்‌ என்று 
கண்டுப்பிடிக்கப்‌ போகிறது யார்‌? மிகவும்‌ இளகின 
மனதுள்ள சிலபேர்கள்‌ விசேஷமாயப்‌ பெண்கள்‌ யாதொரு 
மிருகம்‌ பட்சி முதலியவற்றின்‌ இரத்தத்தைக்‌ கண்டவுடனே 
மயங்கி தரையில்‌ விழுவார்கள்‌. இப்படிப்பட்டவர்கள்‌ 
மனிதனுடைய இரத்தத்தைக்‌ கண்டால்‌ மயக்கம்‌ அதிக 
மாகும்‌. தன்‌ உறவின்‌ முறையார்‌ தான்‌ பெற்ற பிள்ளைகள்‌ 
இவர்களுடைய இரத்தமானால்‌ மிகவும்‌ துக்கமாகுமே. சகல 
மனிதருடைய மனதைவிட தேவமாதாவின்‌ மனது மிகவும்‌ 
இரக்க உருக்கமாயிருக்கிறதினாலும்‌, அந்தச்‌ சமயத்தில்‌ 
கண்ட இரத்தம்‌ தமது நேச திருமகனுடைய இரத்தமான 
தினாலும்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ அவர்கள்‌ அனுபவித்த 
வியாகுலத்தை நாம்‌ கண்டுப்பிடிக்க கூடாதென்கிறதற்குச்‌ 
சந்தேகமில்லை. 

யேசுநாதர்‌ கபாலமலைக்குச்‌ சிலுவை சுமந்து 
போகிறபோது அவருடைய தாயார்‌ அவருக்கு எதிராகப்‌ 
போய்‌ அவருடைய துன்ப அவமான நிர்ப்பந்தங்களைக்‌ 
கண்ட போது அவர்கள்‌ அனுபவித்த துக்கம்‌ எவ்வள 
வெனில்‌ புதுமையில்லாதிருந்தால்‌ அங்கே தானே 
சாவார்கள்‌ என்பது உறுதி. அதேதென்றால்‌ சேவகர்‌ ஒரு 


226 


குற்றவாளியைக்‌ கொலைக்களத்துக்குக்‌ கொண்டு போகிற 
போது சில பேர்கள்‌ கொலைக்களத்துக்குக்‌ கொண்டு 
போகப்படுகிறவனிடத்தில்‌ கனமான குற்றமிருந்தாலும்‌ 
எங்களுக்கும்‌ அவனுக்கும்‌ உறவில்லாதிருந்தாலும்‌ எங்க 
ளுக்கும்‌ அவனுக்கும்‌ மனுஷ சுபாவம்‌ இருக்கிறபடியினால்‌ 
அவனைக்‌ கண்டால்‌ அவன்‌ பேரில்‌ இரக்கம்‌ உண்டா 
கிறது. இதனால்‌ அவனைக்‌ கொல்லுகிற ஆக்கினையைப்‌ 
பார்க்க மாட்டோம்‌ என்பார்களென்று நாம்‌ அறிந்திருக்‌ 
கிறோம்‌. பெரிய வெள்ளிக்கிழமையில்‌ கொலைக்களத்‌ துக்குப்‌ 
போனவரைத்‌ தேவமாதா காண்கிறபோது யாரைக்‌ 
கண்டார்கள்‌! புறத்தியாரை அல்லவே, தாம்‌ பெற்ற 
பிள்ளையைத்தானே, குற்றவாளியை அல்லவே, மாசில்லாத 
யேசுநாதரைக்‌ கண்டார்கள்‌. 


இதன்றி யேசுநாதரை சேவகர்‌ சிலுவையில்‌ அறையத்‌ 
துவக்கி அவர்‌ மரணம்‌ அடைகிறதற்குள்ளாக ஏறக்குறைய 
மூன்று மணி நேரம்‌ யேசுநாதர்‌ அனுபவித்த எண்ணப்படாத 
அவமானமுள்ள நிர்ப்பந்தங்களைத்‌ தேவமாதா கண்ணால்‌ 
காண்கிற போது விசேஷமாய்‌ இதோ! உம்முடைய 
மகனென்கிற வார்த்தையை தேவமாதா கேட்டபோது வெகு 
விசனம்‌ அனுபவித்தார்கள்‌. ஆண்டவர்‌ தலைகுனிந்து 
மரணத்தை அடைந்ததைத்‌ தேவமாதா காண்கிற போது 
சிலுவையில்‌ அறையுண்ட வேதனை யேசுநாதரைக்‌ கொன்று 
போட்டது போல்‌ அப்போதவர்கள்‌ அனுபவித்த வியாகுலம்‌ 
தேவமாதாவைக்‌ கொன்று போடுகிறதற்குக்‌ கிட்டின 
சமயமாயிருந்தது. 


நேப்பிள்ஸ்‌ பட்டணத்தில்‌ ஒரு குற்றவாளியைக்‌ 
கொன்று போட நீதிமன்றம்‌ கட்டளையிட்ட பிறகு, 
கொலைக்களம்‌ அந்த குற்றவாளியினுடைய வீட்டினருகில்‌ 
இருக்கிற சேதி சர்க்கார்‌ அறிந்து குற்றவாளியைக்‌ கொல்லு 
கிற சமயத்தில்‌ அவனுடைய தாயாருக்கு வியாகுலத்தினால்‌ 
சாவுவராத படிக்கு அந்தக்‌ கொலைக்களத்தில்‌ அவனைக்‌ 
கொல்லாமல்‌ தாய்‌ வீட்டுக்கு அப்பால்‌ தூரத்தில்‌ கொண்டு 


227 


போய்க்‌ கொல்லச்‌ சொன்னார்கள்‌. யேசுநாதரைக்‌ 
சொல்லுகிற ஸ்தலம்‌ தேவமாதாவின்‌ வீட்டுக்கு அருகில்‌ 
அல்லவே, அவர்கள்‌ கண்‌ முன்பாகவே இருந்தது. அவர்‌ 
கண்‌ முன்பாகவே அவர்கள்‌ அவரைக்‌ கொன்றார்கள்‌. 
அதனால்‌ அவர்களுக்குண்டான துக்கம்‌ ஒரு புதுமையில்லா 
திருந்தால்‌. அவர்களைக்‌ கொன்று போடப்‌ போதுமான 
தாயிருந்திருக்கும்‌. கர்த்தர்‌ மரணம்‌ அடைந்த பிறகு ஒரு 
சேவகன்‌. அவருடைய திருவிலாவில்‌ குத்தின தையும்‌ அந்தக்‌ 
காயத்திலிருந்து. புறப்பட்ட இரத்தத்தையும்‌ தண்ணீரையும்‌ 
தேவமாதா காண்கிற போது அனுபவித்த வியாகுலத்தை 
யார்‌ கண்டுப்பிடிக்கப்போகிறார்கள்‌. செத்த பிரேதத்தின்‌ 
மேல்‌ எல்லோரும்‌ இரக்கமாயிருக்கிறதே அல்லாமல்‌ 
நிஷ்டூரம்‌ செய்கிறது யார்‌? மிருகங்களிலும்‌ பெரும்‌ 
பாலானவை செத்தவுடனே தொடுவதில்லை. இதனால்‌ 
அர்ச்‌. கன்னிமரியாள்‌ தமது திருக்குமாரனுடைய 
திருச்சரீரத்தின்‌ விலாவில்‌ வந்த காயத்தைக்கண்டு எவ்வளவு 
துக்கத்தை அடைந்தார்கள்‌ என்பதை நீங்கள்‌ யூகித்துக்‌ 
கொள்ளலாம்‌. 

யேசுநாதருடைய திருச்சரீரத்தைத்‌ தேவமாதாவினுடைய 
மடியில்‌ வளர்த்தினதும்‌ அந்தத்‌ திருச்‌ சரீரத்தைக்‌ 
கண்ணீரால்‌ குளிப்பாட்டுகிறபோது தேவமாதாவுக்கு வந்த 
வியாகுலம்‌ வரையறுத்தற்கூடுமோ. ஒரு பிள்ளை பொல்லாத 
வனாயிருந்தாலும்‌ தன்னைப்பெற்ற தாயை அடித்துத்‌ துப்பி 
வதைத்து வீட்டை விட்டு துரத்தினாலும்‌ அவன்‌ செத்துப்‌ 
போனால்‌ அந்தப்‌ பிரேதத்தின்‌ பேரில்‌ தாயானவள்‌ 
பாசத்தினால்‌ அழுகிறாளல்லவோ. அதைக்‌ கட்டி முத்தஞ்‌ 
செய்கிறாளல்லவோ. ஆனால்‌, யேசுநாதர்‌ இடத்தில்‌ சகல 
புண்ணியங்கள்‌ இருந்ததல்லாமல்‌ தமது திருத்தாயாருக்கு 
ஒரு சிறு துன்பம்‌ முதலாய்‌ கொடுக்காமல்‌ எப்போதுஞ்‌ 
சந்தோஷத்தை வருவித்ததினால்‌ அவர்‌ சரீரத்திலிருக்கிற 
திருக்காயங்களை தேவமாதா முத்தஞ்‌ செய்கிறபோது 
வாக்குகெட்டாத துன்பத்தை அனுபவித்தார்களென்பது 
சொல்லாமலே விளங்கும்‌. 


226 


தேவமாதா தமதுதிருக்குமாரனுடைய சரீரத்தைக்‌ 
கல்லறையில்‌ வைத்த பின்‌ இருந்த போது எவ்வளவு 
வியாகுலம்‌ அனுபவித்தார்கள்‌ என்று நாம்‌ ஒரளவிற்காவது 
ஊகிக்கலாம்‌. வியாகுல மாதா கர்த்தர்‌ மரணத்தையடைந்த 
இரவில்‌ ஓயாது அழுததினால்‌ கண்ணீரெல்லாம்‌ வடிந்து 
வற்றி போய்க்‌ கண்‌ வழியாக இரத்தமே புறப்பட்டதென்று 
மகா சாஸ்திரிகளான தேயோபிலியுசும்‌, பெரிய அல்பெர்த்‌ 
என்பவரும்‌ தமது புத்தகங்களில்‌ எழுதி வைத்துள்ளார்கள்‌, 
தேவமாதா பட்ட இத்தனை வியாகுலத்துக்கும்‌ காரணம்‌ 
ஏதென்றால்‌ யேசுநாதர்‌ தேவமாதா பெற்ற பிள்ளையுமாய்‌, 
ஒரே பிள்ளையாயும்‌ சகல மனிதரைவிட ஆத்தும சரீரத்தில்‌ 
மிகுந்த மகிமையுள்ளவருமாய்‌ இருந்ததும்‌ அல்லாமல்‌ 
அவர்தானே சகல நன்மைச்‌ சுரூபியாயிருக்கிற சுவாமியும்‌, 
தேவமாதாவைச்‌ சிருஷ்டித்தவரும்‌, இரட்சித்த வருமாவார்‌. 
அப்படிப்பட்ட சுவாமிக்கு வந்த எண்ணப்படாத துன்ப 
அவமானமுள்ள மரணம்‌ தேவமாதா இத்தனை 
வியாகுலப்படக்‌ காரணமாயிருந்தது. தேவமாதா பட்ட 
வியாகுலத்தை, உலகத்திலுள்ள மனிதருக்கெல்லாம்‌ பங்கு 
பங்காய்ப்‌ பகிர்ந்தாலும்‌ அந்தத்‌ துன்பத்தினால்‌ எல்லோரும்‌ 
சாவார்களென்று புனித பெர்நாதினார்‌ திருவுளம்‌ பற்றினார்‌. 

முதலாவது, அந்தப்‌ பக்தியுள்ளவர்கள்‌ தாங்கள்‌ 
சாவதற்கு முன்னே அவர்கள்‌ செய்த பாவத்துக்குத்‌ தபசு 
செய்வார்ள்‌. இரண்டாவது, அவர்களுக்கு எந்த கனமான 
இக்கட்டு வந்தாலும்‌, அவதியிலும்‌, விசேஷமாய்‌ அவர்கள்‌ 
சாவுக்குரிய ஆபத்திலும்‌ அவர்களைத்‌ தேவமாதா 
காப்பாற்றுவார்கள்‌. மூன்றாவது, அவர்களுக்கு வரப்போகிற 
மோட்சராச்சியத்திற்கு அச்சாரமாக யேசுநாதர்‌ பட்ட 
பாடுகளின்‌ பேரில்‌ மகா பக்தி வரும்‌. நான்காவது 
இப்படிப்பட்டவர்கள்‌ மோட்சத்தை அடைவதற்கு எத்தனை 
ஞான உதவி வேண்டியிருக்கிறதோ, அந்த உதவியை 
அவர்களுக்கு கொடுக்க சர்வேசுரன்‌ தேவமாதாவுக்கு 
அதிகாரம்‌ கொடுத்தார்‌. இந்தச்‌ சேதியெல்லாம்‌ 


229 


சாஸ்திரியுமாய்‌ மகாத்துமாவுமாயிருந்த பெல்பார்தோ 
என்கிறவர்‌ தமது புத்தகத்தில்‌ எழுதி வைத்துள்ளார்‌. 
இப்படியிருக்கையில்‌, நமக்காக தேவமாதா அனுபவித்த 
இத்தனை வியாகுலத்தைக்‌ கிறிஸ்துவர்கள்‌ நினைக்காமலும்‌, 
அதன்‌ பேரில்‌ பக்தியும்‌ இரக்கமுமில்லாமலிருப்பது 
நியாயமல்ல. தேவமாதா புனித பிரிஜித்தம்மாளுக்கு தோன்றி 
தம்முடைய வியாகுலத்தின்‌ பேரில்‌ பக்தியாயிருக்கிறவர்கள்‌ 
கொஞ்சம்‌ பேரென்று சொன்ன துமல்லாமல்‌, நீ நம்முடைய 
வியாகுலத்தை மறந்து போகாதேயென்று கேட்டுக்‌ 
கொண்டார்கள்‌. அப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களுக்கு 
நான்கு பெரிய பாக்கியம்‌ வருமென்று விதவையான புனித 
எலிசபெத்தம்மாளுக்குத்‌ தேவமாதா அறிவித்துள்ளார்கள்‌. 


இத்தாலியா தேசத்தில்‌ சியென்னா என்கிற 
பட்டணத்தில்‌ முத்திப்பேறு பெற்ற பிக்கோலோமீனி 
சுவக்கீனென்கிறவர்‌ இறந்தார்‌. இவர்‌ தேவமாதாவினுடைய 
வியாகுலத்தின்‌ பேரில்‌ மகாபக்தியாயிருந்ததினால்‌ 
தேவமாதா முன்‌ சொன்ன நான்கு வரப்பிரதசாதங்களை 
அவருக்குக்‌ கட்டளையிட்டார்கள்‌. அதெப்படியென்றால்‌, 
அவர்‌ சிறுபிள்ளையாய்‌ இருக்கையிலே தானே கோயிலிலே 
யிருக்கிற வியாகுல மாதாவின்‌ சுரூபத்தைச்‌ சேவிக்கத்‌ 
தினந்தோறும்‌ கோயிலுக்குப்‌ போய்‌ அச்சுரூபத்தின்‌ முன்பாக 
வேண்டிக்கொண்டார்‌. வெள்ளி சனிக்கிழமை இரண்டு 
நாளும்‌ தேவமாதா மிகுந்த வியாகுலப்பட்டதினால்‌ அந்த 
இரண்டு நாளும்‌ ஒருசந்தியிருப்பார்‌, பிற்காலத்தில்‌ 
தேவமாதாவின்‌ சபையில்‌ உட்பட்டுச்‌ சந்நியாசியான பிறகும்‌ 
வியாகுமாதாவின்‌ செபம்‌ செய்து கொண்டு வருவார்‌, 
மாதாவின்‌ வியாகுலத்தைக்‌ குறித்து ஒரு பரலோக மந்திரமும்‌ 
ஏழு அருள்‌ நிறை மந்திரமும்‌ வேண்டிக்கொண்டு 
திரித்துவத்தின்‌ மந்திரம்‌ சொன்ன பிறகு, மீண்டும்‌ ஒரு 
பரலோக மந்திரம்‌ சொல்லுவார்‌. ஏழு வியாகுலத்துக்கும்‌ 
முங்கோடு 49 அருள்‌ நிறை மந்திரம்‌ வேண்டிக்கொள்வார்‌. 
இவர்‌ முப்பத்து மூன்று வருடம்‌ சந்நியாசியாயிருந்த பிறகு 


230 


யேசுநாதர்‌ மரணித்த அன்று தாமும்‌ மரண த்தையடையத்‌ 
தேவமாதாவின்‌ வியாகுலத்தைக்‌ குறித்து அவர்களை 
மன்றாடினார்‌. பெரிய வியாழக்கிழமையில்‌ தேவமாதா 

அவருக்கு காட்சி தந்து நாளைக்கு நம்மோடு கூட மோட்சத்‌ ' 
திலிருப்பாயென்று திருவுளம்‌ பற்றி மறைந்து போனார்கள்‌, 


மறுநாள்‌ பெரிய வெள்ளிக்கிழமையில்‌ குருவானவர்‌ 
கோயிலில்‌ யேசுநாதர்‌ பாடுபட்ட நற்செய்தி வாசிக்கிற போது 
தேவமாதா யேசுநாதருடைய சிலுவையின்‌ : அருகில்‌ 
நின்றார்களென்கிற வார்த்தையை உச்சரிக்கிற சமயத்தில்‌ 
அங்கேயிருந்த சுவக்கீன்‌ என்கிறவர்‌ இருந்தாற்‌ போல்‌ 
அவஸ்தை யடைந்ததைக்‌ கண்டார்கள்‌. பிற்பாடு யேசுநாதர்‌ 
தலைக்குனிந்து மரணத்தை அடைந்தாரென்கிற 
வார்த்தையைக்‌ குருவானவர்‌ வாசிக்கிற போது சுவக்கீனென்‌ 
கிறவர்‌ அங்கேதானே ஒரு புனிதரைப்‌ போல்‌ மரணத்தை 
யடைந்தார்‌. திடீரென புதுமையாகக்‌ கோயில்‌ முழுதும்‌ 
பிராகாசித்து இன்பமான வாசனை வீசுகிறதை அங்கே 
யிருந்த வெகு ஜனங்கள்‌ கண்டு ஆச்சரியப்பட்டு மரணத்தை 
அடைந்த சந்நியாசியார்‌ புனிதரென்று நினைத்ததுமல்லாமல்‌ 
தேவமாதாவுடைய வியாகுலத்தின்‌ வழியாக அவருக்கு 
இத்தனைப்பாக்கியம்‌ வந்ததென்று அறிந்து தேவமாதா 
வுடைய வியாகுலத்தின்‌ பக்தியை மிகவும்‌ கொண்டாடி 
னார்கள்‌. 

கிறிஸ்‌ துவர்களே, சுவக்கீனென்கிறவர்‌ செய்து 
கொண்டு வந்த வியாகுலமாதாவின்‌ செபத்தைப்‌ போல்‌ 
நீங்களும்‌ சரியாய்‌ செபித்து அப்படிப்பட்ட பக்தி உங்களிடத்‌ 
தில்‌ வரச்செய்தால்‌ அந்தப்‌ பக்தி வழியாக அவருக்கு வந்த 
பாக்கியத்துக்கொத்த நன்மை உங்களுக்கும்‌ வரும்‌. 


கடைசியில்‌ வேண்டிக்கொள்ளத்தகும்‌ செபம்‌. 


வியாகுலமுள்ள தேவமாதாவே, தேவரீர்‌ எனக்காக 
இத்தனை வியாகுலம்‌ அனுபவித்திருக்கையில்‌ இன்றுவரை 


231 


நான்‌ அதை நினைக்காமலும்‌, அதன்‌ பேரில்‌ பக்தியும்‌ 
இரக்கமும்‌ இல்லாமல்‌ இருந்ததையும்‌ நினத்து வெட்கப்‌ 
படுகிறேன்‌. தேவரீர்‌ எனக்காக அனுபவித்த வியாகுலத்தைக்‌ 
குறித்து மோட்சவாசிகள்‌ எல்லோரும்‌ தேவரீரைத்‌ 
தோத்திரஞ்‌ செய்ய நான்‌ அவர்களை வேண்டிக்‌ 
கொள்ளுகிறேன்‌. இனிமேலாகிலும்‌ அடியேனை உம்முடைய 
வியாகுலத்தின்‌ பேரில்‌ பக்தியும்‌ இரக்கமும்‌ இருக்கவும்‌ 
யேசுநாதர்‌ பட்ட வேதனைகளை அடிக்கடி நினைக்கவும்‌ 
உமது வியாகுலத்தையும்‌ கர்த்தருடைய திரு மரணத்தையும்‌ 
குறித்து உம்மை மன்றாடுகிறேன்‌ - ஆமென்‌. 


